OF TAM STUDIES 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 
சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய 


வேதாந்த சூளாமணி 


உரை : ஈசூர் . சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் 


** 


யாவரும் 


யாதும் என் 


கேளிர் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


NATIONAL 


ASTITUTE 


அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 
அம்மா அவர்கள் 


சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய 
வேதாந்த சூளாமணி 


உரை 


ஈசூர் . சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 
எம்.ஏ., எம்.ஃபில் எம்.பி.ஏ. 

பி.எட் , பி எச்.டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


யாவரும் 


pEn 


V 
TN 


கோக 


ITCONOULS 


பாடலை 


பாதி 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி, சென்னை -600113 


நூல் விவரக் குறிப்பு 


நூல் தலைப்பு : வேதாந்த சூளாமணி 
நூல் ஆசிரியர் : சிவப்பிரகாச சுவாமிகள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 

: 849 


மொழி 


: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல்.வெள்ளை 
நூலின் அளவு 

: 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு : 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 


: 264 


அச்சுப்படிகளின் 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


: ரூ .150 ( ரூபாய் நூற்று ஐம்பது மட்டும் ) 
: 978-93-85165-60-3 


ISBN 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ. , எம்.ஃபில் , எம்.பி.ஏ., பி.எட்., பி.எச்.டி. 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை , சுவடிகளைத் திரட்டும் 
பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள நூல்களைத் 
தமிழ்த்தாய் 67 - பெருவிழா, பிப்ரவரி 2015 இல் வெளியிடும் 
திட்டத்தின் கீழ், 1900ஆம் ஆண்டு வெளிவந்துள்ள இந்நூல் 
இப்பொழுது மீட்டுருவாக்கம் 

செய்யப்பெற்று 
வெளியிடப்படுகிறது . 

பக்தியின் உறுதி காலத்தில் தத்துவங்களை உணரும் 
பக்குவநிலை தோன்றும் . அவ்வாறு தத்துவங்களை 
வாழ்க்கைக் கண்ணோட்டத்தில் விளக்கும் பாங்கில் 
அனுபவித்துணர்ந்த ஞானிகள் முயற்சி செய்தனர் . 
வேதங்களையும் , வேதாந்தங்களையும் , உபநிடதங்களையும் 
கற்றுணர்ந்த ஞானிகள் அவற்றின் தெளிபொருளாகத் தாம் 
உணர்ந்தவற்றை பிறருக்கு எடுத்துரைத்தனர் . அப்படி 
எடுத்துரைத்தவை செய்யுளாகவோ , விளக்கவுரையாகவோ , 
அமைந்தன . சிலபோது செய்யுளாக அமைந்தவற்றுக்குப் பிறர் 
விளக்கங்கள் எழுதி மகிழ்வித்தனர் . அந்த வகையில் மனிதரின் 
பிறப்பினை உணர்த்தி அவன் வாழ்க்கைப் பயனை அடையும் 
ஞானப் பகுதியை உரைப்பதாக வேதாந்த சூளாமணி என்னும் 
இந்நூல் அமைந்துள்ளது.பொதுப்பாயிரம் , திருக்கு விவேகம் , 
திரிசிய விவேகம் என மூன்று பகுதிகளில் 185 செய்யுள்களில் 
இயன்றுள்ளது . 


இந்நூலைத் துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் 
அருளிள்ளார் . அச்செய்யுள்களுக்கு ஈசூர் சச்சிதானந்த 
சுவாமிகள் எழுதிய பொழிப்புரை இடம் பெற்றுள்ளது . 
சொற்றொடர்களை இயல்புடன் விளக்கிச் செல்லும் பாங்கு 
ஆசிரியரின் கருத்தை எளிதாக விளக்கும் வகையில் 
அமைந்துள்ள இந்த அரிய நூல் ஒளியச்சாக்கம் பெற்றுள்ளது . 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன. தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும் வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப் பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் 
நன்றி . 

இயக்குநர் 


சிவமயம் . 

திருச்சிற்றம்பலம் . 
வடமொழியிலமைந்த உத்தரமீமாஞ்சையிலுள்ள 
பிரமகாண்டப்பொருட்கு முரணறாது நவரசமமையத் 

தென்மொழி யாப்பினால் 

துறைமங்கலம் 
சிவப்பிரகாச சுவாமிகள் 

அருளிய 


வேதாந்தசூளாமணி 


மூலமும் , 

இராமநாதபுரம் 
முத்துவிஜயரகுநாதசேதுபதி 
மகாராஜா அவர்கள் கோரிக்கையின்படி 

திருத்துருத்தி - இந்திரபீடங் 

கரபாத்திரசுவாமிகளாதீனம் 
பிறைசை . அருணாசலசுவாமிகள் 

இயற்றிய பதவுரைக்கிணங்க , 

இவரதுமாணாக்கர் 
ஈசூர் . சச்சிதானந்தசுவாமிகள் 

இயற்றிய 
பொழிப்புரையும் . 


வரது தருமபரிபாலனசபையின் 

காரிய தரிசி 
ப முத்துகிருஷ்ணாரெட்டியாரவர்களால் 

சென்னை : 
மதராசு ரிப்பன் அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பட்டன . 
( இரண்டாம் பதிப்பு . ) 

1897 . 
Registered Copyright 


சிவமயம் . 


உரைச்சிறப்புப்பாயிரம் . 


நேரிசையாசிரியப்பா . 


oo0cco 


நூலுரையாசிரியர் மாணாக்கராகிய 

பாரிப்பாக்கம் 
முனியப்ப முதலியாரியற்றியது . 


மணிவளருத்திசூழ் மாநிலமதனி - ல்ணிபெறவிளங்குநல் லான் மகோடி 
கடம் - முறுவினை மறந்தறி யாமையோ ருருவாய் - மருளினிற் சுழன்று 
வருந்திடுங்காலையிற் - றன்னைமறவாத் தன் மையான் மாயையின் + கண்ணி 
யோ னருளான் மகிழ்வுடனோக்கிக் - காலமாதியதத் துவங்களு மிலகு 
ஞாலமார்புவனபோகமு நல்கித் - தனுகரணங்களும் தந்தனுபவிக்கு - மின 
ம்வகுத் ததனாலிதந்தனை யுணர்வித் - துண்ணும்போததி லுறுசுகதுக்க - 
நண்ணுறுமதனா னலிவுறுமவற்றை - நீக்குவான் கருதி நெறியுணர்ந்துய்ய - 
ஆக்கமாய்முனமே யுளதாமோத்திற் - சிலவெலத்திருக்கா தியபதினான்கா - 
நிலவிடவைத்த நிமலமாம்வித்தையுட் - சிறந்த மீமாஞ்சையுட் செப்புமுத் 
தரத்தி - னுறைந் திடும்பிரம காண்டத்துளோதும் - பொருளது விளங்கப் 
புத்தேள்வியாத - னருளொடு 

சூத்திர ரூபமாயமைப்ப - விளங்குறுஞ்சாம 
வேதத்துச்சியிற் - றுளங்குமாவாக்கியத் தூய்மையினமைந்த - பிரமகூடத் 
தரின் பேதநீக்கினமெய் - யுரமதேயுண்மையென் சோர்ந்துலகுய்யச் - சங் 
கராசாரிய சாமிதன்னருளாற் - றுங்கமா துவலுமத் துவிதபாடியமே - யுண் 
மைப்பொருளென வுணர்வுடையோர்க - ணண்ணுறுமிஃதை யாவருகணு 
கக் - கருதினாரிய மொழி கற்றுவல்லார்க்கே - யுரியதாமேனையோர்க் குரிய 
தன்றாதலிற் - சிவப்பிரகாச தேசிகன் மகிழ்ந்தே - சிவத்தினுக்கார்வமாந் தெ 
ன்மொழியதனி - லுரைத்தவே தாந்தசூளாமணியொண்கவிக் - குரைவிரித் 
துலகோ ருய்யத்தருகெனாச் - சுப்பிரமணியனாக் தொல்கடன்மூழ்கி - யற் 
புதமாந்திரா விடவமுதனைத்தும் - வாரிவிழுங்கிய மாமுனியுறையும் - காரு 


வேதாந்தசூளாமணி . 


லாம்பொதியைக் ககனமளாவிய - சிரந்தனி னின்றுஞ் சீருலகுய்யப் - பர 
ந்திடும் வான திபாரினிற்போந்து - சந்தனமாதிய தருக்களின் குழுவுஞ் - 
சுந்தரமாநவமணிகளுச்தொடரத் - தலைவனைநோக்கிச் சார்ந் திடுவையை 
சூழ் - நிலமகடிலகமாய் நிலவிடுங்கன்னி - நாட்டிற்சிறந்தமென் னந்தைமா 
நகரிற் - பாட்டிற்புகழ்தரு பல்வளம் பெருகும் - பூவசியன்றொழின் மேவுத 
னன்கெனத் - தாவினல்லுழவரைக் கூஉய்த்தன திடஞ்- சேர்த்துவன் பூவி 
னை பார்த்துத்திருத்தி - நீர்த்தடையின்றிப் பூர்த்தியாய்ப்பாய்ச்சிச் - செக் 
நெலுமிக்கு புன் கன்னல்சீர்க்கமுகாய் - மன்னியகமுகுநற் றென்னை நற்றரு 
வெனச் - செல்லுறைசோலையு மில்லுறையோரையு - நல்லுறவைக்கொடு 
புல்லுறவைத்தவிர் - துறவியுநல்குர வுறுபவர்யாரையு - மறத்துடன் வளர் 
க்குஞ் சிறப்பினம்மறவர்கோன் - முத்துச்சாமிவே ளுத்தமதவத்திற் - சித்தி 
யாநான் முகன் புத்தியினுதித்த - செய்யாமுனிவரினையாச்சாமிமால் - வை 
யகம்புகழுங் கடம்பவனேந்திரன் - வடிவேன் முத்து வயிரவக்குரிசின் 
முடியெனவந்தோர்க் கடியெனுமிளவல் - தேவுலகத்திற் சீருளதான - பூவு 
லகத்திற் பொற்புற விளங்கு - மேருவின் றென்பால் விளங்கு நன்னதிகளின் - 
சீருயர்கங்கையிற் சிறந் தவிற்கொடியு - மத்திசைதன்னிலமர் நற்றலங்களி 
ன் - முத்தித்தலம் வாரணாசிதனின் முதிர் - முராரியர்ச்சித்து முற்பவந்தொ 
லைத்த - விராமேச்சுரமெனு மிருஞ்சிவதலமும் - பாதுகாக்கும் பண்பிலுயர் 
ந்த - சேதிபதியெனுஞ் சீர்த்தியை யுடையோன் - மணஞ்செய்வான் கருதி 
மான் முதலமரர் - கணம்வரவரவக் கயிலை தாழாமற் - சமஞ்செயக் குறுமுனி 
தனித்து வீற்றிருக்கு - நிமலஞானிகளக நிலையென நிற்கும் - புதுமலர் 
வாசப் பொதியமால்வரையோன் - றுதைமலர்க்குருந்தினற் றூயவனருளா 
மதுரவாரியின் வாய் மடுத்தருள் பொழியு - முதியமாணிக்கவா சகன் றுயர் 
முனிய - வுருகுமெய்யன்பிற் கொடுத்தமாநதியைப் - பெருசு விடுக்கப் படி 
மிசைபெருகி - யன்பிற்றேக மாதியகரைக்க - வின் புருவாய் வரு மியல்பென 
முத்தின் குழுவையுந் துப்பின் கொடியையுமீர்த்து - வழுவறச்செல்லும் 
வையைமாநதியோன் - பனை யொடுமலயத் துவசனோற்றால் வருங் - தனை 
யளங்கயற்கணி தனிமுடி கவித்துப் - பூவேந்தனை வரும் போற்றரியணைமி 
சைத் - தேவேந்தாகித் திகழ்வதைவானோர் - செந்நலுங்கன்னலு மரம்பை 
யுந்தெங்கு - மன்னுசோபானமாய் வந்தடிபணியும் - பைந்தமிழ் விளங்கும் 
பாண்டிநன்னாடன் - மைந் துறுமெய்யிலு மாசுணமுடிமேற் - றங்குநீரக 
முந் தனித்தனி சூழத் - திங்கள் வந்துலவுஞ் சேணுயர் மேடையின் - 
பளிக்கினா லமைந்த பலகணிவாயி னொளித்தி நோக்கியமின் னொள் 
னியமுகமல - ராடவராநக மருக்கனாய்மலரக் -கூடியானந்தக்குளித்தகற்பின 


ரை 


உரைச்சிறப்புப்பாயிரம் 

கு 
ர்வா - ழராவணைத்துயில்வோ னருள் பெறுபதியா - யிராமகாத புரமெனுநக 
ரோ - னறிவின்மையாமிருட் கறிவெனுங்க திரோன் - செறிவுற்றஃதைச் 
செயித்து நிற்பதுபோற் - பகைவர்வல்லமையைப் பாறிடத்துரத்துந் - தகை 
யுளன்றளவத் தாமமாலிகையான் - மனமெனும்புரவியான் மாயாபுரத்தைத் 
தனியனாய்த் தாண்டுஞ் சதிரினைப்போலக் - சருதலராணைக் சடந்தனனக 

மருவிடச்செய்யு மாதேதியுடையா - னனகமாமுணர்வை யடைந்தி 
இநித்த - முனமகமெனவுரை மூன்றின் முதன்மையாம் - பரமாங்காரமாப் 
பகர்மதக்களிற்றி.னு ரமுறப்பவபகை யோடத் துரத்தலி - னிகலவர்வலிகெட 
வெவ்வெவதிசையுந் தகவுற நடாத்துந் தந்தாவளத்தான் - றன்னைத்தான் 
காண்பதுவே சத்தியம் - பின்னமாக்காண்பது பெட்டென்றெங்கு - மவனி 
யோர்காண வேதங்கள திர்த்தலி - னிவனேமன்னவ னென்பதுமெய்யென . 
முன்றிலென்று முழங்குமாமுரசோன் - மன்றில் வாழ் சிற்றம் பலவனென்ம 
னமே - கோயிலாக்கொண்டான் கொடியகாமங்கள் - வாயில்விட்டோடின 
வகையுலகறியக் - காவி தரித்த கருத்தைக்காட்டலின் - பூவிற்காசு பொருந் 
தினானிவற்கு - வந்திறை கொடுத்து வளமைபெற்றிருக்கச் - சந்ததங் கூவுந் 
தாளாண்மையினைக் - காணவாடுக் காவிக்கொடியோன் - பேணுதற்கரிய 
பிரமபதம்பெறச் - சீவரைச் செலுத்துஞ் சிட்சை ரட்சைகளாற் - பாவபுண் 
ணியவினைப் பற்றறவிளங்கு - நடுநிலையாக நடிக்கு மீசனைப்போற் - குடிமு 
ழுதாளுங் கொள்கையாவிவரிற் - றுட்டரைக் காய்ந்து சிட்டரைத் தூய் 
மையிற் - றட்டறக்காத்துத் தானவைசாரா - மனுநெறியதனை வழாதுநடாத் 
துங் - கனமுறவுலகைக் காத்தசெங்கோலான் - சக்கரவாளத் தன்மையாற் 
காக்கு - மிக்கசத்துவமாதி வெண்கொற்றக்குடையான் 

கட்டுத்தவராக் 
கவரிபோன்மனுவின் - சட்டந் தவறாத் தன்மையானஃதின் - சிசழியையிரு 
புறஞ் செல்வியரிரட்டும் - புகழ்தருகவரி புடைபொலிவடையான் 

முடி 
யானடியே முடியானதனாற் - படிமீதெவர்க்கும் பணியாமுடியான் - 

திரிபு 
ண்டரபீற் றழகுந் திலகமு - மருவிவிளங்கு மதிமுக நுதலான் - ஞாலமாக 
ர்க ளியாவையுமுயப்புறஞ் - சீலமார் தன்போற் றேர்சருணைக்கணான் - வச்சி 
ரத்தோடு மரகதத்தொங்கலு - முச்சமதாயொளி ரும்பலவணியும் - தவமெ 
லாமுதிர்ந்த சற்குருமொழியே - நவநவமாகக் கேட்குநற்செவியான் - சது 
மறைமுடிவின் றற்பரம்பொருளை - மதுரமா யடைந் துமெய் வழங்குறுவா 
க்கோன் - மணிமுத்தாரமு மகரகண்டிகையு - மணிபரமேச னருட்கண்ணா 
ரமு - நாதாதீதமாய் நலிறரும் பொருளை - நாதமாக்காண நவிலகண்டத் 
தா - னங்கதங்கடக மொழிகண்முதலாத் - துங்கமா நவமணி குயின்றபல்ல 


- 


வேதாந்த சூளாமணி . 
ணியுமார் மாயவரையை மணலெனநூர்- தூயமேருவினற் றுணையெனுந் 
தோளான் - றிருவுங்கவுத்துவஞ் சேர்ந்து விளங்கலி - னருளுமதாணியு மார் 
மாதிகளு - மிருபுறமுஞ்சாரா வேகமாமுரத்தி - னொருபுறஞ்சாரா வுளமுர 
முடையா - னுலகமனைத்தையு முதரத்தில் வைத்து - நலமுறக்காக்கு நார 
ணன்றனைப்போற் - றன தரசிற்குட் சாருயிரனைத்தையுங் - கனமுறக்காக் 
குங் கருப்பமுடையான் - சிட்டாளனை வரு முரமுடன் றிகழவுந் - தட்டா 

குணந் தூரப்போகவு - மன்னவர்யாவரு மகிழ்ந்ததிசயிக்கவு - நன்னல 
மொலிக்குநற் கழலணியடியா - னாசருக்கறி குறியாகுமாக , தா - னுரந்தனை 
க்காட்டா வொளியெனும் பொறியா - னாக்கமழியா தருளொடும் விளங்க - 
ஆக்கமாஞ்சிரசி லொளிர்பிராணத்தான் - றனக்கொரு சலனஞ் சாராநெறி 
யின் - கனத்தசிவச்செயற் கருதிடுமனத்தான் - றன்மனினிறைந்த சத்துவகு 
ணத்தான் - மன்னரில் வீமனை மதித்திடும் வலியா - னிதியிற்சங்கம் பதுமநீ 
ள்வானோர் - பதியிற்கற்பக பாதபங்காம - தேனுவுஞ்சிந்தா மணியினுஞ்சிற 
ந்து - நானிலந்தன்னின் ஞானாசிரியன் - றன்னைக் கொடுத்தல்போற் றகும் 
பெருங்கொடையான் - பன்னியவருளு மன்பும்பாச - வொழிவும் பிரமத் 
துண்மையுணர்தலும் - வாழாது நிறைர்த மன்னுணர்வுடையான் - சுருதி 
நடாத்துந் தொல்லறிஞனாப்போன் - மிருதிநாடாத்தும் விருப்புளநீதியான் 
சமயமனைத்துந் தற்பரன்றனையே - யமர்தரத்துதிக்கு மன்பினின்றுலக 
மனைத்து மகிழ்வுற வாதரிப்பதனான் - மனத்துந்து திக்கு மன்னிய புகழான் 
சீமதிரணிய கருப்பயாசி - யேமரவிகுல முத்து விஜய - ரகுநாதராம சாமிசே 
துபதிக்கு - மிகமுளோர் புகழுமிராணி சேதுபதி - பருவதவர்த்தனிப் பங்கயா 
சனிக்குந் - திருவெறும் பத்திரியாகுமிராணி - சேதுபதித்துரையிராஜநாச்சி 
யார் - காதலன் முத்து விஜயரகுநாத - சேதுபதித்துாை சிற்சுகமாமனு - 
பூதிவிளங்கப் புகன்றனனாக - சையகிரியிற் றங்கிய தமிழ்முனி - செய்யகம 
ண்டலத் திருந்த செல்வியை முனந் - தந்திமுகக்கொடி சாய்க்க நீருருவா 
ய்ச் - சந்தனஞ்சங்கத் தரளந்தமனிய - மாதியலீசு மலையொடுபரந்து - நீதி 
யாஞ்செந்தென் முதலியபைங்கூழ் - பலமுதலாகிய சோலைகள் படரப் - 
புலப்படகாக்கும் பொன்னி நாடதனிற் - சந்திரகாந்தத் தகடுசாந்தந்தோய் - 
சுந்தரமாக விண் டோய்ந்தியர்மாளிகை - மலிதிருத்துருத்தி மாநகர்தனில் 
வா - ழிலகுமுத்தரவே தீச்சுரன் சந்நிதி - தன்னின் மறையவர் சதுமறைய 
றைய - மன்னரும்வசியரு மரபுடனோத - சூத்திரர்க்கப்பொரு ய்ேமையாய் 
விளங்கப் - பார்த்திருந் தவர்க்கெலாம் பவப்பிணியகலச் - சமயிகணெறியெ 
லாந் தட்டழிந்திரிய - வமையும் வன்னாச் சிரமங்களகலத் - துவிதம் விசிட் 
டாத் துவிதம்விட்டோடத் - துவிதமின்றியபொரு ய்ேமையாய்க்காணச் - 


1 


எ 


உரைச்சிறப்புப்பாயிரம் . 
சங்கராசாரிய சாமிகளமைத்த - துங்கமாரிந் திர பீடத்தொருமுதற் - கரபாத் 
திரனெனக்காணுஞ் சதாசிவப் - பிரமேந்திரயோகி வரியர் பெருமான் - 
முத்தியுலகிற் கரசனாய்முடிவில் - பத்தியுள்ளோர்க்கருள் பண்பினனாகி - யரி 
யாசனத்திருந் தாக்கினாசக்கர - மரியாப்பிறவா மாண்புயிரெய்த - நடாத்து 
நாளி னாடரும்பதத்தை - விடாது பற்றும் விமலதத்தாத்ரய - சேதனர்க்கரு 
ளவச் செம்மல்செங்கமலபொற் - பாதர்க்கருளவப் பான்மையோனாகை 
வாழ் - மறையவரரசர்வசியர் சூத்திரருக் - கறைதரும்பொருளெலா மாராய்க் 
ததனின் - களங்கமனைத்தையுங் கருவொடு களைந்து - வளம்பெறநிறைந்த 
மாசிலாமணிபோற் - றிகழ்தருபிரமமே சேடமென் றுணர்த்தும் - புகழருணா 
சலப் புங்கவர்க்கருளத் - திங்கள் வந்துலவுஞ் சேணுயர் மாளிகை - துங்க 
வார்துவசத் தோகைவிளிக்க - வரம்பைகள்வரவிவ் வரண்மனைமாதர் - 
பரிந்துபசரித்துப் பண்புடன் றிருவென - வுலவுமேன்மேடையு மொளிர் - 
மணிவிளங்கும் - பலமணித்தோரணம் பைந்தாரரம்பையும் - பூரணகும்ப 
மும் புட்பமாலிகையும் - தோரணநிரையாய்த் துலங்கு மாவணமு - மாதிய 
வளமலியமலைவாழ் பிறைசை - யூதியவுயிர்கட் குளமகிழ்வெய்த - வெமக்கன் 
பாகிய விந்துவு நதியுஞ் - சமப்படவிளங்கும் தன்மையானமைக்குச் - சிரமே 
னத்தமனியத் திருமதில் சூழப் - பருப்பதமென்னப் பரந்தகோபுரமுஞ் - சூழு 
கற்கோயிலே தொல்லைமாக்கயிலையின் - வாழுதற்கிடமென வளர்விசாலா 
ட்சி - தன்னுடன் மகிழ்விசு வேசன் முனமர் - பொன்னுறைபிறையாற் றின் 
வளர்புங்கவன் - றனக்கவனருளத் தானனுபவிக்கத் - தினங்குருபரன் 
மொழி சிந்தித்ததற்கோர் - சான்றாவிளங்குஞ் சதுமறைமுடிவை - பூன்றி 
விசாரித்தொளிர்மாவாக்கியத் - தது நீயாயின வெனும்பதப்பொருளைக் - 
கதவு தலதனாற் கண்டகூடத்தன் - பிரமமாயதுவும் பேரானந்த - வுருவமா 
யாவு முணர்ந்ததுவதுவா - யிலங்குமனுபவத் தியற்கையுந்தழி இப்- பலநூற் 
பொருளின் பான்மையுந்தழீஇக் - குருவாக்கொருமொழி கொண்டதனிலை 
தழீஇ - யருமையாத்தர்கண்மொழி யனுபவமுந்தழிஇ - யனுபவரத்தினாகர 
மெனுநாமம் புனைந்தருளினன் முற்புகலுமாககரி - னருளிறைநாம . 
மமைந்த - பொருவருமருணா சலபுங்கவனே . 
உரைச்சிறப்புப்பாயிரம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் , 


அ 


வேதாந்தகுளாமணி . 
காஞ்சிபுரம் - இராமசாமிநாயகரியற்றியது . 


திருவளர்கமலமருமலர் நாப்பட் . கயலமர்ந்தறநெறி யியலுறநடா 
த்தி - முச்சகங்காக்கு முழுமுடிமன்னர்கை - மச்சவிரேகையை மானுந் 
திருத்தகு - தண்டுறைவா விசூழ் தருதுறைமங்கலத் - தெண்டிசைபழிச்ச 
விறைகொளுந்தவத்தோன் - பவப்பிணிப்புற்றுப்பரிதவித்துழலு - முயிர்கட் 
கிரங்கியவ் வுண்மைப்பொருளின் - றிறமதையெளிதிற் றெள்ளிதிற்றெளி 
க்கு - மல்லமதேவ னமலலீலை - தேர்ந்துணர்பொருட் சித்தாந்தசிகாமணி - 
யாதிய நூல்க ளலகிலவருளினோன் - பவப்பிரகாசப் பற்றறுத்திலகுஞ் - சிவ 
ப்பிரகாச தேசிகப்பெயரோன் - மறைப்பொருண் முழுதுந் திறப்படச்செறி 
த்துப் - பெருமைசேர்நாமம் பிறங்குவேதாந்த - சூளாமணியெனத் தோற் 
றியோர்முதுஏ - னாடாப்புனைந்து நலமுறநல்கின - னனையதுமிகுதெரு 
ளாளர்க்கன்றி - மற்றையர்க்கெண்மையின் மதிதகவுணர்த - லொல்லா தாக 
லிற் றொல் லோர் நூல்வழிப் - புரை தபவொளிரு முாையொன்றியற்றி - 
யளித்திடுகென்னா வணியிழைமடவார் - புனல்குடைந்தாடி வரும்வளனோ 
க்கா - மென்னடைக்கஞ்கிய பொன் சிறையெகினஞ் - செந்தீப்பாயுஞ் செய் 
லினைப்பொருவ - வொளிவிரிகமலத் துகளவெரீஇ - வாட்டகட் டகட்டிள 
வாளைகள் வெடிபோய்ப் - பைந்தாற்றுக்கமுகின் பழுக்குலையுகுத்து - விண் 
மணியெனுமவ் லெங்கதிர்ச்செல்வ - னிரதத்தார்த்தவேழ் துரதமருட்டி - 
மீண்டுறுந்தடநிாை யீண்டியபணைசூழ் - நலநிறையிராம நாதபுரத்திற் - 
கோதுபதிந்திடாச் சேதுபதிமரபில் - வருபுகழ்ப்பருப்பத வர்த்தனி நாச்சி 

ரெனும் பெயர்வலம்புரி தருந் திருமுத்துறழ் - துரைராஜநாச்சியார் 
துணையெனவந்தோன் - பவக்கடலுவர்க்கடல் பரவாதருக்கிய - தவக்கட 
லுறை திருச் சந்தமால்வரையா - னினைதொறுமமணர்த நெஞ்சுபறை 
கொட்ட - வனைதிரைகொழிக்கும் னவயைமாநதியா - னருமறைப்பொருள் 
விளை யாடல் பயின்ற - பரவருஞ்சிறப்பமை பாண்டிநாட்டா - னமராவதித் 
துணை யரிதெனலரிதெனச் - சமையுமென்னந்தைத் தனிநகருடையா - 
னைந்தவித்தடங்கிய வாற்றல்சான் முனிவரர் - சொல்லின் 

விரைந்து செல் 
லுவாம்பரியான் - குலங்கெழுதியசக்கயங் கூடியுருத்தென - விலங்குவெண் 
மருப்பி னேழுயர்களிற்றான் - வருமாதுலர்க்கு வரையாவள்ளல் போ 
லொருவாப்பாண்செய் துறுவண்டினங்கட் - கிருந்தேனளிக்கும் பெருந் 
தளவமாலையா - னாறுபருவத்து மகலாதார்த்து - வீறுமெழிலி யுளதெனினொ 
ருவா - றாமிணையெனவதிர் சேமமும்முரசா-னைங்கணையாளியிதருந்தவர் குறி 


யா 


- 


- 


உரைச்சிறப்புப்பாயிரம் 
யெனாக் - கண்மெனம்வெரூஉங் காவிப்பதாகையா - னாவலந்தீவென நற் 
பெயர்மருவி - மேவுறுமிடனெல்ா மேவுறுமாணையா - னிக்குடையோன் 
கவி கைக்கிருங்கதிர்தரு - மக்கதிர்நிகர்கா விக்குடையாளன் - கருதலர்வண 
க்கிக் காய்ப்புறுதாளான் - மருவளர்கமல மாதுறைதோளா - னுண்மையு 
டையா னும்பரானன்ன - வண்மையுடையான் மதன்றினகத்தேங்கு - முரு 
வுடையானிறை திருவுடையானுறு - பொறையுடையான்மிகு நிறையுடை 
யானுயர் - வெற்றியார் முத்து விஜயரகுநாதன் - சொற்றனனாக முற்றுகன் 
கரராய்க் - தவதாரிகைமுத லாமுறுப்பமைத்துச் - சொல்வளம் பொருள் 
வளஞ் சுவைவளமின்னன பல்வளந் தழுவிப் பயிலவகுத்தன - னிலகுரு 
நாம மிடமெனுமூன்று - மேவர்ப்பொருளவை மேவிவந்தென்ன - மூவாப் 
பொழில்சூழ் முது திருத்துருத்தியில் - வர்துற்பவித்த விந்திரபீடத் - தெ 
ந்தையாங்கரபாத் திரன் மரபோங்க - லீண்டவதரித்த வாண்டகை நறுஞ் 
செந் - தாதிவரம்புயப் போது தண்புனலிடை - வைகுதன் மங்கையர் வாண் 
முகமதனை - கேரவோர்தாளினின் றந்தவம்புரி - தன்மையாமென்னத் 
தழைதருபாசடைப் - பன்மலர் துதைதடம் பலப்பலகலவிய - பிறைசைவா 
ழ்வுவந்த பீடுறு பெரியோ - னமலராமாயண மாதிய நூல்கட் - கமரரும் விய 
ப்பவரும்பொருள் விரித்தோன் - காயடைதின்றுமைர் தீயிடைநின்றும் - 
வாயுமறித்தும் போய்முழைபுக்கும் - பற்பலரருந்தவம் பயின்றுமறிந்திடாச் . 
செம்பொருடன்னைச் செறியுளங்கையி - னகத்தாமலகம தாமெனவறிக் 
தோன் - றுக்கமுஞ்சுகமு மொக்கநாடற்குச் - சான்றெனச்சந்தினுந் தழ 
லினுமீரடி - வதிதரவைத்திவ் வையம்புரந்த - மதிமிகுசனக மன்னவனே 
ன்ன - வில்லறந்தாங்கி யிருந்துந்துறவெனும் - வல்லறந்தாங்கியோர் வழு 
த்தவீற்றிருப்போன் - றன்னடைந்தோரைத் தகப்பரிசித்தன் - முன்னுத 
னோக்கலென் மூவகைத்தீக்கையாற் - றவலருமலத்தையுந் தற்போதத்தையு - 
மவலமுறக்கெடுத் தனிலமுலவாத - விடத்துக்கறங்கா விளக்கமுத்திரை 
தீர் - தடத்துப்புனலுந் தகைபெறக்கோட்டிய - சித்திரமும்விசை தீர்ந்தபம் 
பரமு - மொத்திடவைப்போன் மெய்த்தவர்விழையு - மருணாசலதேசிகனே 
ன - வொருகாமம்புனைந்தொளிருமாதவனே , 


முற்றிற்று . 


OR 


சிறப்புப்பாயிரம் . 


ooooo 


வருதிபுரம் வேலுசுவாமிகளியற்றியது . 
அருள்வடிவா யிலகுசிவப் பிரகாசதேசிகனனாதிகன்மத் 
திருள்வடிவ நீங்கி மருள் வடிவிலுழலுயிர்களோ வடிவமெய்தத் ( ய்ப் 
தெருள்வடிவாய்ப்புகன் றருள்வேதாந்தசூளாமணிக்கின்னுரைசெய்தான் மெ 
பொருள்வடிவாம் பிறைசையரு ணாசலசற் குருராயன் புலவரேறே . 


சேலஞ்ஜில்லாசிவில்கோர்ட்டு - வக்கீல் 
ம - 1 - 1 - அப்பாசுவாமி பிள்ளையவர்க ளியற்றியது . 

மூவடிவாய் முழுதுமாயல்லவாகு 
முழுமுதலாஞ் சிவத்தியல்வு முழுதுந்தேர்ந்திங் 

கோவடிவாஞ்சிவப்பிரகா சையன் சொல்வே 
தாந்தசூளாமணிக் கின்னுரை புகன்றான் 

கோவடிவா யெழுந்தருளி யன்பர்க்கெல்லாங் 
குலவுமொரு நொடியில்பரஞானமோனச் 

சேவடிவாய்த் திடவளிக்கும் பிறைசைமேவுஞ் 
செம்மலரு ணாசதேசிக னெங்கோனே . 


இந்நூலுரையாசிரியர் மாணாக்கராகிய 
ஈசூர்கணக்கு - சச்சிதானந்தப்பிள்ளையியற்றியது . 
சந்தனவெற்புறைமுனிவன் றனை நிகருஞ் சிவப்பிரகாசைய னோதுஞ் 
செர் தமிழ் வேதாந்த சூளாமணிக்கின் னுரைபுகன்றான் சிறியனேனுட் 
பந்தமற வீட்டி மலர்ப் பதஞ்சூட்டியொருமொழிப்பா லூட்டியாண்ட 
நந்தலில்சீர்க் குருபரனற் பிறைசையருணாசலமெய்ஞ்ஞானவேந்தே . 


இந்நூலுரை யாசிரியர் மாணாக்கரும் ஆயுள்வேத பண்டிதருமாகிய 

செ - வெங்கடாசலமுதலியாரியற்றியது . 
மட்டறாவிதழியிள மதிமௌலியோனென மதிக்குஞ் சிவப்பிரகாச 
வள்ளறிருவாய்விண்ட வேதாந்தசூளாமணிக்கு நவநவமதாக , விட்டறாச் 
சொன்னயம் பொருணயம் விளங்கிடவிரித்துனா செய்தச்சிலிட்டான் , வி 
னையோட்டியடியிணையென் முடிசூட்டி மலவிருளை வீட்டியுயர் தொம்பதத் 
தின் , முட்டறாபக் தமற் றருளா தன் முடிவென்று முன்னருந்தற்பதத்தின் 
முன்ன திட்டானமாமுதலென்று மசிபதநன் முதல் சிவத்தங்கமாதல் , சிட் 
டறா முடிவென்று மாகமஞ்சுருதியுப நிடதமாவாக்கியத்தாற் , றெருட்டியெ 
ற்கருள் செய்பிறை யாற்றினருணாசல சிவாதித்தனன் புகர்ந்தே . 


சிறப்புப்பாயிரம் 


இஃது . 
புரசை - முருகப்பவுபாத்தியாயரியற்றியது . 
அருண்மலிதில்லைப் பொதுச்சுடரெறிவே ராக தற்சோர் 
பொருண்மலியுரைசெய் தெழுதருமச்சிற் பொலிவுப்ட இத்தனை பாத்தா 
பிருண்மலிமலம்போய் மும்முத லொன்றாயியற் பிறையாற்றினின்றிலகுச், 
தெருண்மலி யருணாசலனெனு ஞானதேசிகன் கருணையினாமால் . 

தென்பயறு . 
இராமசுவாமிநாயகரியற்றியது . 
அருமைசேர்நான்காஞ் சாதனத்தோர்கட் கமைத்தசிற் சுகந்தருவாழ் 
வின் , மருவிடவியற்றும் வேதாந்தசூளா மணிக்கரும்பத மநுபவமுந் , தர 
வுரைபுனைந்தா னிந்திரபீடத் தனிமரபினில்வரு நாகைக் , க்ருபரனன்பு 
கொண்டெழிற்பிறைசைக் குலவருணாசலகுருவே . 

வளவநல்லூர்குமாரபுரி 
நீலம் - வீராசுவாமிப்பிள்ளையியற்றியது . 

வெண்பா . 
ஆசாபா சங்க ளனைத்துமற வேகெடுக்குக் 
தேசார் சுகங்கொடுக்கும் தென்பிறசை - லேசானு 
பூதியரு ணாசலாற் பூமானிங் ஏலதனுக் 
கோதியமா நன்கா ருரை . 

விக்கிரபாண்டி 
காளத்திரெட்டியா ரியற்றியது . 
நலந்திகழுங் கவின்றுறைமங்கலத்தின் மேவு ஞானசிவப்பிரகாச நாத 
னெங்கோ , னிலந்திகழ விருமிகுந்தகல்விஞான நிறைவறிஞருணரமீ மாஞ் 
சைதன்னைப் , பொலந்திகழத் தமிழ்ப்பாவாற் புகன்றானிந்தப் புநிதநூலரும் 
பொருளைப் புவியிலியாரும் , வலந் திகழக்கொண்டுணரவுரையிட்டானல் வன 
மலிதென் பிறைசையின்கண்வருமெங்கோனே . 


-- 


வளவால்லூர் குமராபுரி 
செங்காடு - கிருஷ்ணப்ப செட்டியாரியற்றியது . 
திருமலியிந்திர பீடநன்மரபிற் றிகழ்கரபாத்திர தேசிகன்றன் , றேச 
ருள்பெற்று காகையின்மருவுந் தெளிவருணாச லேந்திரன்றன் , மருமலிபு 
ரைபேரருளினைப்பெற்றதண்பொழிற்சூழுகற்பிறைசை , தன்கணோங்கருணா 
சலசிவசொருபன் நகுந்துறைமங்கலத்துறையும் , வரமலிவீரசைவமெய்ஞ் 
ஞான வாழ்வருள் சிவப்பிரகாசன் , வகுத்தமீ மாஞ்சையுத் தரபரக மருவறி 
வாஞ் சிந்தாமணிக்குக் கரமலிகெல்லி யங்கனிபோலக் கருதுலகுயிர்பரமமை 
அக்கா னலினீராய்க் கண்லெகுய்யக் கனபொருாரை விரித்தனனே . 


சிறப்புப்பாயிரம் . 


கஞ்சம் - சீனிவாச உபாத்தியாயரியற்றியது . 
உலகுபுகழ் துதைமங்கலத்தில்வரு மெய்ஞ்ஞான வுருவு கொண்டினி 
தெழுந்த , வயர்சிவப்பிரகாசதேசிகனுரைத்த வேதாந்த சூளாமணிக்கிங் , கல 
கில்சொன் முடிபு பொருண் முடிபுதமதவபவமதிற் றோன்றவேவைத்ததி , 
னரிய பொருணிலவு பண்டிதபாமராளுணர்ந் தானந்தமருவிவாழ்க , விலகு 
மவதாரிகை பதப்பொருட் பதசாரவெண்ணரியதாற்பரியமைக் , திலக்கண 
மொடதிவிசேடமதாகவருள் சுரந்தினிதினல்லுரையருளினா, னலமலி செ 
ய்மலர்வாவி பூம்பொழில்குலாவுவள நண்ணுபிறைசையின்மருவு மெய்ஞ் , 
ஞானவருளே வடிவமான வருணாசலவதீதசிவகுருநாதனே . 

இஃது -ஷை யூர் - பொய்கைப்பாக்கம் , 

அப்பாசுவாமி யுபாத்தியாயரியற்றியது . 
மலமறப்பே ரருடரும்வே தார் தசூளா மணியெனவே யொளிசிறந்த 
மாசினூற்கு , நலமுறுமெய்ஞ்ஞானியர் சுவானுபூதி நண்ணவு மென்போலி 
யருகசையற்றின்பம் , பலமுறவு முரைவிரித்தா னமரர்யாரும் பரவு மிந்திர 
பீடமரபின்வந்த , பொலமுறுதற் பிறைசையின்கணருளார்ஞான போதவரு 
ணாசலமெய்ப் புனிதன்மாதேச . 

புதுவை - செந்தமிழ்ப்புலவர் 

வெ . பொன்னியா ரியற்றியது . 
வேதவேதார் தங்க டமைவிளக்கும் வியாதனென விமலஞான , போத 
முலகடைந்துய்ய வுத்தர மீமாஞ்சையினொண் பொருளையோர்ந்தே , யேத 
மில்சீர்ச் சிவப்பிரகாசன் புகல் சூனாமணியி னியல்கடோன்ற , வாதரவாற் 
பிறைசையரு ணாசலன் செய்யுரைக்கிணைவெறறையற்பாற்சே . 


- 


வளவனூர் - சின்னுது செட்டியார் - குமாரரும் 
செங்காடு - கிருஷ்ணப்ப செட்டியார் - மாணாக்கருமாகிய 

வீரபத்திர செட்டியாரியற்றியது . 
மன்புவியோ ரெளிதுணர்ந்து பவங்கிமெய்யறிவின்மயமாம்வண்ண 
மின்புறுவேதாந்த சூளாமணியி னுரைதெளிவாயெடுத்துரைத்தா , னின் மல 
மாம் பரப்பிரம வருளொளியே படிவமென கேர்ந்துவந்த , சொன்மறை 
யோர் மகம் வளர்க்கும் பிறைசையருணாசல தேசிகத்தூயோனே . 

திருச்சிற்றம்பலம் 


ஓம் . 
சிவமயம் , 


வேதாந்தசூளாமணி . 


மூலமு முரையும் . 


சிவமெனத்துதிசெயப் 
பவம் பொடிபடுமே . 


தற்சிறப்புப்பாயிரம் . 


விநாயகஸ்துதி . 

விருத்தம் . 
நாதாந்தப் பேரொளியாய் நவையற் றெங்கு 

நண்ணுபரி பூரணமாய் நடுவாய் நின்ற 
போதாந்தம் பெற்றவருண் மதத்தை வீசும் 

பொற்களிற்றி னடிவழுத்திப் புலன்க டம்மின் 
பேதாந்த மகற்றி நிர திசயா நந்தப் 

பெற்றியுல கடைந்துய்யப் பெருமை யோங்கும் 
வேதாந்த மரபினிலை விளக்கு மொண்வே 
தாந்தசூ ளாமணியை விரித்தல் செய்வாம் . 

இதுவுமது - வேறு . 
மோன பூரண வாரியின் மூழ்குமெய்ஞ் 
ஞான யோகிய ருள்ள முந் தில்லையு 
மான கற்பகத் தானைப தாம்புயத் 
தேனை யுண்டுரை செப்புது மொப்பவே . 

சபாபத்துதி கட்டளைக் கலித்துறை . 
திருவளர் தில்லைச்சிற் றம்பல மேவிய சிற்சுடரை 
மருவள ராகந்த மஞ்சரி சூட்டி வணங்குதுமால் 
கருவளர் துன்பங் கடக்கவே தாந்தசூ ளாமணிக்கட் 
டெருள்வள ரப்பொருள் பூரித் துலகுய்யச் செப்புதற்கே . 


தற்சிறப்புப்பாயிரம் . 


இதுவுமது . 
பொன்னம் பலவனங் கம் முகங் கண்முகம் புண்டரிகப் 
பொன்னம் பலவன மாயமைந் தாலெனப் பொங்குதில்லைப் 
பொன்னம் பலவன மோடு சடாடவிப் பொற்புமிகும் 
பொன்னம் பலவனென் றன்னுள மாயுாை பூரிப்பனே . 

அருனிறைவணக்கம் . 

விருத்தம் , 
சத்தியவிந் திரபீடத் தலைமையாங் கரபாத்திர சத்தாமாத்திர 
வித்தகனா தீனமா பினினிலகு மடிகடமை விடாதமோன 
சித்தகுண சிவோகமாய்த் திருநாகைப் பதியுளெழு சிவக்குன்றாய 
நித்தியவரு ணாசலதே சிகனையுளத் திருத்தியுரை நிறுத்துவாமால் . 

அவைய்டக்கம் . 
வேதமுப நிடதமுத லாகவொரு தொன்னூலின் விளங்கு ஞானர் 
நீதமர புணரவே தாந்தசூளாமணிக்கு நிலைநின்றோங்க ( வேந்தர் 
வோதுமுரை நவமணியைக் குரவர்புனை யினுமெள்ளா துலகின் 
சோதிமுடிக்கணிவதற்காசிப்பதுபோற் றொல்லறிஞர் சூழுவாரால் . 

திருச்சிற்றம்பலம் . 

முற்றிற்று . 


அகராதி . 


... 


கஅக 


4 


சச 


சச 


.. 


க 00 


22எ 


உ 2 - அ 


கா 


கஎஅ 


அகிலகாரணம் 
அங்கிமகபதி 
அண்ணனிருமி 
அதனது 
அத்தியா 
அந்தவவி 
அப்பரற் 
அப்பிரம் 
அப்பெரும் 
அப்பொரு 
அருமறை 
அருமையெனு 
அருவிரா 
அவித்தை 
அவைகளுப 
அவ்வகிலங் 
அறியவுணர் 
அறிவுடையோ 
அறைதலுறு 
அறைந்த நுகர் 
அனுபவித்தல் 
அனையதொரு 
அனையவன 
அனறி 
அன்னமொடு 
ஆகமுதலன 
ஆங்காரான்மா 
ஆதலினாலா 
ஆத்தமுடன் 
இகலிலா 


கருஉ 
கஎக 


... 


202 கட 


கசசு 


உஅ 
ககன 
கனே 
கசன் 


சுக 


எச உண்டிலை 
காச உரைத்தவிரண் 
ககஎ உரைத்தவைதா 
உரு உரைத்தவையுட் 
ரு 0 உரைப்பருஞ் 
கநக உலகநிலை 
கூஎ உலகவழக் 
க 0 உலகிறந்த 
காக எல்லர்வாழ் 
ககசு என்று மெவ் 

கக ஏனையவோ 
கசுஅ ஒருமலர்க்கு 
எக ஒங்காராதி 
கூஅ ஓர்வடிவாகி 
கக கங்கையினில் 
கசுஎகட 

டத்தினுக்கு 
உசு கடத்தொடு 

டந்துநதி 
கரு கடமுதலா 
உ எ கடாதி 
கஉஎ 

கந்தமுதலா 
கூ 0 கருத்தனுமொண் 
உரு காய்ந்துள 
கஎ அ குறிகளோர் 
கநக குறையகலும் 

ருக கூறுமிவை 
கஉஉ கொன்மக 
ருரு சங்கமறு 
கஎ சங்கைநவ 
கருசு ச 

சச்சிதாநந்த 
க 02 சத்துவகுண 
கச 2 சமைதமை 

சாதகர்களா 
எஎ சாற்றரியசீவ 
கககூ சாற்றரியசுவே 
கஎரு சாற்றரியவச் 
அஎ சாற்றின் வயி 

கூ 0 சித்திரப்பட 
220 

சீர்கொண்ட 
கச சீவசேதன 
க கூ சீவனென்றிடு 

சீவனோடீசன் 
காசு 

சீவன் முத்தர் 
ககரு சீவபரவிசாரணை 
அச சுருதிசித்தமா 
கஅ சுருதியினுளேக 


... 


சுஅகா 
கஎ e 


கூக 


... 


ககஉ 


ககக 


ககே 


ககரண 


உகக 


2. உ 


சுசு 


எஎ 


கஅஎ 


St. 


க 0 எ 


... 


எக 


... 


இசைப்பிலது 
ச்சையுட 
இத்திறத்தீசன் 
இத்திறமில் 
இந்தவுடம் 
இந்துவினை 
இந்நிலனிற் 
இப்பரிசு 
இருந்தவகங்காரம் 
இருமகதத்துவக் 
இறைவனாற் 
ஈங்குமன 
ஈசனிருமித் 
ஈசனொன்றிடு 
உடம்பினை 


கக 


ருஏ 
கே . 
ககஅ 
ககட் 


... 


+ .. 


... 


0 


::: 


.. 


... 


ஆ 0 
கஅக 
உஉக 


... 


உசசு 


52 


கசக்க 


அஉ 
சேரு 
உகம் 


20க 
கருகூ 


... 


... 


அகராதி . 
உங பெற்றவுயர் 
கசுக பெற்றவொரு 
எஉ பொய்ப்பொருள் 
உரு பொய்யாகிச் 
கஎரு போற்றிறை 
கஙஅ மடிவிடயா 

மண்ணுலகில் 
ககக மதித்தன் 

மருவலுறு 
கஅரு மறைப்பகலு 
ககூச மன்றசுழுத்தி 
உக 0 மாதுமுதல் ! 

மாயைவரு 
உஉஉ மிகுமரப் 
கஎஎ மித்தையெனு 

க முத்திவிருப் 
ருக முற்றலுறு 
கருரு முன்னமொழி 
சச மூடமொடு 
ககசு மேய்ந்து திரி 
காகா மைந்தர் முத 
கசச வடிவுறு 
கசுஉ வந்தணை 
ககக வந்தமய 
உகரு வந்துசிறு 
ககஎ வாதராய 
உச வாய்த்த 
கரு விடயங்க 
அ 0 விடையமது 
சரு விண்ணின்மலர் 
காரு விரிஞ்சனே 
எக விரிந்து பட 
எ 0 விரிந்தவிதி 
ககூரு விரியுமுல 
கஉக விருத்தமறு 
கஅக விருத்திபரி 

கூ விலங்கு 
கஉரு விளங்குறு 
கவக வினையிரண் 
உ 0 ச வெப்பினே 
கஉன் வெம்மை 
கூக வெயிலினி 
கூசு வேண்டும் 
கலங வேதமுத 
- வேதமொரு 
கசகூ வேதவியா 


உகஎ 


சூசகனாம் 
சூதகாதிக 
சூத்திரான்மக 
செஞ்ஞானி 
செப்பரிய 
சொற்பன 
சொற்றவ 
ஞானநிலை 
ஞானரக்கை 
தக்கதேகான்ம 
தக்கமாஞா 
தடத்தினுயர் 
தத்துவஞானத்திற்கு 
தத்துவஞானத்தினான் 
தருக்கவனு 
தருணமா 
தற்பதத்தினுக்கு 
தற்பதவாச் 
திருந்திய 
தீவிரமந்த 
தும்மலுடன் 
துரியநிலை 
தூயதத்தொ 
தெரித்தகாரி 
தெரிவரிய 
நடுக்கமறு 
கானாரிப் 
நித்தியமான் 
நியமசத்தி 
நிரவயவ 
நின்றி தயந் 
நீங்கியவிகார 
நீர்விழுந் 
கீலகுண 
நெருப்பினொடு 
பகர்ந்ததவுயிர் 
பகற்பொழுது 
பஞ்சபூத 
பந்தமவை 
பரமமாஞா 
பற்றியவான் 
பின்னமோடு 
புகலுலகாயுத 
புத்தியிந்திரியங் 
புலனில்கனா 
புன்னெறி 
பெருந்தல 


.. 


உகா 
200 


... 


க . 


2.கே 


கூச 


... 


:: 


... 


அஅ 


கங்கன் 
சவா 


... 


முகவுரை . 


இந்நூலாசிரியர் தனது சுவானுபூதிப் பிரத்தியட்சம் எவர்க் 
கும் எளிதில் விளங்குமாறு கருதி யிந் நூலியற்றினாரேனும் ஒரு 
த்தி , தன்சிறுவனது பிணி தணிப்பான் வேண்டித் தீம்பண்டங் 
காட்டி யவுடதந் தந்து அந்நோய் தணிக்குமாறுபோன்று ஞானகா 
ண்டிகளன்றியேனையோரு மிதனையேற்க இயற்றமிழ்த்திறத்தைக் 
காட்டி யதனோடு ஏகமேவாத்வைதம் பிரம்மோக மென்பதையுஞ் 
சுருங்கச் சொல்லி விளங்கவைத்தனர் . இதனை வேண்டுவார் பாஷை 
வலியையுந் தனதெதார்த்த நிலைமை வலியையும் தரற்பால தாத 
லின் , இதனை வரையாதேற்றுத் தெளியக்கடவர் . பாஷையா 
வது : - எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அலங்காரம் , தருக்கம் 
என்னும் இம் முகத்தால் இயைவது , இஃதின்றியக்கால் இக் 
லாசிரியரது முக்கிய கருத்து சற்றும் விளங்காது . இவரது முக்கிய 
கருத்தாவது : - அறிவறியாமைப் பகுப்பைப் பற்றிப் பிரதிவாதிக் 
கும் பேதாபேத விலக்கணங்கள் . இவ்விலக்கணங்கள் தானே தானா 
தற்கியைந்த நெறித்தாதலின் , அறிவுடையோர் இதனை வரை 
யாது கொள்வர் தன்னிலக்கண மாதலினென்க. விரிக்கிற் பெருகு 
மாதலிற் சுருக்கி யுரைத்தாம் , 


புத்தகவிளம்பரம் . 


... 


... 


... 


பிரபுலிங்கலீலை உரையுடன் ... 
கைவல்லிய நவநீத விருத்தியுரை 

1 
வேதாந்த சூளாமணி விருத்தியுரை ( 2 வது பதிப்பு ) 

1 
ஷை திக்காகிதம் 

மை 

1 8 
தத்துவநிஜானுபோகசாரம் 

1 0 
வாசுதேவமனனம் 

0 14 
சர்வமதசித்தாந்த விளக்க வினாவிடை 

0 12 
திருக்குதிருசிய விவேகம் உரையுடன் 

0 12 
உத்தமவாதம் 

0 

10 
ஷை காலிகோ பயிண்டு 

0 12 
பிரத்தியட்சானுபூதிவிளக்கம் 

0 8 
ஷ காலிகோ பயிண்டு 

10 
வேதாந்த இலக்கணம் 

0 8 
சசிவன்னபோதம் உரையுடன் 

0 8 
தசகாரியமகாவாக்கியம் உரையுடன் ( 2 - வது பதிப்பு ) 

8 
ஜீவகாருண்ய விளக்கம் , சுவானுபூதிவிளக்கம் 

0 6 
சொரூபசாரம் உரையுடன் 

0 6 
சத்தப்பிரகரணம் 

0 6 
உபநிடத விருத்தியுரை 

0 5 
எதார்த்தவாதம் 

0 4 
ஞானவாசிட்டத்திரட்டு 

0 3 
சகர் கைவல்லியம் 

0 2 
விற்கிறவர் : 

வெளிநாட்டார் 
ப . முத்துகிருஷ்ணாரெட்டியார் , 

V. P. Post 

மூலமா 
55 , வினை தீர்த்தமுதலி தெருவு , 

யிவரிடம் பெற்றுக் 
புரசைவாக்கம் , சென்னை . 

கொள்ளலாம் . 

ஈசூர் - சச்சிதாநந்தசுவாமிகள் 
சென்னை : தருமபரிபாலன சபையார் உத்தரவின்படி , 
டிசம்பர் 

ப் . முத்துகிருஷ்ணாரெட்டியார் , 
1897U 

காரியதரிசி . 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


வேதாந்தசூளாமணி . 


( அவதாரிகை .) 
கணேசவணக்க முணர்த்துகின்றது . 
தருணமா துமைமுகத் தாம ரைக்கெழு 
மருணனா மெனவுதித் தடியர் பாற்புரி 
கருணைமா மதமெனக் காட்டு மாமுகன் 

சரணவா ரிசமலர் தலையிற் கொள்ளுவாம் . 
( இதன் பொழிப்புரை ) " தருணமா துமை முகத் தாமரைக் கெழு 
மருணனாமென வுதித்து " எ .து . தருணங்கண் டடியருக் கருள் புரிபவளா 
கிய வுமாதேவியின் முகமென்னுந் தாமரை விகசிதமாதற் குதிக்கும் பூதசூரி 
யன்போல அடியர் சிந்தையிலுதித்து , “ அடியர் பாற்புரி கருணைமா மதமெ 
னக் காட்டுமாமுகன் எ . து . அவ்வடியவரிடத்துப் புரியு மருளையே மிக்க 
மதம் போலக் காட்டும் யானை முகக் கடவுளின் , சரணவாரிசமலர் தலையிற் 
கொள்ளுவாம் எ . து . பாத மென்னுந் தாமரை மலரை யெமது சிரசிற் 
சூடிக்கொள்ளுதும் என்றவாறு . 

தருணம் அவசரம் ; முகத்தாமரை ,சரணவாரிசமலர்உருவகம் ; அருணனா 
மெனவென்பது உவமை ; கருணையை மாமதம்போலக் காட்டல் ஆரோபம் ; 
உதித்தவிடத் தாண் மகனெனக் கேட்டுழி அகமகிழ்தலோடு முக மலர்ச்சியு 
மெழல் பெற்றவட் கியல்பாதலின் தருணமாதுமை முகத்தாமரைக் கென 
வும் , தாமரை மலர்தற்குச் சூரியோதயம் வேண்டுமாறு போன்று ஈன்றாள் 
முகமலர்தற் காண்மக னுதித்தல் வேண்டுதலின் ‘ முகத்தாமரைக்கெழு மரு 
ணனாமென வுதித் தெனவுங் கூறினார் . பின்னுளோர் வழி படுதற்கு மதந் 
தழுவி மாமுகனென்றார் . தாமரை மலரைத் தாமரையென்றது ஆகுபெயர் . 
மாமுகன் நீர்த்தேசம் , சரணம் வாழ்த்து , தலையிற் கொள்ளுதல் வணக்கம் , 
இவற்றை வட நூலார் மங்களாசரணை யெனவும் , தென்னூலார் கடவுள் 
வாழ்த்தெனவுங் கூறுப . பொதுப்பாயிரமாதலின் பொருணோக் கோர் தொ 
டர்பா விளங்கற்குப் பொழிப்புரை யாக்கினாம் . என்னை ? " பொழிப் பெனப் 
படுவது பொருந்திய பொருளைப் பிண்டமாகக் கொண்டுரைப் பதுவே 
என்றா ரறிஞர் . சத்தி யெனக் காண்டற்கு மாதுமை யென்றதனால் , சிவத் 
தைச் சத்தனாகவும் , உதித் தென்றதனால் கணேசனை மகனாகவுங் கொள்க . 


வேதாந்தசூளாமணி. 
இது சைவமத மரபாதலினானும் , அம்மதத்திற் முனுதித்தலினானும் இங்க 
னங் கோடற் கியைந்தது , என்றாலும் அறிவு சத்தன் , அறியாமை சத்தி . 
இவ்விரண்டு மிறந்த விட மானந்த மென்ப திவர் கருத்து . ஆகவே , சச்சிதா 
னந்த வொருமையெனப் பெற்றாம் . இவ்வொருமையே இவரது வணக்க 
மெனக் கண்டாம் . 


சிறப்புப்பாயிரம் . 


( அ . கை . ) 
முற் கவியிற் கடவுள் வணக்கங் கூறி, இக்கவியில் அதன தருளாற் 
றானியற்றப்புகும் நூற்பெயரும் , அது வாதவரலாறும் இனையவென வுணர் 
த்துகின்றது . 


வேறு . 


சீர்கொண்ட வருமறையின் முடிமணியைத் தெய்வ 

சிகாமணியை யடியவர் தங் கண்மணியை மாயைப் 
பேர்கொண்ட விருளிரிக்குந் தினமணியை முக்கட் 

பெருமணியை யகத்தினுக்கோர் விளக்காக விருத்தி 
யேர்கொண்ட விவேகசிந்தா மணியெனுநூலதனு 

ளெடுத்தியம்பும் வேதாந்தப் பரிச்சேதப் பொருளை 
நேர்கொண்ட தமிழ்விருத்த யாப்பதனாற் றெரிய 

நிகழ்த்துவன்வே தாந்தசூளாமணியென் றொன்றே . 
( @ . ரை . ) “ சீர்கொண்ட வருமறையின் முடிமணியைத் தெய்வசிகா 
மணியை யடியவர்தங் கண்மணியை எ.து. சான்றோரால் புக ழமையப் 
பெற்ற அரிய நான்கு வேதங்களின் முடியில் விளங்கு மணிபோல்வதை , 
தெய்வங்களுக்கெல்லாஞ் சிகாமணி போல்வதை , அடியவர்களுக்குக் கண் 
மணிபோல்வதை , “ மாயைப் பேர்கொண்ட விரு ளிரிக்கும் தினமணியை 
முக்கட் பெருமணியை யகத்தினுக் கோர் விளக்காக விருத்தி ” எ.து. 
மாயையெனப் பெயர் கொண்ட விருளைக் கெடுக்கும் ஞான சூரியன்போல் 
வதை , முக்கட் பெருமானாகிய சிறந்த மணிபோல்வதை , எம தகத்தினுக் கெ 
ன்று மோர்விளக்காக விளங்குமாறிருத்தி , “ ஏர்கொண்ட விவேகசிந்தாமணி 
யெனுநூலதனு வெடுத்தியம்பும் வேதாந்தப் பரிச்சேதப்பொருளை " எ .து . 
சத்துக்களால் மகிமைபெற்ற விவேகசிந்தாமணி யென்னு மாரிய நூலின் கண் 
சத்துக்கள் தமது சுவாநுபூதியில் விளைந்தவா றெடுத் தியம்பிய வேதாந்த 
பரிச்சேதமென்னுஞ் சருக்கத்தினர்த்தத்தை , “ நேர்கொண்ட தமிழ்விருத்த 
யாப்பதனாற்றெரியநிகழ்த்துவன் வேதாந்தசூளாமணியென்றொன்று ” எ.து. 
முரணுதைமைந்த தமிழ்க் கவி சம்பந்தத்தா லெவர்க்குந் தெளிய விளங்கு 


சிறப்புப்பாயிரம் . 
மாறு வேதாந்த சூளாமணி யென்று பெயர் கொடுத் தோர் நூலியற்றுவன் 


3 


ஏ அசை . இங்கே மணியெனக் கூறிய வைந்தும் உவமை யாகுபெயர் . 
சைவமதத்திற் றனக்குண்மைவிளங்கிய தென்பதைக் குறிக்க முக்கட்பெரு 
மணியென்றார் . தெய்வ சிகாமணி யென்றது மேல் கீழொப் பின்மையைப் 
பற்றி . இங்கே கண்மணி யென்றது கண்ணொளியை . மாயைப் பேர் கொ 
ண்ட் 

விருளிரிக்குமென்றதனால் தினமணியை ஞான சூரியனென்றாம் . அரு 
மறையின் மணி யென்னாது முடியென்ற விதப்பால் இலக்கியார் த்தமெனக் 
கண்டாம் . சொப்பிரகாசமெனக் குறிச்க அகத்தினுக் கோர் விளக்காக விரு 
த்தி யெனப்பட்டது . விருத்தங்களாற் றொடுக்கப்படுவது யாப்பாதலால் 
விருத்த யாப் பெனப்பட்டது . பெயர் தந் தென்பது சொல் லெச்சம் . ஓர் 
ஜூலை யாதலால் ஒன்றெனல் அளவை யாகுபெயர் . சூடாமணி யெனினுஞ் 
சூளாமணியெனினு மொக்கும் . சூடை சிகை எனவே , சிகாமணியென் றாயி 
ற்று , மாயை யிருள் உருவகம் . தேகாதிப் பிரபஞ்ச மணுக்குழுச் சையோக 
மெனற்கியைய அதனை யோராது தமக்கியைந்தவா றெவரும் அதிஷ்டான 
மெனக் கருதி : உறவு , அயல் , சத்துரு, மித்துருவெனக் கற்பித் தவல மாத 
லாரோபமன்றோ ? இங்கனமாதல் புத்திவிகற்பமன்றோ ? இந்தப் புத்திவிகந் 
பமே மாயையெபயனற்கு முர ணென்னை ? இந்த மாயையை யிருளென் றுரு 
வகிக்கலாகாதோ ? ஆகாதெனின் , தன தெதார்த்த நவ நவமான அனுபூதி 
நிலைகளை மறைத்தது மாயையாதலி னிதனை யிருளெனல் பொருந்து 
மென்க 

( அ . கை . ) 
முன்னர்க்கூறிய வேதாந்த மினையதெனத் தெரிவிப்பான்வேண்டி வித் 
தைக ளித்துணைய வெனவும் , அவற்று ளொன்று இரு கூறதா மெனவும் , 
முதற்கூறு இத்துணைத்தாகி யின்னபெயர்த்தாமெனவும் இருப்பதை யுணர் 
த்துகின்றது . 
வேதமொரு நான்குமா றங்கமுகன் னியாய 

மீமாஞ்சை யொடுமிருதி புராணமுமீ ரேழா 
வோதலுறும் வித்தைகளா மிவற்றுண்மீ மாஞ்சை 

யுயர்ந்ததா யைந்நான்கத் தியாயமா யருத்த 
பேதமுற விருகூறா மவற்றுண் முதற் கூறே 

பிறங்குமருட் சைமினிசூத் திரரூப மாகிப் 
போதுமீ ராறத்தி யாயமாய்க் கருமப் 

பொருளுணர்த்திப் பூருவமீ மாஞ்சையெனப் படுமால் . 
( இ . ரை . ) வேத மொரு நான்கு மாறங்கமு நன்னியாய மீமாஞ்சை 
யொடு மிருதி புராணமு மீரேழா வோதலுறும் வித்தைகளாம் எ .து . 
கான்கு வேதங்களும் , ஆறங்கங்களும் , நல்ல ஞாயமும் , மீமாஞ்சையும் , பதி 


வேதாந்தசூளாமணி . 


னெட்டு ஸ்மிருதிகளும் , பதினெண் புராணங்களு மெனப் பதி னான்காகச் 
சொல்லப்பட்டிருப்பவை வித்தைகளெனப்படும் ; “ இவற்றுள் மீமாஞ்சை 
யுயர்ந்ததா யைர்தான் கத்தியாயமா யருத்தபேதமுற விருகூறாம் எ . து . 
இப்பதினான்கனுள் மீமாஞ்சை யெனப்படுவது எப் பொருளினுஞ் சிறந்த 
தாயும் , இருபதத்தியாயமாயும் , கன்மம் ஞானமென அருத்தபேதந் தோன்ற 
விரண்டு பாகுபாடதாயு நிற்கும் ; “ அவற்றுள் முதற்கூறே பிறங்குமருட் 
சைமினி சூத்திரரூபமாகிப் போது மீரா றத்தியாயமாய் " எ .து . அந்தக் 
கன்மம் ஞானமென்னு மிரண்டினுள் முதற் கூறே சிறந்த அருளை யுடைய 
சைமினி யென்பவராற் சொல்லப்பட்ட சூத்திரரூபமாயும் , அதற்குத் தக்க 
வாறு செல்லும் பன்னிரண்டத்தியாயமாயுநின்று , " கருமப்பொருளுணர்த் 
திப் பூருவ மீமாஞ்சையெனப்படும் எ . து . கன்மத்தைப்பற்றிப் பிரதிவா 
திக்கும் பொருளினையதென வுணர்த்திப் பூர்வமீமாஞ்சையென் றறிஞரா 
லிப்பெயரேற்கப்படும் எ.று. 

ஆல் அசை . நான்கு வேதங்களாவ : - ஸ்வயம்பு வெனவும் ஈசுரனா 
லுண்டான தெனவுஞ் சொல்லா நின்ற இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வண 
மென்பனவாம் . இவைகள் விதி வாதம் , அர்த்த வாதம் , மந்திர வாதம் , நாம 
தேயமென நான்குவிதமாய்ச் சமஸ்த தன்மங்களையும் போதிக்கும் . 

இவற்றுள் இராசாக்கினையைப்போலப் புருஷரை நிஷேத கன்மங் 
களைச் செய்யாமற் சற்கன்மமே செய்ய விதிப்பதே விதிவ தமெனவும் , பட் 
இக்களைப்போல வேதார்த்தத்தின் மகிமையைத் துதிப்பதே அர்த்தவாதமெ 
னவும் , ஆசிரியனைப்போலச் செய்யத் தக்கது இது வெனக் காண்பிப்பதே 
மந்திரவாதமெனவும் , ஜநநீ ஜநகரைப்போல யாகாதிகளுக்குப் பெயரிடுகி 
றதே நாமதேய மெனவுஞ் சொல்லும் இந்நான்குங் கன்ம காண்டப் பிரதி 
பாதிகமாம் . 

மேல் ஸ்ரீ ருத்திரம் , பிரகதாரண்ணியம் , சுவேதாசுவதரம் , கைவல்லி 
யம் , காலாக்கினி , கடவல்லி , காத்தியாயனம் , பிரமம் , நாராயணம் , அங்கி 
சம் , பரமாங்கிசம் , பாஸ்கரம் , பிரமபிந்து , ஆருணி , அமிர்தபிந்து , பகுவயஞ் 
சம் , பிரமசாபாலம் , தேசோபிந்து , வாரஸ்யாநீயம் , போதாய நீயம் , ஆஸ்வ 
லாய நீயம் , சாங்கியாயநீயம் , வாஸ்ராய நீயம் , சௌன கீயம் , சிவசங்கற்பம் , 
சிரவணம் , பாராகம் , கிம்புரோடியம் , மாண்கேம் , முண்டிரம் , மௌண்டிரம் , 
தைத்திரியமெனச் சொல்லும் இம்முப்பத்திரண் பேநிஷத்துக்களும் , ஞானா 
ங்கமான பஸ்ம உருத்திராக்ஷாதிகளும் ஞான காண்டப் பிரதிபாதிகமாம் . 

உபவேதங்களாவன :-ஆயுர்வேதம் , அர்த்தவேதம் , தனுர்வேதம் , காந் 
தர்வ வேதமென நான்காம் . இவற்றுள் வியாதி நிதானமும் , வியாதிச் சின் 
னமும் அறிந்து மந்திராவுஷதாதியான சிகிச்சையினா லாயுராரோக்கியாதிக 
ளைச் சொல்லுவதே ஆயுர் வேதமும் , தட்சணை ஆச்சிய சரு உபகாராதி 
களை நிண்ணயம் பண்ணுவித்துத் தருமாதி சதுர்வித புருஷார்த்தத்திற்குஞ் 
சாதனமாயிருப்பதே அர்த்தவேதமும் , சத்துரு ஜயார்த்தமாகிய மந்திராதிப் 


சிறப்புப்பாயிரம் . 
பிரயோகங்களைச் சொல்லுவதே தனுர் வேதமும் , சாம வேதாதிகளால் 
ச , ரி , க , ம , ப , த , நி என்னுஞ் சத்த சுர கீதப் பிரபந்தங்களை விவகரிப் 
பதே காந்தர்வ வேதமுமாம் . 

ஆறங்கங்களாவன : -இவ்வேதங்கட்குப் பாத , அஸ்த , முக , ஆக்கிராண , 
நேத்திர , சுரோத்திரங்கள் போலச் சந்தசு , கற்ப , வியாகரண , சிட்சை , 
சோதிஷ , நிருத்தங்களாம் . இவற்றுள் மந்திராதிகளுக்குச் சிருட்டி முத 
லான அட்சர கணிதங்கள் சொல்லுவதே சந்தசும் ; ஆசுவலாயநீய, போதாய 
நீய , ஆபஸ்தம்ப நீயாதி சூத்திரரூபத்தி லெஞ்ஞப் பிரயோகாதிகளுக்குக் கிழ 
மஞ் சொல்லுவதே கற்பமும் ; வைதிக சப்தார்த்த சித்தி சமர்ப்பிப்பதே 
வியாகரணமும் ; உதாத்த , அனு தாத்த , சுவரித பிரசயங்களென்னுஞ் சதுர் 
வித ஸ்வர கரண பூருவமான பதக் கிரம வேதாத்தியாயனாதிகள் சொல்லு 
வதே சிட்சையும் ; லக்கினம் , திதி , நட்சத்திரம் , யோகம் , கரணம் இவை 
களினால் வைதிக கன்மங்களுக்குக் காலம் தெரிவிப்பதே சோதிஷமும் , 
வைதிக சத்தத்திற்கு நிர்வசனம் நியமிப்பதே நிருத்தமுமாம் .. 

இனி மீமாஞ்சை , நியாயம் , ஸ்மிருதி , புராணங்கள் கான்கு வேதங்களி 
னுபாங்கங்களாம் . இவற்றுள் மீமாஞ்சையென்பது : -உபக்கிரம முதலான 
ஷட்விதலிங்க தாற்பரியத்தில் வேதவாக்கிய விசார பூருவகமாகச் சோதிஷ் 
டோம யாகாதிகம் விதியுத்தமாகச் சொல்லப்படுவதே பூருவ மீமாஞ்சை 
யெனவும் , இனி யிந்நூலுட்சொல்லப்படுவ துத்தர மீமாஞ்சை யெனவுமாம் . 

நியாயமென்பது : - பிரமாணம் , பிரமேயம் , ஐயம் , பிரயோஜனம் , திரு 
ஷ்டாந்தம் , சித்தாந்தம் , அவயவம் , தர்க்கம் , நிண்ணயம் , வாதம் , செற்பம் , 
விதண்டை , ஏதுப்போலி , சலம், சாதி , தோல்வித்தானங்க ளென்னுஞ் 
சோடசபதார்த்தங்களுஞ் சொல்லப்பட்டுப் பிரபஞ்சத்திற் கீசுரனே கர்த்தி 
ருத்துவ மென்று நிச்சயஞ் செய்வதாம் . 

ஸ்மிருதிகளாவன: - மனு , தக்ஷம் , யமம் , பிருகஸ்பதி , சங்கலிதம் , 
பிரசேதம் , பராசரம் , யாக்கியவல்கியம் , விஷ்ணு, அத்திரி , ஆங்கிரசம் , சம் 
வர்த்தம் , சாதாதபம் , ஹாரீதம் , ஆபஸ்தம்பம் , கௌதமம் உசனம் , வசிட் 
டம் என்பனவாம் . 

இவற்றுள் கிரேதாயுசத்தில் மனு ஸ்மிருதி தருமமும் , திரேதாயுகத் 
திற் கௌதம ஸ்மிருதி தருமமும் , துவாபரயுகத்திற் சங்கிலித ஸ்மிருதி தரு 
மமும் , கலி யுகத்திற் பராசர ஸ்மிருதி தருமமுமே முக்கியமா யிருக்கும் . 
இனி இந்த ஸ்மிருதிகள் மூன்று காண்டமாகச் சொல்லும் . அவையாவன: 
சாதி வருணாச்சிரம முதலியவைகளைச் சொல்வது கர்ம காண்டமும் , வழ 
க்கு ஒழுக்கம் தண்டம் தாயாதி விபாக முதலிய பதினெண் பேதங்களைச் 
சொல்வது விவகார காண்டமும் , பிரம்ம ஹத்தி பஞ்சமா பாதக முதலிய 
மகாபாதகங்களுக்குச் சிட்சை சொல்வது பிராயச்சித்த காண்டமுமாம் . 

இவற்றுட் சாதியாவன: - கம்மிய , கன்னட , ஆந்திர , திராவிடமென 
நான்காம் . வருணமாவன : -- பிரம , க்ஷத்திரிய , வைசிய , சூத்திரரென சான் 


1 


வேதாந்தசூளாமணி. 
காம் . இவற்றுள் கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், உந்தயநம் , சாத 
கர்ம்மம் , நாம கரணம் , உபநிஷ்காமனம் , அன்னப் பிராசனம் , சவுளம் , 
உபநயனம் , மகாநாமியம் , மகாவிரதம் , உபநிஷத்து , சோபனம் , உத்துவா 
கனம் , மிருகதியென்னும் ஷோடச் கன்மங்களும் ; யசன , யாசன , அத்தியா 
யன் , அத்தியாபக , தான, பிரதிக்கிரக மென்னுஞ் சட்கருமங்களும் ; சிவபத் 
தியா தியசற்குணங்களுங் கூடினவனே பிராமணனும் ; பிரசாபாலன , யஜன , 
அத்தியாயன , துர்ச்சன துஷ்ட மிருக பட்சி சத்துருசங்காரமும் ; அன்ன 
தான , வஸ்திரதான , பூதான , கன்னிகாதான, இரணியதான , கோதான 
உபயமுகி கோதான , மகிஷதான , வருடைதான , அசுவதான , சுவேதாசுவ 
தான , கஜதான , காளாமுகிதான , மஹாமேருதான , கற்பக விருட்சதான , 
வித்தியாதானமாதிய சோடச மகாதானங்களும் ; தேச கால பாத்திர பரீ 
ட்சை விஷ்ணுபத்தியாதி கன்மமு முடையவனே க்ஷத்திரியனும் ; பிரதமஸ் 
தான , துவித ஸ்தான , திரிதிய ஸ்தான , சதுர்த்த ஸ்தான , பஞ்சம ஸ்தான 
மென் றிங்ஙனமுள்ள முப்பத்தாறு ஸ்தான பரியந்தக் கிரமத்தில் ஏக , தச , 
சத , சகஸ்ர , தச சகஸ்ஸிர , லட்ச , தசலட்ச , கோடி , தசகோடி , சதகோடி , 
அற்புத , நிற்புத , கர்வ , மகாகர்வ , பற்ப , மகாபற்ப , குரோணி , மகா குரோணி , 
சங்க , மகாசங்க , க்ஷிதி , மகாக்ஷிதி , சோப , மகாசோப , நிதி , மகாநிதி , சாகர , 
மகா சாகா , அரி , மஹாவரி , சங்க , மகாசங்க , பணி , மகா பணி , கிருது , 
மகாகிருதென்றிந்த விலக்கக்ளோடு ஏக , பூமிசவுஞை, சந்திரசவுஞை இவை 
முதலானது ஒன்றிற்கும் ; துவா , தொந்துவா , துவித , துதீய , யுக்ம , யுகள யுக , 
உபய , பாகு , பாத, பட்ச , நயன இந்த இலக்கமெல்லா மிரண்டிற்கும் ; திரி , 
திரய , திரிதிய , அர நயன , அக்கினி , புர , வர , ரத்தினாதி முத லான இலக் 
கம் மூன்றிற்கும் , சவுசதுர்த்தி , கஷாய , வேத , வருண , ஆசிரம் , சமுத்திர , 
சவுஞை முதலானவை நான்கிற்கும் ; பஞ்ச , அரவக்திர , விரத , இந்திரிய , 
பாண , விஷய , பாண்டவ , பூதாதிகள் ஐந்திற்கும் ; சடு , திரவிய , ருது , ரச , 
ஸ்கந்தமுக , வேதாங்க , கர்ம , வர்ண , தரிசன , அர்த்தாதிகள் ஆறிற்கும் ; சத்த , 
முனி , கிரி , ராச்சியாங்க , துரக , தாது , சபாங்க , சுர , சாகர , சவுஞை முதலா 
னவை யேழிற்கும் ; அஷ்டவசு , திக் , கஜ , மறத , கர்ம முதலானவைகள் எட்டி 
ற்கும் ; நவ , ரந்திர , நிதி, ரச, கிரக , ரத்தின , பரவாதிகள் ஒன்பதிற்கும் , விந்து 
சூனிய , நாஸ்தி , அனுசார , ககன , சவுஞை முதலானவை பத்திற்கும் பெய 
ராயிருக்குஞ்சகல சங்கியை சவுஞைகளையும் அறிந்து அதிகமானதை நீக்கிக் 
கணிதாதிகளெண்ணிக் கிரமுகாதி சமஸ்தவஸ்துக்களைப் பிரமாணித் திலக் 
கஞ் செய்து சிறைய , வட்டி , வட்டம் , சின்னத்தின் வண்ணம் , பவளத்தின் 
களஞ்சு, மணிகளின் சவ்வு , ரத்தினத்தின் சூத்திரபரீட்சை , வச்சிரத்தின் 
மஞ்சாடி , பச்சையின் ரதி முதலானவை வேறு வேறிலக்கஞ்செய்து , பின் 
னும் பத்துப்பணத்துநிறை , களஞ்சு , களஞ்சுநாலு கூடின தொரு கருவும் , 
கரூஷகாலுகூடினதொருபலம் , பலமிருபது கூடின தொருவீசை , 

வீசையஞ்சு 
கடின தொருதிலாம் , துலாமிருபதுகூடின தொருபாரம் , பாரம் பத்துக் 
கடின தரிதமாமென்றும் , கற்பூராதி தூக்கிலக்கம் பிரமாணித்துப் பின்னு 


எ 


சிறப்புப்பாயிரம் . 
மொரு சிட்டியே நிகுஞ்சம் , இது நாலுகூடின தொரு குவெம் , இது நாலு 
கூடின தொரு பிரஸ்தம் , இது விரண்டு கூடின தொரு வர்க்கம் , இது வீர 
ண்டு கூடின தொருவாடகம் , இது நாலு கூடின தொருதுரோணம் , இது 
அஞ்சு கூடின தொருகாரியாகுமென்று மறிந்து , தானியாதிக எளந்தறிந்து 
வாணிபஞ் செய்து , கிருஷி , கோபாலிகம் , சூரியாதி பத்தி கன்ம யுத்த 
னானவனேவைசியனும் ; பிராமணாதி வருணத்திரய சேவை க்ஷேத்திராட்சா 
சகல தேவதா பத்தியாதி கன்ம யுத்தனானவனே சூத்திரனுமாம் . 

ஆசிரமமாவது: - பிரமசாரி , கிரகஸ்தன் , வானப்பிரஸ்தன் , சந்நியாசி 
யென்பன . ஒவ்வொன்றிற்கும் நந்தான்காகக்கூறிய சோடசமுர் கரும 
காண்டமாம் . ஏனைய காண்டமிரண்டும் விரிவாகலின் அந் எலிற்காண்க. 

புராணமாவன: - வியாசபகவான் சொன்ன வேத நிஷ்ட சாகார்த்தப் 
பிரதிபாதிகத்தையும் ; சர்க்க , பிரதிசர்க்க , வம்ச ,மன்வந்தர ,வம்சானு சரித்தி 
ரங்களென்னும் பஞ்சலட்சணங்களையும் , சமஸ்த வைதிக தாந்திரிக கர்மங் 
களையும் , தேவதா தாரதம்மியங்களையுஞ் சொல்லாகின்ற நாலுலட்சங் கிரந் 
தஞ் சங்கியையுள்ள பதினெண் மூலபுராணங்களாம் . இவற்றுள் சைவம் , 
ஸ்கார்தம் , இலைங்கம் , கூர்மம் , வாமனம் , வராகம் , பௌஷிகம் , மச்சியம் , 
மார்க்கண்டேயம் , பிரமாண்ட மென்னு மிவை பத்துஞ் சிவ புராணமும் ; 
நாரதீயம் , பாகவதம் , காரூடம் , வைஷ்ணவ மென்னு மிவை நான்கும் 
விஷ்ணுபுராணமும் ; பிரமம் பதுமமென்னு மிவை யிரண்டும் பிரமபுராண 
மும் ; பிரமகைவர்த்த மென்பது சூரிய புராணமும் ; ஆக்கினேய மென்பது 
அக்கினி புராணமுமாம் . 

அன்றியு முபபுராண மஷ்டாதசமாம் . அவையாவன: -சனற்குமாரம் , 
உசனம் , நாரசிங்கம் , நந்தி , சிவதன்மம் , தூருவாசம் , நாரதீயம் , கபிலம் , 
மானவம் , ஆங்கீரம் , வாருணம் , காளி , வாசிட்டலைங்கம் , சாம்பவம் , சவுரம் , 
பராசரம் , மாரீசம் , பார்க்கவ யென்பன . இவை யந்த நாமதேய முள்ளவர் 
களா னிருமிக்கப்பட்டன . 

இனி வியாசர் வான்மீகர் ஆகிய இவர்களா னிருமிதமானவை சத்து 
வாதிகுண பேதங்களும் , தேவத்திரய லட்சணங்களும் , தேவ தானவராதிகள் 
ஜநநக் கிரமங்களும் , யுதிஷ்டிர ராமசந்திராதி ராஜாக்கள் சரித்திரங்களும் , 
வைதிகாதி தன்மங்களும் குரோடீகரித்துச் சொல்லும் பாரத இராமாயணம் 
களென்னு மிதிகாசங்களுமாம் . 

இனி மற்று முள்ள சகல சமயங்களும் , அவற்றி னிலக்கணங்களும் 
அவற்றின் பேதங்களும் அவற்றால் வரும் பத முத்திகளும் இனைய வென 
விவேகசிந்தாமணி யென்னுங் கிரந்தப்படி மேற் சில தெரிவிக்கப்படும் . ( க ) 

( அ . கை ) 
முற்கூறிய சைமினி சூத்திரத்திற்கு மூன்று வியாக்கியானி வியாக் 
யானங்களின் நாமங்க ளுணர்த்துகின்றது . 


வேதாந்தசூளாமணி . 
சாற்றியவச் சைமினிசூத் திரத்திற்கு மிக்க 

சாபரமென் றொருபாடி யம்புரியப் பட்ட 
தூற்றமீ மாஞ்சைக்கு மதம்பாட்ட மென்ன 

வொன்றுபட்டா சாரியனா லுரைத்திடவந் தென்றும் 
போற்றுமவன் சீடனா கியபிரபா கரனாற் 

புகழ்பிரபா கரமெனவோர் மதாந்தரகன் கமைய 
வாற்றியவச் சாபரபா டியமதற்கு விளங்க 

வாக்கப்பட் டுலகமெலா மறிந்திடநின் றதுவே . 
( @ . ரை . ) “ சாற்றியவச் சைமினி சூத்திரத்திற்கு மிக்க சாபரமென் 
சொருபாடியம் புரியப்பட்டது எ . து . முற் கூறிய அந்தச் சைமினி சூத் 
திர ரூபமான பூர்வமீமாம்சைக்கு மேலாய சாபரமென் றப்பெயருடையோ 
ரால் ஒருபாடியஞ் செய்யப்பட்டது ; ஊற்ற மீமாஞ்சைக்கு மதம் பாட்ட 
மென்னவொன்று பட்டாசாரியனா லுரைத்திட வந்து ” எ.து. புகழ் பெற்ற 
அந்த மீமாம்சைக்குப் பாட்டமெனக் கூறு மோர் மதாந்தரம் பட்டாசாரிய 
னாற் சொல்லப்போது , என்றும் போற்று மவன் சீட னாயெ பிரபாகர 
னாற் புகழ் பிரபாகரமெனவோர் மதாத்தர நன்கமையவாற்றிய ” எ.து. யாவ 
ராலு மெப்போதுந் துதிக்கத்தக்க அந்தப்பட்டாசாரியரது மாணாக்க ராகிய 
பிரபாகரரென்பவரால் நன்கமைந்த பிரபாகரமென் றோர்மதமானது பழு 
தின்றி யமைபுமாறு முன்ன ரியற்றிய , “ அச்சாபர பாடியமதற்கு விளங்க 
வாக்கப்பட் டுலகமெலா மறிந்திடநின்றது எ . து . அந்தச் சாபர வியாக்கி 
யானத்திற்குப் பொரு ளெளிதில் விளங்கச் செய்யப்பட்டு உயர்ந்தோ ரனை 
வரும் அறியுமாறு நின்றது எ.று. 

ஏ அசை . வியாக்கியானிகள் : -சாபரமுனி , பட்டாசாரி , ப்ரபாகரர் 
ஆகிய விவர்களாம் . வியாக்கியானங்கள் : - சாபர பாடியம் , பாட்ட மதம், ப்ர 
பாகரமதம் இவைகளாம் . இங்ஙனமாய விவை யனைத்தும் மீமாஞ்சையே 
னுங் கருமப்பொருளுணர்த்தாநின்றன; ஆதலின் , பூர்வ மீமாம்சையெனப் 
பட்டது . அறிவு அயிலை யனுபவிக்க முயலுதல் கன்மம் ; அறிவு தன்னைத்தா 
னனுபவிக்க முயலுதல் ஞானம் . இங்ஙனம் நிற்றலின் பொதுப்பட மீமா 
ஞ்சை யெனப்பட்டது . பிரத்தியட்சத்திற்குப் பாவம் யாதுக்கு ? ஆதலின் , 
யோகத்தையுங் கிரியா யோகமென்ப ரறிஞர் . இதனை வேத மெனற் கிழுக் 
கென்னை ? வகையின்றி யயலைமாத்திர முணர்த்தல் வேதமோ ? வகையோடு 
அயலையும் தன்னையு மையந் திரி பின்றி யுணர்த்தல் வேதமோ ? இருமையு 
முணர்த்துவதாதலின் ஆரியர் வேதமே வேதமெனத்தகும் ; அதை மறுத்தல் 
அவலம் . மனோகாசம் விவகாரத்திலும் வாய்க்கச்செய்யும் வலி யின்மையின் 
யோகத்தை யமுக்கிய மாகவும் ஞானத்தை முக்கிய மாகவுங் கொண்ட 
தென்க . இருமையும் விளக்குவதுபற்றி மீமாம்சத்தை வித்தைக எனைத்திலு 
மிக்கதென்றார் . இதனை யேலார் பகிர்முக காட்டத்தார் . 

( ச ) 


சிறப்புப்பாயிரம் . 


( அ . கை . ) 
மீமாம்சை யிருகூறனுள் முதற்கூறு இனையதென முன்னிரண்டு கவி 
களாற் கூறி , பிற்கூறு இரண்டு காண்டமா நிற்றலை யுணர்த்துகின்றது . 
உரைத்தவிரண் டாங்கூறு பிரமமுரைப் பதனா 

லுத்தரமீ மாஞ்சையெனப் பட்டருள் கூர் வியாதன் 
றெரித்தசூத் திரவடிவ மாகியிரு நான்கத் 

தியாயமா மவற்றுண்முத னான்கத்தி யாயம் 
விரித்தலுறு தேவதா காண்டமெனப் பட்டு 

விளங்குறுதெய் வதவிலக்க ணம்பலபத் திரனா 
னிரைத்துரைசெய் யப்படுமே னான்கத்தி யாய 

நிகழ்பிரம சாண் டமென வேநிகழ்த்தப் படுமால் . 
( இ . ரை . ) உரைத்த விரண்டாங் கூறு பிரம முரைப்பதனா லுத்தர 
மீமாஞ்சை யெனப்பட் டருள்கூர் வியாதன் றெரித்த சூத்திர வடிவ மாகி 
யிருநான் கத்தியாயமாம் ” எ . து . மேற்கூறிய இரண்டாங்கூறு பிரமத்தைச் 
சொல்வதா லுத்தர மீமாம்சையெனச் சொல்லப்பட்டு , மிக்க அருளையுடைய 
வியாசமுனியினாற் றெரிவித்தகுத்திரரூபமாகி யெட்டத்தியாயமாக நிற்கும் ; 
" அவற்றுண் முதனான் கத்தியாயம் விரித்தலுறு தேவதா காண்ட மெனப் 
பட்டு எ . து . அந்த எட்டத்தியாயத்துள் முதலி ளுள்ள நான் கத்தியாயம் 
விரிவாகச் சொல்லியுள்ள தேவதா காண்டமென்று சொல்லப்பட்டு , " விள 
ங்குறு தெய்வத விலக்கணம் பல பத்திரனா னிரைத்துரை செய்யப்படும் 
எ . து . விளங்காநின்ற மந்திர வாதத்தைப்போ லமைந் திருக்கின்ற தேவ 
விலக்கணங்களைப் பலபத்திரராமனாற் கிரமமாகச் சொல்லப்படும் ; " மேனா 
ன்கத்தியாயம் நிகழ் பிரமகாண்டமெனவே நிகழ்த்தப்படும் " எ . 
ருள்ள நான்கத்தியாயம் விளங்காநின்ற பிரமகாண்டமென்று சொல்லப் 
படும் எ.று. 

ஆல் அசை . இரண்டாங்கூறு மீமாம்சையெனப்பட்டுச் சூத்திர வடிவ 
மாகி யிருநான் கத்தியாயமாமெனவும் , முதனான் கத்தியாயம் , தேவதாகாண்ட 
மெனப்பட்டு நிரைத் துரைசெய்யப்படுமெனவும் , மேனான் கத்தியாயம் நிக 
ழ்த்தப்படுமெனவு முடிக்க , மீமாம்சை சைமினி ரிஷியினாலும் , வியாசமுனி 
வராலுஞ் சூத்திரரூப மாக்கப் பட்டதெனவே , முன்னர் வசன ரூபமாக 
நின்றதெனப் பெற்றாம் . பூர்வம் களையத்தக்கது , உத்தரம் ஏற்கத்தக்கது , 
எனவே , கன்மங் களையத் தக்கதெனவும் , ஞானம் ஏற்கத் தக்கதெனவும் 
அநுபவ மிருக்கக் கண்டாம் . இரண்டாங் கூறு பிரமத்தை யுரைப்பதாக 
விருப்பினும் ,தேவதாகாண்டம் பிரமகாண்டமென வகுத்தது ஒன்று ஆராதித் 
தற்கும் , ஒன்று விசாரித்துத் தெளிதற்கு மிடம் பெறலினென்க. பிரமமெனி 
கடவு 

ளெனி மொக்கும் . பிரமத்தை யாராய்வார் எங்கணு மிலர் ; 
ஆராதிப்பார் எங்கணுமுளர் . இவ்விரண்டு நிலைமையையும் பிரதிவாதிப்பது 


பின்ன 


னுங் 


க 0 


வேதாந்தசூளாமணி. 


ஈசுவர வாக்கியமோ ? ஏனையோர்வாக்கியமோ ? ஏனையோர்வாக்கியமெனின் 
ஆராய்ச்சிக் கிடம்பெறாத தென்னை ? மீமாம்சை யிடம் பெறுவதால் ஈசுவர 
வாக்கியமெனக் கண்டாம் . ஈசுவர வாக்கிய மிது வானதால் வேதமெனற் 
கையுறுவதென்னை ? ஏனையோர் மதநூல்களோ ஆராய்ச்சியைச் சற்றுமுண 
ர்த்தாததா லீசுவர வாக்கியமென் றேற்றற்கு ஞாயமென்னை ? இன்றாதலால் 
ஆரியர் மத நூலே வேத மெனப்படும் . ஏனைய அனைத்தும் போலி . இதற்கு 
யாது முரண் ? இதனை வாசிப்பார் நன்குன்னவேண்டும் , அறிவு தனக்கயலை 
யாராதித்தல் தேவதா காண்டமெனவும் , அறிவு தன்னைத்தா னாராதித்தல் 
பிரம காண்ட மெனவுங் கோடற் கியைந்த நயக் தர நின்ற திரண்டாங் 
கூறென்க . ஆதலின் ஈசுவர வாக்கியமென்பதே திண்ணம் . 

( அ . கை . ) 
முன்னர்ப் பிரமகாண்ட மிருவகை யெனப்பட் டவற்றுள் முற்கூறைச் 
சொல்லியதால் , இது பிற்கூறினையதென் றுணர்த்துகின்றது . 
அப்பிரம காண்டத்துட் சிவமொடுயி ரயிக்க 

மறை தலாற் சங்கரா சாரியனாங் குருவா 
லொப்பரிய பாடியமென் றொன்றுரைக்கப் பட்ட 

துரைத்ததற்கு விவரணா சாரியனென் பவனாற் 
செப்பரிய விவரணமாக் கூறப்பட் டதுவே 

தெரியின்வே தாந்த நூ லென்றுரைக்கப் படுமா 
லிப்பெரிய வேதாந்த நூற்பொருளி னகல 

மெங்ஙனமென் றிடினுரைத்து மியம்பிய நூன் முறையே . 
( இ . ரை . ) “ அப்பிரம காண்டத்துட் சிவமொடுயிரயிக்க மறை தலாற் 
சங்கராசாரியனாங் குருவா லொப்பரிய பாடியமென்றொன் றுரைக்கப்பட் 
டது" எ . து . மேற் கூறிய அந்தப் பிரமகாண்டத்தில் சீவேசுவர ஐக்கியஞ் 
சொல்லப்படுவதால் , சங்கராசாரிய னென்னுஞ் சிறந்தகுருவினாலுவமித்தற் 
கரிய சங்கரபாஷியமென் சோர்பிரபந்த மேற்படுத்தப்பட்டது ; உரைத்தத 
ற்குவிவரணாசாரியனென்பவனாற் செப்பரிய விவரணமாக் கூறப்பட்டதுவே 
தெரியின் வேதாந்த நூலென்றுரைக்கப் படுமால் " எ.து. அவர்கூறிய சங்கர 
பாஷியத்திற்கு விவரணாசாரியனென்னும் பெயருடையோனா லெவரானுஞ் 
சொல்லற்கரிய விவரண வியாக்கியானமென்பதாக வோர் பிரபந்த மேற்படு 
த்தப்பட்டது . அந்த விவரண வியாக்கியான மென்னு மோர் பிரபந்தத்தை 
யூன்றியாராய்ந்து பார்க்குங்கால் அந்த வியாக்கியானமே வேதாந்த நூலென்று 
சொல்லப்பட்டிருப்பதால் , “ இப்பெரிய வேதாந்த நூற்பொருளினகல மெங் 
ஙனமென்றிடி னுரைத்து மியம்பிய நூன் முறையே " எ.து. இந்தமகத்தான 
வேதாந்த நூற் பொருளின் கடல்போன்ற விரி வெத்தகைய தெனக் கேட் 
கின் , சான்றோராற் சொல்லப்பட்ட முதனூலி னெறித் தாகவே யாமுஞ் 
சொல்லப்புகுசிம் எ.று. 


சிறப்புப்பாயிரம் . 

கக 
சிவமொ யிெரைக்க மெனலில் சிவமெனல் அறிவு , உயிரெனல் அறி 
யாமை . யாதினாலெனின் அறிவு பொருளைப் பொருளாகக் கோடலினானும் , 
அறியாமை பொருளல்லவற்றைப் பொருளாகக் கோடலினானுமென்க . சீவ 
னறியாமை யெனற்குத் தக்கவுதாரணங் காட்டுதும் , அதாவது சூனியமென் 
றெவரானு மாகாயம் வரையப்பட்டதேனும் ஏனைய நான்கு பூதத்தைப் 
பற்றிச் சற்று விசாரிக்குதும் . மண் முதலிய நான்கு பூதமும் பொருளா ? 
குணமா ? பொருளெனின் ஒவ்வொரு பூதமும் அணுமகத் தெனல் விகார 
மாகிய குண மன்றோ ? அன்றெனின் எதனது மகத்து ? எதனது அணு ? 
என்ற வினா வராது காக்கவேண்டும் . கூடாதெனின் , ஒர் சுயம்பாகவும் ஓர் 
முதலாகவும் நிற்ப தியாது ? கணிக்கப்படாதெனின் , விகாரங்களைச் சுயம் 
பாகக் கண்டு பூத பௌதிகமெனக் கொண்டு உறவுகொண் டவைந்திழப்பது 
அறிவேனும் அல்லவற்றை யாமெனக் கோடலால் அறியாமை யெனற்கே 
யியையும் . ஆதலின் உயிரை யறியாமை யென்றாம் . இங்ஙனமாய அரியநிலை 
யைக் கண்டுபிடித்து எவர்க்கும் விளங்க வைத்தவர் சங்கரராதலின் , ஆசா 
ரியனென்னாது மிகைபடக் குருவென்றது இம்மகிமை பற்றியென்க . அது 
வென்று வருவித்தது பொருளமைதி பற்றி . அதுவே யென்பதில் ஏகாரம் 
பிரிநிலை யெனினும் அமையும் . அங்கலிங்க விலக்கணம் வேதாந்தப் பெருங் 
கடலில் விளங்கத் தோன் றுமென் றிருப்பதால் வேதாந்த நூற் பொருளி 
னகலமென்றார் . இயம்பிய ஏலென்றது விவேகசிந்தாமணி யென்னும் நூலி 
னெறியை . ஆயின் , ஐக்கியமெனல் யாது பொன்னை யன்றிப் பணியும் , மண் 
ணையன்றிக் கடமும் , ஏலையன்றிப் படமு மிருக்குமெனின் , அறிவையன்றி 
அறியாமை யிருக்கலாம் . இல்லை யெனின் , ஐக்கிய மெனற்கு முரணுறுவ 
தென்னை ? இதனைச் சொல்லாற்றலாற் சொல்லாது சோதனை ஞாயம் பொ 
ருத்தங்களா லமையக் கொள்ளின் எவர்க்கு முரணுகா தென்க . இயம்பிய 
நூன் முறையே வுரைத்து மென்றது என திஷ்டப்பிரகார முரைப்ப னெ 
னலை மறுக்க . 

( அ . கை . ) 
இக்கவியி லிந்நூலாசிரியர தருமையும் அவரது நாமமும் விளங்க வுணர் 
த்துகின்றது . 

வேறு . 
அருமறையின் பொருடெரித்த விவேகசிந்தா மணியதனு 

ளறைவே தாந்தப் 
பொருளினைமுந் நீர்வரைப்பி னுலகறியச் செந்தமிழாற் 

புனைதல் செய்தான் 
பெருகுசுவை நறவொழுகு செஞ்சொன்மல ராற்புனைபாப் 

பெருந்தண் மாலைக் 
கருமிடற்று வானவற்கே சாத்து சிவப் பிரகாசன் 

கவிஞர் வேந்தே 


கஉ 

வேதாந்தசூளாமணி . 
இ . ரை . ) " அருமறையின் பொருடெரித்த விவேகசிந்தாமணி யதனு 
ளறை வேதாந்தப் பொருளினை முந்நீர்வரைப்பி னுலகறியச் செந்தமிழாற் 
புனைதல் செய்தான் " எ , து . அரிய வேதங்களின் பேதா பேதங் கடந்த 
பொருளித்தகையதெனத் தெரிவித்த விவேகசிந்தாமணி யென்னு நூலினுட் 
சொல்லப்பட்டிருக்கும் வேதாந்த புரிச்சேதத்திற் கூறிய பரமாத்ம வைக் 
கியப் பொருளைக் கடல் சூழ்ந்த வுலகில் அறிவுடையோ ருணருமாறும் செந் 
தமிழ்ப் பாஷையில் அதற் குரிய விலக்கணங்கட் கமையுமாறும் அலங்கரித் 
துப் பாடினன் : " பெருகுசுவை நறவொழுகு செஞ்சொன் மலராற் புனை 
பாப் பெருந்தண்மாலை கருமிடற்று வானவற்கே சாத்துசிவப் பிரகாசன் 
கவிஞர்வேந்து " எ . து . அவனாரெனின் மிக்க நவரசமென்னும் தேன்மலிங் 
தொழுகும் இயற்றமிழ்க்குரிய வினிய சொல்மலர்களாற் றொடுக்கப்பட்ட 
கவிகளென்னுஞ் சிறந்த குளிர்ச்சி பொருந்திய மாலையை நீலகண்டத்தை 
யுடைய பரமசிவனுக்கே தரிக்கத்தக்க சிவப்பிரகாசனென்னு நாமதேயத் 
தையுடைய கலைவல்லோருக் கரசன் எ.று. 

ஏ அசை , செந்தமிழாற் புனைதல் செய்தா னெனவே , விவேக சிந்தா 
மணியென்னு நூல் வட மொழியி லமைந் திருந்ததென் றாயிற்று . இங்கே 
வுல கென்றது ஆகுபெயர் . பெருகு சுவை நறவொழுகுஞ் செஞ்சொலாவது 
எழுத்துச்சொல் முதலிய பஞ்ச விலக்கணங்களும் இதுவேயெனத் தோன்று 
மாறு விளக்குஞ் சொற்களை . சொல் மலர் பாமாலை யென்பன உருவகம் . 
இஃதிந்நூலாசிரியரை இவரது மாணாக்கர் வியந்து புகழ்ந்ததென்க . சுவை 
நவரச மெனினு மமையும் . வானவற்கே யென்பதிலுள்ள யேகாரம் எனை 
யோர்க் கன்றெனப் பிரித்தலின் பிரிநிலை யெனினு மமையும் . ( எ ) 

சிறப்புப்பாயிரம் முற்றிற்று . 


பொதுப்பாயிரம் 


( அ . கை . ) 
மங்களாசரணை முதல் அனுபந்தசதுஷ்டய மீறாக் கிடந்த இந்நான்கும் 
எல்லா நூன்முகத்தும் உரைக்கவேண்டுவ தாதலின் , இர் நூன் முகத்தும் 
பொதுப்பட வுணர்த்துகின்றது . 


வேறு . 


வாய்த்த நூன் முகத்துரைக்கு மங்களா சரணை 

வாழ்த்துவணக் கொடுவத்து நிர்த்தேச மெனமூன் 
றார்த்தபதம் பதப்பொருளே வாக்கியயோ சனையே 

யறிவினா விடையிவையைந் துரையினிலக் கணமாங் 


பொதுப்பாயிரம் . 

கட்ட 
கோத்துரை செய விசேடவிசே டியங்கருத்தா கருமங் 

கொள்கிரியை யிவையைந்தன் னுவயவிலக் கணமாஞ் 
சாற்றுமனு பந்தசதுட் டய நூற்கு விடயஞ் 

சம்பந்தம் பயன திகா ரிகளெனநான் கறியே. 
( இ . ரை . ) " வாய்த்தவன் முகத்துரைக்கு மங்களாசரணை வாழ்த்து 
வணக் கொடு வத்து நிர்த்தேச மென மூன்று " எ .து அறிவுடையோரால் 
வாய்க்கப் பெற்ற எல்லாவற்கும் முதலிலுரைக்கப்படும் மங்களாசரணையெ 
னல் வாழ்த்து , வத்துவணக்கம் , நிர்த்தேசம் என மூன்றாம் ; ஆர்த்த பதம் 
பதப்பொருளே வாக்கியயோசனையே யறிவினாவிடையிவையைந் துரையி 
னிலக்கணமாம் எ.து . எழுத்துக்கியைந்த இலக்கணங்கள் வழுவின்றியமை 
யப்பெற்றபதமும் ,பதப்பொருளும் ,பதசாரமும் அறிந்துகொள்வான்வேண்டி 
வினாவுதலும் , அதற்குத் தக்க விடை கொடுத்தலு மாகிய விவை யைந்தும் 
வியாக்கியானங்களி னிலக்கண மாம் ; கோத் துரை செய் விசேட விசே 
டியங் கருத்தா கருமங் கொள்கிரியை யிவை யைந்தன்னுவய விலக்கண 
மாம் எ . து . இல்லாத விடத்துக் கோவையாகச் சொல்லப்படும் விசேட 
ணமும் , விசேடியமும் , சருத்தாவும் , கருமமும் , கோடற்கியைந்த கிரியையு 
மாகிய இவை யைந்தும் அன்னுவய விலக்கண மெனப்படும் ; " சாற்றுமனு 
பந்த சதுட்டய நூற்கு விடயஞ் சம்பந்தம் பய னதிகாரிகளென நான் கறி 
யே எ . து . அறிஞராற் கூறத்தகும் அனுபந்த சதுஷ்டயமெனல் ஓர் 
நூலுக்கியைந்த விஷயமும் , சம்பந்தமும் , பயனும் , அதிகாரிகளுமென 
நான் காக நீ யறிதி எ.று. 

எல்லாநூன்முகத்து முரைக்கப்படுவது மங்களாசரணை , உரையிலக்க 
ணம் , அன்னுவய விலக்கணம் , அனுபந்த சதுஷ்டயம் என நான் காதலின் 
பொதுப் பாயிர மென்றாம் . இஃது மோர் நூலாதலின் இங்கான் கமைத்திரு 
க்கு மென்பதைக் குறிக்க இர்நூன் முகத்துக் கூறினார் . வாய்த்த ஆர்த்த 
என்பவை ஆசெதுகை . என்னை ? யரலழ வென்னு மீரிரண் டொற்றும் 
வரன்முறை பிறழாது வந்திடை யுயிர்ப்பி , னஃதாசிடையெதுகை ” என்று 
இருத்தலினென்க . சாற்றுமெனப் பாடங் கோடல் தக்கார் தகவில ரென்ப 
தவரவ ரெச்சத்தாற் காணப்படும் என்பதுபோல இனவெதுகை யெனக் 
கொள்க . சாத்து மனுபந்த மெனப் பாடங் கொள்ளின் சாத்தல் பதித்தல் , 
அமைதல் அப்பல் என்றுரை யிருப்பதால் அந்தந்த நூற்கமைந்த அனுபந்த 
சதுஷ்டயமென் றுரை கொள்க . ஆசரித்தல் ஆசரணை யென் றாயிற்று . மங் 
களம் சுபம் . ஆசரணை நடத்தை எனவே , துன்பத்துக் கியையாத நடக்கை 
யென்றாயிற்று , இடைநிலைத்தீபமாகிய வத்துவெனலை மூன்றிடத்துமொட் 
கெ . நிர்த்தேசம் காட்டல் எண் ணும்மைகள் மூன்றும் எஞ்சி நின்றன . 
கர்த்தா , கர்மம் , கிரியையெனல் : எழுவாய் , செயப்படுபொருள் , பயனிலை 
களை . இந்நூலில் விசேஷண விசேஷியமாவது சச்சிதானந்த முதலிய வில 
க்கணங்கள் அமைதற் கியைந்த விலக்கியம் எனவே , இலக்கியத்தினமைதி 


கச 

வேதாந்தசூளாமணி . 
விலக்கண மென்றாயிற்று . இங்கே விலக்கியமெனல் பரவஸ்துவை . மோதி 
ரத்திற்கு விரலென்றாற்போல , சச்சிதானந்த முதலிய விலக்கணங்கட்குப் 
பரவஸ்து விலக்கிய மெனக்கோடல் மதத்தர்சம்மதம் . விரலுக்கு மோதிர 
மென்றாற்போல , பரவஸ்துவாகிய விலக்கியங் கண்டதற் கியைந்த விலக்க 
ணங் கோடல் வேதாந்தி சம்மதம் . அனுபந்த மெனல் அனு உபசர்க்கம் , 
பந்தம் கூடி நிற்றல் ; எனவே , விடய முதலிய நான்குங் கூடி நிற்பதென்றா 
யிற்று . இக்கவியிற் கூறிய மங்களாசரணை விதி பற்றியும் , தருணமா தென் 
னும் கவியிற்கூறிய மங்களாசாணை இடையூ றெய்தாமைபற்றியு மென்க . 
இந்நூல் வேதாந்தத்தைப் பிரதி வாதித்தலால் , மங்களாசரணை முதலிய 
நான்கையு மிதற் கியைந்த நெறித் தாகவே பொருளமைத்துக் கொள்க . 
அன்றேல் , பேத வாதமாக முடியும் . முடியின் ஐக்கிய மெனல் பயனின்றி 
யமையும் . ஆதலின் , இந்நூலாசிரியர் கருத்தறிந் துரைகொள்க , ( அ ) 

( அ . கை . ) 
முன்னர்க் கூறிய அனுபந்த சதுஷ்டயத்தி னிலக்கண மினைய தென 
வும் , சாதன சதுட்டயம் இனையதெனவு முணர்த்துகின்றது . 
விடயமது சிவசீவர் தமதேகத் துவமாம் 

விமலனொடு நூற்கறையப் படலறையுந் தன்மை 
யடைதலுறு சம்பந்தம் பயன்றுயரெ லாநீத் 

தாநந்த பதம் பெறுதல் சாதன நான் கினையு 
முடையவனே யதிகாரி யென்றறைவ ரறிஞ 

ருரைத்தசா தனசதுட் டயநித்த வநித்தப் 
படுபொருளின் விவேகமிக பரபோக விராகம் 

பழிப்பரிய சமைமுமூட் சுத்வமெனப் படுமால் , 
( இ . ரை . ) விடயமது சிவசீவர் தமதேகத்துவமாம் விமலனொடு நூற் 
கறையப்பட லறையுந் தன்னைமை யடைதலுறு சம்பந்தம் " எ .து . விடயமா 
வது சீவேசுவரரது ஏகத்துவமாம் ; எய்தற்குரிய சம்பந்தமாவது பரமசிவத் 
தோடு வேதாந்த நூற்கு முரணுறா தறைப்படுதலைக் கூறுந் தன்மையாம் ; 
பயன் றுயரெலா நீத்தானந்த பதம் பெறுதல் " எ .து . பயனாவது சகல 
துன்பங்களையு மொருங் கொழிக்குமா செழித்து நித்தியானந்த பதத்தை 
யடைதிலாம் ; " சாதன நான்கினையு முடையவனே யதிகாரியென் றறைவ 
ரறிஞர் " எ . து . அதிகாரியாவது நான்கு சாதனங்களையு முடையோன் 
யாவனோ, அவனே யாமென்று சத்துக்கள் கூறுவர் . " உரைத்த சாதன 
சதுட்டய நித்த வநித்தப் படுபொருளின் விவேக மிக பரபோக விராகம் 
பழிப்பரிய சமை முமூட் சுத்வமெனப்படும் ” எ . து . அதிகாரியெனல்பற் 
{ றிக் கூறிய சாதன சதுஷ்டயமாவது நித்தியாநித்திய வஸ்து விவேகமென 
வும் , இகமுத்திரார்த்த பலபோக விராகமெனவும் , குற்றமற்ற சமாதி சட்க 
சம்பத்தி யெனவும் , முமூட்சுத்வ மெனவுஞ் சொல்லப்படும் எ.று. 


பொதுப்பாயிரம் . 


கரு 


ஆல் அசை . விடயம் ஏகத்துவமாம் , சம்பந்தம் அறையுந் தன்மையாம் , 
பயன் பதம் பெறுதலாம், அதிகாரி உடையவனே யாமென முடிக்க . இந் 
நான்கனுள் அதிகாரிக் குரிய சாதன நான்கையு மிங்கே பொதுவாகக் கூறி 
யது இனி வகுத்தற் கென்க . விமலனொடு நூற் கறையப்படலும் அறையுந் 
தன்மையு மென்றது இந்ள லேக மேவாதவைதத்தையும் , அதற் கியைந்த 
சொல்லாற்றலையு முடையது பற்றியென்க . சமையெனத் தனியே கூறாது 
பழிப் பரியவெனக் 

கூறிய மிகையால் சமாதிசட்க சம்பத்தியென்றாம் . வட 
ஏலார் , அறையப்படல் பிரதிபாத்தியமெனவும் , அறையுந்தன்மை பிரதிபா 
திகமெனவும் , மோக்தும் , இச்சா , யஸ்ய, தஸ்ய , பாவா எனல் முமூ 
ட்சுத்வமெனவுங் கூறுப் ஆகலி னிம்மொழிகளை யுய்த்துணர்ந்து கொள்க . 

( அ . கை . ) 
மேற் சாதன சதுஷ்டய மெனலை வகையாக வுணர்த்துவான் றொடங்கி 
யிக்கவியில் மூன்றினிலக்கண மினையவென வுணர்த்துகின்றது . 
நித்தியமான் மாவேபொய் விடயமெலா மெனத்தேர் 

நிலை தருநித் தியாநித்திய வத்துவிவே கம்பின் 
மெத்திவரு மிகமுடனுத் தரத்தில் வரு போக 

விராகமிம்மை மறுமையுள விடய நுகர் வனைத்தும் 
பொய்த்தழியு மிடும்பையென மனம்விடுத லாகும் 

புகழ்சமையே முதலாய சட்குணங்கள் பெறுதல் 
வைத்தசமை யியல்பாய முத்திவிருப் பதுவே 

வயங்குமுமூட் சுத்துவமென் றறிந்திடுக மதித்தே . 
( 0. ரை . ) நித்திய மான்மாவே பொய்விடயமெலா மெனத்தேர் 
நிலைதரு நித்தியா நித்திய வத்துவிவேகம் " எ . து . நித்தியாரித்திய வத்து 
விவேகமெனல் ஆன்மாவே நித்தியமெனவும் , அவ்வான்மாவால் அறியப்பட்ட 
தேகமுதலிய விடயமனைத்தும் அநித்தியமெனவுந் தெளியத்தக்க நிலைமை 
யினைத்தரும் ; " பின்மெத்திவருமிகமுட னுத்தரத்தில் வருபோகவிராக மிம் 
மைமறுமையுள் விடய நுகர்வனைத்தும் பொய்த்தழியு மிடும்பையென மனம் 
விடுதலாகும் " எ.து. பின்னர் வியந்து வரத்தகும் இக முத்திரார்த்த பல 
போக விராகமெனல் இம்மைக்கண்ணும் மறுமைக்கண்ணும் எய்தற்பாலவா 
நின்றுள்ள விடயபோகமனைத்துங் கணத்தி னில்லாதழியுமென்றும், அவை 
துன்பங்கட் கியைவன வென்றுங் கண்டு மனம் பற்றற விடுதலெனப்படுவ 
தாகும் ; புகழ்சமையே முதலாய சட்குணங்கள் பெறுதல் வைத்த சமை " 

து . இவ்விரண்டின்பின் னிரையே வைத்தசமையெனல் யாவராலு மதி 
ததற் கியைந்த சமை தமை முதலிய சட்குணங்களையு மெய்தற் பாலதாம் . 
“ இயல்பாய முத்திவிருப்பதுவே வயங்கு முமூட்சுத்துவமென் றறிந்திடுக 
மதித்து " எ .து . பின்னர் நடாத்தும் முமூட்சுத்துவ மெனல் இயல்பாக 
வெழும் முத்தி விருப்பேயென்று திரமாக மதித்தறிந்திடுதி எ.று. 


கசு 


வேதாந்தசூளாமணி . 


ஏ அசை . ஆன்மாவே யென்பதி லேகாரம் தேற்றம் . முத்தி விருப்ப 
மென்னாது இயல்பாயவென் றடைகொடுத்தது கற்பனை கடந்த முத்தி 
யெனற்கு . அதாவது அறிவு அயலை யறிவதன்று ; அறிவு தன்னைத்தானே 
யறிவது , வயங்கென்னு மிலேசானே முமூட்சுத்துவ மிரண்டெனப் பெற் 
றாம் . ஒன்று பதவி முத்தி பற்றியதும் ஒன்று ஐக்கிய முத்தி பற்றியது 
மென்க . இங்கே மதித் தென்றது ஆராய்தலை . இனிவருங் கவியில் சமாதி 
சட்க சம்பத்தியி னிலக்கணங்களை வகையாகச் சொல்லப் புகுவதால் அஃ 
தொழிந்த மூன்று குணங்களை யுணர்த்துகின்ற தென்றாம் . 

( 50 ) 


( அ. கை .) 
சமை முதலிய ஆறு குணங்களின் நாமங்களும் அவற்றி னிலக்கணங் 
களு மினையவென வுணர்த்துகின்றது . 


சமைதமையே திதீக்கையுப ரதிசிரத்தை சமாதி 

சமைமுதலா மறுகுணங்க ளுட்கரண மடக்கல் 
சமைதமைதான் புறக்கரண மடக்குதல்கா மாதி 

தணித்திடுத றி தீக்கைகரு மங்களனைத் தினையுஞ் 
சுமையெனவே விடுதலுப ரதிசுருதி குருவைத் 

துணிவினா னம்புமதே சிரத்தைகுரு மொழிநெஞ் 
சமைவுறவே திட்பமுறல் சமாதி யிச்சா தனஞ்சே 

ரதிகாரி செயுங்குருசே வையினையெடுத் தியம்பில் . 
( இ . ரை .) " சமை தமையே திதீக்கை யுபரதி சிரத்தை சமாதி சமை 
முதலா மறு குணங்கள் எ .து . சமை முதலிய ஆறு குணங்களாவன : 
சமை , தமை , திதீக்கை , உபரதி , சிரத்தை , சமாதி எனபனவாம் . உட் 
கரண மடக்கல் சமை தமைதான் புறக்கரண மடக்குதல் காமாதி தணித்திடுத 
தீக்கை எ .து . அவற்றுள் சமையெனல் மனமாதிய அகக் கரணங்களை 
யடக்குதலும் , தமையெனல் இரு வகை யிந்திரியங்களையும் , விடயப் பராக் 
கிற் செல்லா தடக்குதலும் , திதீக்கையெனல் காமக்குரோதாதிகளைமேலெழ 
வொட்டாது தணியச் செய்தலு மாம் ; கருமங்க ளனைத்தினையுஞ் சுமை 
யெனவே விதெ லுபரதி சுருதி குருவைத் துணிவினானம்புமதே சிரத்தை ” 
எ .து . உபரதியெனல் சரியை கிரியை யோகங்களுக் கியைர்த சகல சேஷ் 
டைகளையுஞ் சுமையாகவே கண்டு விடுதலும் , சிரத்தை யெனல் சுசுருதியை 
யும் குருவையும் உண்மை மொழித் துணிவினால் மெய்யாக நம்புதலுமாம் ; 
குருமொழி நெஞ்சமைவுறவே திட்பமுறல் சமாதி யிச் சாதனஞ்சே ரதி 
காரி செயுங் குரு சேவையினை யெடுத்தியம்பில் " எ . து . சமாதி யெனல் 
குருவுபதேசத்தை மனதிற் பொருந்த ஐயந் திரிபறக் கோடலுமாம் . இந்த 
நால்வகைச் சாதனங்களு மமைந்த அதிகாரி செய்யுங் குரு சேவையினை 
முறையே யெடுத்துச் சொல்லுமிடத்தில் எ.று. 


பொதுப்பாயிரம் . 

கஎ 
உட்கரணம் அடக்கலாவது காமக் குரோதாதிகளுக் கிடமின்றிச் 
செயலை . புறக்கரணம் அடக்குதலாவது அக்காமாதிக ளினி யெழவொட்டா 
தாராய்ச்சியாற் றணித்தலை . திட்பம் உறுதி ; அதாவது பசையின்றிய வுலக 
மெனத் தெளிகை . 

(க்க ) 
( அ . கை . ) 
குருசேவைக் கியைந்த அதிகாரிகளி னிலைமை நான்கெனவும் , அவற் 
றின் இலக்கணங்களினையவெனவும் , இனிக் கூறப்புகுங் காண்டங்களின் 
பெயரினையவெனவும் , இவற்றால் அதிகாரிகள் வெவ்வேறாவாரெனவு முண 
ர்த்துகின்றது . 
ஆத்தமுட னங்கமே தானஞ் சற் பாவ 

மாமவற்றுட் குருபரனுக் கனுகூல விருத்தி 
யாத்தமுயர் குருபரன்குற் றேவலே யங்க 

மருட்குரவற் குரியமனை நிலமுதலா மவற்றைக் 
காத்தலது தானமாஞ் சற்குருவே மெய்யாக் 

கண்டசிவ மெனநம்பு மதுவேசற் பாவ 
மேத்துகரு மம்பத்தி மிகுஞான காண்ட 

மெனுமிவற்றான் மூவதிகா றிகள்வேறு முளரால் . 
( 0. ரை . ) “ ஆத்தமுட னங்கமே தானஞ் சற் பாவமாம் எ . து . 
மாணாக்கன் றனதாசிரியருக் கன்பு செய்யு நிலைமை : ஆத்தம் , அங்கம் , தான 
ம் , சற்பாவம் என நான்காம் . " அவற்றுட் குருபரனுக் கனுகூல விருத்தி 
யாத்த முயர் குருபரன் குற்றேவலே யங்கம் ” எ . து , மேற் கூறிய நான்க 
னுள் ஆத்தமெனல் ஆசிரியனுக் கவரிட்டப்படி செய்யும் கிர்த்தியங்களாம் , 
அங்கமெனல் மேலாய குரு பானது பாத சிசுருவை செய்தலாம் ; " அருட் 
குரவற்குரிய மனை நிலமுதலாமவற்றைக் காத்தலது தானமாம் ” எ . து . தான 
மெனல் மிக்க அருளையுடைய குருபரனுக் குரித்தாயுள்ள வீடு நிலம் முத 
வியவற்றை விக்கினம் வராது காத்தலாம் ; “ சற்குருவே மெய்யாக் கண்ட 
சிவமென நம்புமதுவே சற்பாவம் " எ . து . சற்பாவமெனல் உண்மையாகக் 
கண்ட சிவ வடிவமென்று திடமாக நம்புவதாம் . " எத்து கருமம் பத்தி மிகு 
ஞான காண்டமெனு மிவற்றான் மூவதிகாரிகள் வேறுமுளர் ” எ . து , எவ 
ரும் மதிக்கத்தக்க கருமகாண்டம் , பத்திகாண்டம் , மேலாய ஞான காண்ட 
மெனக் கூறு மிம்மூவகையால் அதிகாரிகளும் மூவகையாவர் . இவ ரன்றி 
வேறதிகாரிகளு முளர் எ . று . 

ஆல் அசை . ஆப்தம் வடமொழி , ஆத்தம் அது திரிந்த தென்மொழி . 
மனை நில முதலியவற்றைக் காத்தற்குத் தான் பீடமா நிற்றலின் தான 
மென்றார் . சிவம் எதிரில் வந்தா லெத்தகைத்தோ , அத்தகைத்தாகக் குரு 
காண்டலின் , சற்குருவே மெய்யாக்கண்ட சிவமென நம்புமதென்றார் . சிவ 
த்திற் கையந் திரி பெங்கன மின்சே , அதுபோலக் குருவினிடத் தையக் 


கஅ 


வேதாந்தசூளாமணி . 


. 


| 


திரிபின்மையின் , சிவமே குருவென்னாது குருவே சிவமென்றார் . இங்கனங் 
கோடற் கையமின்மையின் , நம்புமதுவே சற்பாவ மெனப்பட்டது . துக்க 
நிவிர்த்திக் கேனைய காண்ட மிடம் பெறாமையின் , மிகுவென் றடைகொடு 
த்து மிகு ஞான காண்டமென்றார் . மூவதிகாரிகளாக வேறுமுளர் என்றுரை 
கோடல் சிறப்பு ; ஆத்த முதலிய நான் கிடத்துங் கூறிய ஆசிரியர்களின்ன 
வருணாசிரமத்தெரென இதிற் கணியாததால் . ஞாயம் , சோதனை , பொருத்தம் 
என்னும் இம்மூன்று முகத்தா லையந் திரிபகற்ற வலியில்லாதார் : தமைத் 
தாமே யாசிரியரெனக் கொள்ளுத லெவ்வருணாசிரமத்தாருக்கும் நீதி யன் 
றெனக் காட்டக் குரு பரனெனவும் , உயர் குருபரனெனவும் , அருட் குரவ 
னெவும் , சற்குருவெனவுங் கூறினார் . மெய்யாக் காணக் கூடாத சிவத்தை 
மெய்யாக்கண்ட சிவமென்றது குருவின் அருமை தோன்றற்கென்க . ( கஉ ) 

( அ . கை . ) 
முன்னர்க் காண்டம் மூன்றென்றார் . அவற்றிற்குரிய அதிகாரிகளின் 
இலக்கணங்களும் , இன்னும் வேறாகவுள்ள ஐவரின் நாமங்களும் இனைய 
வென உணர்த்துகின்றது . 
உடம்பினையும் வருகுடும்பந் தனையுமியா னெனதென் 

றுளன்கரும காண்டியெலாக் கிரியையும் சற்கே 
திடம்பெறநின் றாக்குமவ னேபத்தி காண்டி 

செயுங்கரும மனைத்தினுக்குங் கரி தானென் றிருப்போன் 
மடந் தவிரு நன்ஞான காண்டியென லாகு 

மற்றுமுள ரைவரொரு வர்க்கொருவ ருயர்வா 
யடைந்தவதி காரிகளாங் கருமிமுமூட் சுவினோ 

டறையுமப்பி யாசியனு பவியுடனா ரூடன். 
( இ . ரை . ) " உடம்பினையும் வரு குடும்பந்தனையு மியானெனதென் 
றுளன் கருமகாண்டி ” எ . து . உடம்பையும் அதுகாரணமாக வருங் குடும்ப 
த்தையும் யானென தென்னு மயக்கமுள்ளோன் கருமகாண்டியெனப் படு 
வதாம் ; " எலாக் கிரியையு மீசற்கே திடம் பெற நின்றாக்குமவனே பத்திகா 
ண்டி " எ .து . தனது சற்கருமங் காரணமாக இயற்றப்படுங் கிரியைகளனை 
த்துந் தனதெனக்கொள்ளாது ஸ்திரமாகநின்று ஈசுராற்பணஞ் செய்பவனே 
பத்தி காண்டி யெனப் படுவதாம் ; “ செயுங் கரும மனைத்தினுக்குங் கரி 
தானென் றிருப்போன் மடந் தவிரு கன்ஞானகாண்டியெனலாகும் ” எ . து . 
தனது திரிகரணத்தாலும் இயற்றப்படுங் கருமமனைத்தினுக்கும் உடன்படா 
மல் அவற்றிற்குச் சாட்சி தானென்றிருப்பவனே அறியாமை கடந்த நல்ல 
ஞான காண்டி யெனப்படுவதாம் . “ மற்று முள ரைவ ரொருவர்க் கொருவ 
ருயர்வா யடைந்த அதிகாரிகளாங் கருமிமுமூட்சுவினோ டறையு மப்பியாசி 
யனுபவியுட னாரூடன் ” எ . து . முன்னர் வேறுமுள ரென்றோமே ; அவர் 
கள் தத்தமக்குள் ஒருவருக்கொருவர் தாரதம்மியத்திறத்தராய்க் கருமி , முமூ 


பொதுப்பாயிரம் . 

ககூ 
ட்சு , எவருஞ் சொல்லத்தக்க அப்பியாசி , அனுபவி , ஆரூடன் என்னு நாமத் 
தை யடைந்த அதிகாரிகளெனப் படுவராவார் எ.று. 

எவ்வகை மாந்தரும் இம்மூவகைத் திறத்தராயிருப்பது பற்றிக் காண்டி 
மூன்றென்றார் . எவ்வகை மதத்தரு மொப்புமைபற்றி யிம்மூன்றினுளடங்கு 
வராதலால் , ஒப்பின் முடித்த லென்னு முத்தி . இஃதெவ்வகை மதத்தரும் 
உடன்படற் கியைதலின் , இது வுடம்படலென்னுமதம் . அன்றேல் இம்முத் 
திறக் காண்டிக ளல்லராக வேண்டும் . அங்ஙன மின்றே . இல்ல ராதலின் 
அது வழு . எல்லாக் கிரியையும் ஈசுவராற்பணஞ் செய்தல் யாது பற்றியெ 
னின் , எல்லாக்கிரியைகளையுந் தனக்கெனச் சொரூப மொன்றில்லாத தன 
துடலுக்கும் , பிறவிதோறும் நூதன நூதனமாக வருங் குடும்பமாகிய வறிய 
வுடல்களுக்குந் தத்தஞ் செய்தலின் , பயனின்றி யமையும் . ஆதலின் , பிறவி 
தோறும் நின்று காத்த லீசனாதலி னவனுக்கே தத்தஞ்செய்தல் அறிஞருக் 
குடன்பாடு பற்றி யென்க . அனைத்தினுக்குங் சரி தானெனல் , அறிவை யன் 
றிச் சகல சேட்டைகட்கும் வினை முதல் வேறின்மையினானும் , உண்டேல் 
ஆய்தலின்கண் அயல்போற் சோற்றி மறைதலினானும் பொருந்து மென்க . 
அயலின்றித் தான் மாத்திரமா விளங்கலின் , மடந் தவிரு நன் ஞான காண் டி 
யெனப்பட்டது . இங்கே மற்றெனல் பிறிதென்லைக் காட்டநின்றது . ( கங ) 

( அ . கை ) 
மேற்கூறிய ஐந்ததிகாரிகளில் நால்வர் இலக்கணம் உணர்த்துகின்றது . 
மூடமொடு தன்சாதி கருமமே பற்றி 

முத்தனா மவனூ று பிறப்பினிலொண் கருமி 
நீடுலக முண்மையென நினைந்துபுறக் கரும 

நிட்டனாய் முப்பிறப்பின் முத்தனா மவனே 
காடரிய முமூட்சுலகங் கனவெனக்கண் டுள்ள 

நற்கருமஞ் சேர்ந்து பிறப் பிரண்டினிலப் பியாசி 
வீடுலக விவகார நினையாமல் விவேக 

மேவியோர் பிறப்பினா முத்தனனு பவியே . 
( இ . ரை . ) “ மூடமொடு தன்சாதி கருமமே பற்றி முத்தனா மவனூறு 
பிறப்பினி லொண்கருமி எ . து , மூடத்தோடு தன்சா திக் குரிய கர்மானுஷ் 
டாகாத்தையே விடாதுபற்றி யினி வரும் நூறு பிறப்பினுள் சீவன் முத்த 
னாகத்தக்கவனே ஒள்ளிய கருமி யெனப்படுவான் ; “ நீடுலகமுண்மையென 
நினைந்து புறக்கரும நிட்டனாய் முப்பிறப்பின் முத்தனாமவனே நாடரிய 
முமூட்சு ” எ . து . இந்தப்பெரிதாகிய வுலகஞ் சத்தியமெனக்கருதி யியற்றும் 
புறக் கருமங்களுக்கு மாறாய சிந்தை யுடையவனாய் இனி மூன்று ஜனனத் 
திற் சீவன் முத்தனாகத் தக்கவனே மதித்தற்கரிய முமூட்சு எனப்படுவான் ; 
" உலகங் கனவெனக்கண்டுள்ள நற்கருமஞ் சேர்ந்து பிறப்பிரண்டினி லப்பி 
யாசி " எ.து. உலகங் கனவெனக் கண்டு தனதுள்ளம் ஆத்மானுஷ்டானத் 


20 

வேதாந்தசூளாமணி. 
திற் சார்ந்து, இனி வரு மிரண்டு ஜன்மத்திற் சீவன் முத்தனாகத்தக்கவனே 
யாப்பியாசி யெனப்படுவான் ; வீடுலக விவகார நினையாமல் விவேக மேவி 
யோர்பிறப்பினா முத்தனனுபவியே ” எ . து . தனது வீட்டைப்பற்றியும் , உல 
கத்தைப்பற்றியும் இயற்றும் விவகாரஞ் சற்றுந் தனது நினைவிற் முக்காது 
சுயம்பிரகாசநாட்ட மேலிடத்தக்க விவேகத்தையே யடைந்து , ஓர் பிறப்பிற் 
நானே சீவன்முத்தியாகத் தக்கவ னனுபவி யெனப்படுவான் எ.று. 

ஏ அசை , தத்தம் வருண நெறிபற்றி யொழுகல் மூடங் காரணமாக 
வாதலின் , மூடமொடு தன்சாதி கருமமெனப்பட்டது . புறக் கருமங்களுக்கு 
வெதிருத்தசேட்டை . உலகம் யாதெனவும் , அதற்கதிஷ்டானம் யாதெனவும் , 
உயிர்க்குப் பேதமோ அபேதமோ வெனவும் , பேதமெனின் உடற் சம்பந்த 
மின்றிய வுயிராகவேண்டுமெனவும் , அபேதமெனின் உயிருலகமாக வேண்டு 
மெனவும் வரும் நிலைமைகளைச் சிந்தித்தலை . நற் கருமஞ் சேர்தல் உலகம் 
யாதினது பிரிதிபலனம் ? எங்கே தோன்றி யெங்கே யொடுங்கலென் றக 
நாட்டங் கொண்டு நிற்றலை . வீடுலக விவகார நினையாமல் விவேக மேவல் 
வியாபக விளக்க நாட்டத்தில் நன வாகவும், நினை வாகவும் , கன வாகவும், 
சேட்டை யிழப்பாகவும் , அவ்வவற்றிற் குரிய காட்சிகள் பற்பல வாகவும் , 
அவஸ்தைகள் பற்பலவாகவும் அனந்த ஜன்மங்களாக வழங்கிவந்த தெங்கே 
யென நாடிக் காணாம லது வாக நிற்றலை . பிறப் பிருவகைப்படும் ; அவை : 
வினைவயத் தெய்துவதும் , நிலைவயத்தெய்துவதுமென , வினைவயத்தெய்தல் 
காமியத்தவங் காரணமாதலை ; நிலைவயத்தெய்தல் நிட்காமியத்தவங் காரண 
மாதலை . இங்கே பிறவி வரையறைகாட்டியது மானிடஜன்மத்தைக் குறிக்க . 
எனவே , இடையி லேனைய பிறவிக ளெய்தினும் எய்துமென்பது பெற்றாம் . 
ஒவ்வோ ரான்மாவும் மானிடரா நின் றியம நியமாதிகளி லொவ் வொன் 
றநுஷ்டித் திருக்குங்கால் பிராரத்வத்தா லெய்திய வுடனீங்கும் . இடையில் 
வேறு ஜன்மங்க ளனந்தம் வாய்க்கினும் குறைவாக விட்ட அநுஷ்டானம் 
நிலையைப்பற்றவும் , அதுகாரணமாக மேலேறவும் மானிடஜன்மம் வேண்டு 
மாதலால் இங்ஙனம் வேண்டுகோளின் முறைமை பற்றிப் பிறப் பெல்லை 
வகுத்தாரெனினும் அமையும் . மறுக்கில் சாதனஞ் சற்றுமில்லாதார்க்கு அந் 
தந்த நிலை வாய்ப்பானேன் ? வாய்ப்பதால் மறுத்தற்கிடமின்றென்க . இதனை 
மறுப்பார் வெறும் வாயை மெல்லல் போன்றவராம் . யாவனொருவ னெவற் 
றிற்கும் முரணாநின்று யாதோர் பிரயோசனத்தைப் பற்றியேனும் விதிவாக்கி 
யத்திற்குக் கட்டுப்படின் , விரைவிற் சில ஜன்மத்திற் கணிக்கப்படாத பல 
பிறவிகளி னின்றசல்வன் என்பது துணிபெனக் காட்ட நூறு பிறப்பினி 
லெனவும் , அவ்வவர் பருவத்திற் இயைந்தவாறு மூன்று பிறப்பிலெனவும் , 
பிறப் பிரண்டினி லெனவும் , ஓர் பிறப்பிலெனவுங் கூறியவாறு காண்க . கச 

( அ. கை ) 
ஏனைய ஆரூடன் இலக்கணமும் , இவரொழிந்த மூன்றதிகாரிகளின் 
இலக்கணமும் இனையவென வுணர்த்துகின்றது . 


பொதுப்பாயிரம் . 

உக 
உலகநிலை தோன்றாமற் றன்றிகழ்ஞா னத்தா 

லுண்மைமுத்த னாமவனே யாருடன் மற்று 
முலகமுத லியாதெனத்தேர் வொடுகுருவை யடைந்து 

முடம்பாதி பொய்யெனக்கண் டருட்குருவை படைந்து 
முலகிலொரு குரவன்றன் மகற்குபதே சஞ்செய் 

துறக்கேட்டு முயர்தருஞா னிகளாகி முத்தி 
யுலகுதொழு விவேகமொடு விரத்திதெய்வ கதியா 

லுற்றிடுவ ரிவர்வேறு மூவதிகா ரிகளாம் . 
( இ . ரை . ) உலக நிலை தோன்றாமற் றன் றிகழ் ஞானத்தா லுண்மை 
முத்தனாமவனே யாரூடன் " எ .து . உலகிருப்புச் சற்றுந் தோன்றாது தன் 
பால் விளங்கும் மெய்ஞ்ஞானத்தா லுண்மை முத்தனா விளங்குபவன் 
யாவனோ , அவனே யாரூடனெனப்படுவான் . “ மற்றுமுலகமுதல் யாதெனத் 
தேர்வொடு குருவை யடைந்தும் " எ . து . பின்னும் உலகத்திற்கு முதல் 
யாது பொருளென விசாரணைத் தெளி வோடு ஆசிரி யரைச் சரணாகதி 
யடைந்தும் , " உடம்பாதி பொய் யெனக்கண் டருட் குருவை யடைந்தும் 
எ . து . தேகமுதலிய அனைத்துந் தனக்கெனச்சொரூப மொன்றின்மையின் 
மித்தையெனக்கண் டுய்வான் வேண்டி யருட் குருவை யடைந்தும் , " உலகி 
லொரு குரவன்றன் மகற்குபதேசஞ் செய்துறக்கேட்டும் ” எ . து . உலகத் 
தின்கண் ஓராசிரியன் றனது மாணாக்கனுக் குபதேசஞ் செய்ய அதனைக் 
கேட்டும் , " உயர்தருஞானிகளாகி முத்தியுலகு தொழு விவேகமொடு விரத்தி 
தெய்வ கதியா லுற்றிடுவ ரிவர் வேறு மூவதிகாரிக ளாம் எ . து . அதனாற் 
சிறந்த ஞானவான்களாகிச் சான்றோராற் கொண்டாடத்தக்க விவேகமோடு 
விரத்தியாலேனுந் தெய்வக தியாலேனும் முத்தியடைவோர் வேறு சிலருளர் ; 
இவர்களும் மூவதிகாரிகளெனப்படுவர் எ.று. 

அறிவே வடிவாயின னெனக் காட்ட ஆரூட நிலை யினைய தென்று 
கூறப்பட்டதென்க . முத்தி யெனலை மூன்றிடத்து மொட்டுக . இம்மூவகை 
யும் ஐக்கிய முத்தியெய்தற் கியைதற் பாலவாதலின் , இதுகாரணமாக மூவதி 
காரிகள் வேறுமுளரென்றார் . இம்மூவகையோர்க்கும் ஞானாநுபூதி வாய்த் 
தல் இன்ன காரணத்தாலெனக் கணித்தற் கரி தாதலின் , விவேக மொடு 
விரத்தி தெய்வசதியா லென்றார் . உடன் கொடுத்தமையின் விவேசத்தை 
விரத்தி தெய்வகதியோடு சேர்த்து மூன்றாக்குக . அன்றேல் , உடனிகழ்ச்சிப் 
பொருள் தருவானேன் ? தருவதால் மறுக்கற்க . யாதோர் முன்னிலை குரு 
வின்றி யறிவுக் கறிவா விளங்கலைத் தெய்வகதியெனவும் , விரத்தி மேலும் 
வழி யாசிரிய னுபதேசித்த அக்கணத்திற் றன தெதார்த்தம் விளங்கலை 
விரத்தியெனவும் , சோதனை ஞாயம் பொருத்த மென்னுமிம் மூன்று முகத்தா 
லையந் திரிபறச் சுருதி யுத்தி தெளிந்த விடத் தாசிரிய னருட்கண்படத் தன 
தெதார்த்தம் விளங்கலை விவேகத்துட னெனவங் கொள்ளக் கிடந்தமை 


வேதாந்தசூளாமணி. 


காண்க . அடைந்தும் , கண்டும் , கேட்டும் முத்தி யுற்றிடுவரெனக் கூட்டி 
முடிக்க , இங்கே யுலகத்திற்கு முதலெனல் இனி யுபாதேயத்துக் கிடம் 
பெருத வுபாதானத்தை . அறிபடு பொருள்க ளனைத்துமெனக் குறிக்க உடம் 
பாதி யென்றார் . இவற்றைப் பொய் யெனல் விகாரத்தை யன்றித் தனக் 
கெனச் சுயம்பாக வோர்முதலின்றிக் கரண்டலைப்பற்றியென்க . இந்த மூன் 
றும்மைகளும் எண்ணும்மை , விவேகம் , விரத்தி , தெய்வகதி என்பவற்றை 
முன்னே மூன்றோடு கூட்டி நிரனிறையாக்கவேண்டுவதால் இது நிரனிறை 
யணி . இக்கவியில் உலகென்னு நான்கனுள் மூன்று பஞ்சபூத மயமெனவும், 
ஒன்றறிவுடையோரெனவுங் கொள்க . தெய்வகதியா லென்றதனால் , ஏனைய 
விரண்டையு மேதுப் பொருளாக்குக . இங்கே மூவரெனலை மூன்று வினை 
யெச்சங்களாற் றெரிந்திடுக . 

( அ . கை . ) 
மாணாக்கன் அதிகார பேதத்தால் வரும் ஆசிரிய பேத மெண்வகை 
யாமெனக் கூறுவான் றொடங்கி , இக்கவியில் போதகர் முதலிய நால்வர் 
இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
சாதகர்களாஞ்சீடர் பேதத்தாற் குரவர் 

தாமும்போ தககுருவே முதலாக விருநாற் 
பேதமடை . குவ ரவரிற் போதகன் முன் னூலிற் 

பெரும்பொருள் கூ றிடுபவன்றத் துவந்திகழ்த்து பவனே 
வேதகனல் வசியாதி யாலிம்மை யின்பம் 

வெந்துயரங் குதவுமவ னிகிதகுரு வறத்தைப் 
போதகஞ்செய் திருமையினு மின்பமருள் பவனே 

புகழ்தருகா மியகுருவென் றறைகுவர்மூ தறிஞர் . 
( இ . ரை . ) சாதகர்களாஞ் சீடர் பேதத்தாற் குரவர் தாமும் போதக 
குருவே முதலாக விருநாற் பேத மடைகுவர் " எ . து , அப்பியாசிகளா யுள்ள 
சீடபேதங்களா லவரவர்க் கனுக்கிரகிக்கும் ஆசிரியர்களும் போதகாசிரியர் 
முதலாக எண்வகையின ராவர் . “ அவரிற் போதகன் முன் னூலிற் பெரும் 
பொருள் கூறிடுபவன் றத்துவந் திகழ்த்துபனே வேதகன் " எ .து , அவர்கள் 
ளுக்குட் போதக னெனல் முதனூலான மகா வாக்கியத்தி லுள்ள சிறந்த 
அர்த்தங்களை யையந் திரிபுராது கூறுபவ னாம் ; வேதக னெனல் உண்மை 
ஞானத்தை விளக்கி விப்பவனாம் ; " நல்வசியாதியா லிம்மை யின்பம் வெந் 
துயரங்குதவுமவ னிகிதகுரு " எ .து . நிகிதகுருவெனல் நல்ல வசிய முதலிய 
அஷ்டகருமங்களா லிம்மைக்கியைந்த இன்பமும் மறுமைக்கியைந்த துன்ப 
முங் கொடுப்பவ னாம் . " அறத்தைப் போதகஞ் செய் திருமையினு மின்ப 
மருள்பவனே புகழ்தரு காமிய குருவென்றறைகுவர் மூதறிஞர் " எ .து . புக 
ழத்தக்க காமிய குருவெனல் காமியார்த்தத்துக் கியைந்த அறநெறியை யதி 
னின்றுஞ் சற்றும் வழுவுரது நிற்கப்போதித்து, இம்மை மறுமை யிரண் 


பொதுப்பாயிரம் . 


உங . 


டிடத்துஞ் சுகபோகங் குறையா தருள்பவனாம் என் றறிவின் மிக்கோர் 
கூறுவர் எ.று .. 

இங்ஙனம் மாணாக்கரா லாசிரிய பேதங் கோட லெவர்க்கு முரணுகா 
தென்க . பெரும் பொருள் கூறுத லாவது முன் பின் முரணுறாது 

விளக்க 
லும் , தத்துவம் நிகழ்த்தலாவது தத்துவங்களனைத்தையுங் களைந் துண்மை 
யை விளக்கலும் , இம்மையிலின்பமு மறுமையிற் றுன்பமும் வரச்செய்தல் 
இம்சை மைதுனாதிகளுக் கிடம்பெற நிற்றலும் , இருமையினு மின்பந் தருத 
லாவது இல்லறம் வழுவுறாது நிற்கப் போதித்தலுமாம் . நிஹிதமெனல் , 
நிகித மென்றாயிற்று . வசியாதி : வசியம், மோகம் , தம்பனம் , ஆகருஷ்ணம் , 
உச்சாடனம் , வித்துவேஷணம் , பேதனம் , மாரணம் என எட்டாம் . அவற் 
றுள் ராஜவசியம் , ஜனவசியம் , ஸ்திரீ வசியம் முதலியவற்றை வசியமென 
வும் ; சுழுத்தி , விடம் , மூர்ச்சை முதலிய மாயங்களைச் செய்தல் மோகன 
மெனவும் ; அக்கினிஸ்தம்பம் , ஜலஸ்தம்பம் , சிம்மஸ்தம்பம் , இந்திரிய 
ஸ்தம்பம் , கட்கஸ்தம்பம் , கதிஸ்தம்பம் , ரூபஸ்தம்பம் முதலியவைகளைச் 
செய்வது ஸ்தம்பனமெனவும் ; வஸ்திராபரண வாகன வனிதாதி வஸ்துக் 
களை நிச ஸ்தானத்திலிருந்து வரச் செய்வது ஆகருஷ்ண மெனவும் , பூர்வ 
சுகாசரித நிரச னாத்மகஞ் செய்தல் உச்சாடன மெனவும் , பிராண சிநேக 
நீங்க அன்னியோன்னிய விரோத கரணஞ்செய்தல் வித்துவேஷண மென 
வும் ; பாதுகாசித்தி , யஞ்சனாசித்தி , குளிகாசித்தி , மூலிகாசித்தி , ரஸவாத 
முதலிய சித்திகளைச் செய்தல் பேதனமெனவும் , அபிசார கன்ம ஜனித 
வியாதியாதிகளி லிருந்த கால மிருத்து வரச் செய்வது மாரண மெனவுங் 
கொள்க . 

( கசு ) 
( அ . கை.) 
மேல் நிறுத்த முறையானே சூசகன் முதலிய நால்வர் இலக்கணமும் , 
அதி தீவரனது இலக்கணமும் இனையவென வுணர்த்துகின்றது . 
சூசகனாம் விவேகத்தாற் சமைமுதலாங் குணங்க [ வோன் 

டொகுப்பவன் பொய் விட.யமென வான்மவிருப் பருள் 
வாசகனாஞ் சிவசீவ ரயிக்கியஞா னத்தை 

வழங்குமவன் காரகனை யந்தவிர்த்து நிலைத்த 
வாசகலு முத்தியருள் பவன் விகித குருவா 

மதிகாரி யிவராகு மென முன்னர்க் கூறு 
நேசமுறு சீடர்தம்மு ளொருவன் முத் தாப 

நெருப்பினால் வெந்துசிந்தா குலமுடைய னாகி , 
( இ . ரை . ) சூசகனாம் விவேகத்தாற் சமைமுதலாங் குணங்கடொகு 
ப்பவன் எ.து. தனது விவேகத்தினாற் சமை தமை முதலிய சட் குணங் 
களையும் ஒருங்கே வரச் செய்பவன் சூசகாசாரியனாம் ; பொய் விடயமென 
வான்மவிருப்பருள்வோன் வாசகனாம் ” எ . து . கருத்துப் பொருள் காட்சிப் 


வேதாந்தசூளாமணி . 


பொருளா நின்றுள்ள விடய மனைத்தும் அதிஷ்டான மன்றாதலால் மித் 
தையே யெனக்காட்டி , ஆரோபமெனற் கெவ்விதத்துஞ் சற்றுமுடன்படாத 
ஆன்ம சைதன்யத்தில் நேரே பிரியம் விளையச் செய்வோன் வாசகா சிரிய 
னாம் ; “ சிவசீவரைக்கிய ஞானத்தை வழங்குமவன் காரகன் எ . து . இசையு 
மாறு சீவேசுவர ஐக்கிய ஞான மினையதென விளக்குவிப்போன் காரகாசிரி 
யனாம் ; " ஐயந்தவிர்த்து நிலைத்த வாசகலு முத்தியருள்பவன் விகிதகுருவாம் " 
எ .து . குற்றமற்றதாயும் என்றும் நிலைபேறுடையதாயு மிருக்கின்ற முத்தி 
யருளத்தக்கவன் விகிதாசிரியனாம் . " அதிகாரியிவராகு மெனமுன்னர்க்கூறு 
நேசமுறு சீடர்தம்முளொருவன் முத்தாப நெருப்பினால் வெந்து சிந்தாகுல 
முடையனாகி " எ . து . இவர்களே யதிகாரிகளாவரென முன்னர்க் கூறிய 
அன்புள்ள சிடர்களுக்குள் அதிதீவரனாகிய வொருவன் தாபத்திரயாக்கினி 
யினா னீறுபட் டதனால் மனோதுக்க மேலிட்டு எ.று. 

சமை முதலாங் குணங்களென்றதனால் சட் குணங்களையும் தவிக்க. 
ஆன்ம விருப் பருள்வோ னென்றதனால் விடய வெறுப் பெஞ்சி நின்றது . 
சிவ சீவரைக்கியமென்னாது ஞானத்தை மிகைபடக் கூறியது ஞானத்தை 
யன்றிச் சிவசீவரின்றெனற்கு . ஐயந் தவிர்த்தென்றதனால் திரிபையும் வருவி 
க்க , சீடர்தம்மு ளொருவ னென்றதனால் அதி தீவர னெனப் பெற்றாம் . 
மிக்க இதத்தைச் செய்தலின் விகித னெனப் பட்டது . காரகன் கொடுப்ப 
வன் ; எனவே , ஐக்கிய ஞானத்தைக் கொடுப்பவனென்றாயிற்று . தாபத்திர 
யாக்கினியாவன : -ஆதியாத்மிகம் , ஆதிதெய்விகம் , ஆதிபௌதிகமென மூன் 
ராம் . முத்தாப நெருப்பெனல் உருவகம் . சிந்தை ஆகுலமெனல் சிந்தாகுல 
மென்றாயது தீர்க்க சந்தியா லென்க , இங்கே கூறிய ஆசிரியர்கள் அவ்வவ் 
வவசர நிலைகளாலன்றி ஏகமாகாரென்க . குருவென்றதும் அந்தந்தநிலைகளை 
விளக்கற் கென்க . இதனால் உத்தமம் மத்திமம் அதமமெனல் அமைந்திருப் 
பதை யந்தந்த நூல்களாற் காண்க . இக்கவி குளகம் . 

( கஎ ) 
( அ . கை , ) 
முன்னர்க் கூறிய தாபத்திரயாக்கினியால் வெந்த அதி தீவரன் றனது 
குறை தவிர்க்கத்தக்க ஆசிரியனைக் கண்டடைந்து வணங்கவேண்டிய வாறு 
வணங்கி , தனது குறையிரத்தலை யுணர்த்துகின்றது . 
நானாரிப் பவமெனக்கு வர் தவா றென்கொ 

னசிப்பதெவ ராலெனவாய்ந் தலர்கரங்கொண் டேகி 
யானாநற் கல்வியறி வடக்கம்வை ராக 

மாதியாங் குணமுடைச்சற் குருவையடந் தெதிர்மண் 
னூனாரப் பணிந்தெழுந்தன் பாற்கரங்கள் குவித்து 

வுறவழுத்தி யருட்குருவே யென்பாசத் தழிவு 
தானாமெத் திறத்தினா லெனவினவல் சீடன் 

றன துவிதி வத்து பசன் னத்துவமா மன்றே 


பொதுப்பாயிரம் . 

உரு 
( இ . ரை . ) " நானாரிப் பவமெனக்கு வந்தவா றென் கொனசிப்பதெவ 
ராலெனவாய்ந் தலர்கரங்கொண்டேகி " எ . து . எல்லாரிடத்தும் வழங்கப்படு 
நானென்பவன் யாவன் இ னனானு காப்பவம் வாந்தமா றெங்கனம் : யாது 
காரணத்தால் நசிப்பது ? என்றாரய்ச்சி யுடையே ஞாய்த தனது லையற் 
தூயமலர்கொண்டு சென்று , " ஆநைற்கல்வியறிவடக்கம் வைராசமாதியாங் 
குணமுடை சற்குருவை யடைந்து எ து . என்றும் நசிவருத பூரண க 

கல்வி 
யும் உயர்ந்த விவேகமும் யாவரிடத்தும் அடச்சமுடைமைடம் சுத்தத்திற் 
சித்தம் வையாத வைராகமும் முதலாக நின்றுள்ள வுயர்ந்த குணங்களைத் 
தனக்கியல்பாகவுடைய சற்குரு வினையெனெனக் கண்டடைந்து , எதாடண் 
ணூனாரப்பணிந் தெழுந் தன்பாற்கரங்கள் குவித்தே யுற வழுத்தி யருட்குரு 
வே யென்பாசத் தழிவுதானா மெத்திறத்தினாலென வினவல் எ . து. அவ 
ரது சன்னிதியிற் றனது தேகமுழுது நிலத்திற் படுமாறு டணி து , எழுந்து 
நின்று , தனது மிக்க அன்பா லுபயாரங்களையுங் குவித்து , நாகாரத் துதித்து 
அருளே வடிவாநின்றுள்ள குருவே ! எனது பாசநாச மெங்ஙனமெய்துமென 
இரந்து கேட்டல் , சீடன் றனது விதிவத் துபசன்னத்துவ மாம் எ . து . 
மாணாக்கனது நெறியாநின்றுள்ள வுபசன்னத்துவமெனப்படுவதாம் எ.று. 

அன்று எ அசைகள் . அல்லதை நானெனலால் நானாரெனவும் , எப்பவ 
மும் எவ்வுயிர்க்குஞ் சுதந்தரமன்றாதலால் , இப்பவமெனக்கு வந்தவாறென் 
கொலெனவும் , பத்திகாண்டத்திற் பவநாசம் சதா சிவனாவெனவும் , ஞான 
காண்டத்தில் ஆன்மாவா லெனவுங் கூறிய தொரு தலை ரணிபாக வேண்டி 
நசிப்பதெவராலெனவுங் கூறியவாறு காண்க . ஆதியாங் குணமென்றதனால் 
இரக்கம் , அருளுடைமை , கிருபாநோக்க முதலியவற்றைக் கொள்க . குண 
முடையவென்பது குணமுடையென்றாயது கடைக்குறை . ஊனாரப்பணிந் 
தென்றதனால் அஷ்டாங்க நமஸ்காரமெனக் கொள்க . அவை : பாதமிரண்டு , 
கரமிரண்டு , புயமிரண்டு , லலாடமொன்று , அட்சமொன்று என்க வழுத்தல் 
அஷ்ட மந்திரங்களை இவற்றைச் குரு கீதையில் சைதன்னியஞ் சாஸ்வித 
மென்னுஞ் சுலோகத்திற்காண்க . உபசன்னத்வமென்பது உப சமீபம் . சன் 
னத்வம் இருத்தலென் மூயிற்று . எனவே , குரு சமீபத்திலிருந்து பர வஸ்து 
வைக் கேட்க வேண்டியவாறு கேட்டுத் தெளிதலெனப் பெற்றாம் . நாவுற 
வழுத்தி யென்பது உறவழுத்தி யென்றாயது முதற்குறை , விதிவத்து என் 
பது நெறிப்படி பரவஸ்துவையெனக் கொள்க . ஊனென்பது காரண வா 
பெயர் . ஆய்ந்து , கொண்டு , எகி , அடைந்து , பணிந்து , எழுந்து , உய்த்து , 
வழுத்தி , வினவலென முடிக்க . கொலலென்பது ஐயம் . 

( அ , கை .) 
அதனைக்கேட்ட குரவன் முன்ன ருணர்த்தவேண்டியது இனையதென 
வும் , அஃசித்தனை வதைத்தாமெனவும் இக்கவியி லுணர்த்துகின்றது . 
அனையவன ததிகாரந் தெரிந்தருளா னோக்கி 

யஞ்சலோம் பென்றபய கரஞ்சிரத்தி லிருத்தி 


உள் 

வேதாந்தசூளாமண . 
புனையவருஞ் சுருதியுக்தி யாலவன னான்ம 

புத்தியினை யொழித்துத்தா தான்மியவாக் கியத்தா 
னினை வரிய வொரு பிரம நீயேயென் றுள்ள 

நிலையையுணர்த் துதல் குரவ னுபதேச மாகு 
மினையவுப தேசமுறை யுத்தேச முடனே 

யிலக்கணஞ்சோ தனையெனுமூன்றினையுமுடைத் தாமான் , 
( இ . ரை . ) " அனையவன ததிகாரந் தெரிந் தருளா னோக்கி யஞ்ச லோம் 
பென்றபயகரஞ் சிரத்திலிருத்தி " எ . து . அங்கனம் வினாவிய மாணாக்கனது 
பக்குவ நிலைமை யுணர்ந்து மிக்க அருளா னோக்கி நீ யாதொன்றிற்கு மஞ் 
சாதே ; யாம் விளக்குவதைக் கடைப்பிடிதி யென்று தன தபயாஸ்தத்தை 
யவனது சிரசில் வைத்து , “ புனையவருஞ் சுருதி யுக்தியாலவனனான்ம புத்தி 
யினையொழித்து ” எ . சி . யாவராலும் இனையதென அலங்கரித்துச் சொல் 
லற்கரிய சுருதியினாலும் , யுத்தியினாலும் , அவனுக் கனந்த ஜன்மமா நின் 
றுள்ள அநாத்ம புத்தியை யொருங்கே யொழித்து , " தாதான்மிய வாக்கிய 
த்தா னினைவரிய வொருபிரம நீயே யென்றுள்ள நிலையை யுணர்த்துதல் 
குரவ னுபதேச மாகும் ” எ . து . தாதான்மிய மெனப் படும் வாக்கியத்தினா 
லினையதென் றெட்டியறிதற்கரிய தத்துவக் குழாங்களுள் யாதொன்றும் நீ 
அல்லை , பிரம சொரூபமே நீ யென்று எதார்த்த நிலையை விளங்க வுணர்த்த 
லாசிரியன துபதேசமெனப் படுவதாம் . " இனைய வுபதேச முறை யுத்தேச 
முடனே யிலக்கணஞ் சோதனையெனு மூன்றினையு முடைத்தாம் " எ . து . 
இத்தகையா நின்றுள்ள வுபதேசத்தின் முறைமை உத்தேசம் , இலக்கணம் , 
சோதனை என்கின்ற மூன்றினையு முடையதாம் எ.று. 

ஆல் அசை . நோக்கி , இருத்தி என்றமையா லினநோக்கிக் கருத்தலையும் 
வருவிக்க , அனான்மபுத்தியாவது தானலாததைத் தானெனக்கொள்ளும் மய 
க்க புத்தியை , தாதான்மிய வாக்கியமாவது அறிவையன்றிச் சீவனு மீசனு 
மின்மையென விளக்குவதை. நீயே யென்பதி லேசாரம் தத்துவங்களல்லை 
யெனப் பிரித்துக்காட்டலால் பிரிநிலை யெனப்படும் . உள்ளநிலையாவது கற் 
பனை யற்றதை நோக்கல் முதலிய மூன்றும் தீட்சா சமஸ்காரத்திற் கியைக் 
தது . அத்தீட்சை அகம் புறமென இரண்டாம் ; அவைகளு மிவற்றுள் அடங் 
கும் , நோக்கி , இருத்தி , ஒழித்து என்னும் வினையெச்சங்களை உணர்த்துத் 
லென்பதில் முதனிலைப் பகுதியோடு முடிக்க . அஞ்சல் ஒம்பு இவ்விரண்டும் 
முன்னிலை யேவல் . இங்கே யுட னென்பது எண்ணும்மையைக் காட்ட 
சின்றது . 

( ககூ ) 
( அ . கை . ) 
முன்னர்க் கூறிய உத்தேச முதலியவற்றின் வகையும் , அஷ்டவிதப் 
பிரமாணத்தின் றொகையு மினையவென வுணர்த்துகின்றது . 
அறியவுணர்த் துறுபொருளை நாமமாத் திரையா 

வறைந்திடுத லுத்தேச மங்களகம் பளமாங் 


பொதுப்பாயிரம் . 
குறியுடைய தானெனல்போ லப்பொருளிற் சிறந்த 

குறியுரைத்த லிலக்கணமவ் விலக்கியமாம் பொருளிற் 
செறிவுறுமவ் விலக்கணமுண் டோவிலையோ வென்னத் 

தெரிந்திடுதல் பரிட்சையோர் பொருளறிந்து பெற்ற்குப் 
பொறியுறல் செய் காட்சியா மளவை முத லாகப் 

பொருந்து பிர மாணங்க ளெட்டுளவா மன்றே . 
( இ . ரை . ) " அறியவுணர்த் துறுபொருளை நாமமாத் திரையா வறைக் 
திடுத லுத்தேசமாம் எ.து. தக்கோ ரறியுமா றுணர்த்தத் தக்க பொருளை 
அரி யரன் முதலிய பெயர்மாத்திரமாகச் சொல்லுத லுத்தேச மெனப்படுவ 
தாம் ; களகம்பளமாங் குறியுடைய தானெனல் போல் அப்பொருளிற் சிற 
ந்த குறிபுரைத்த லிலக்கணம் எ . து . அலை தாடியென்னுங் குறியை யுடை 
யது பசுவென்றாற் போல அந்தப் பரவஸ்துவிற் கியைந்த சிறந்த குறி யினை 
பதென் றுரைத்த விலக்கண மெனப்படுவதாம் ; " அவ்விலக்கியமாம் பொரு 
ளிற் செறிவுறு மவ்விலக்கண முண்டோ விலையோ வென்னத் தெரிந்திடு 
தல் பரிட்சை எ . து . அந்த இலக்கியார்த்த மெனப்படும் பரவஸ்துவி 
லதற் கியைந்த முக்கிய இலக்கணங்க ளுளவோ இலவோவென் சொத்துத் 
தெளிந்திடுதல் பரிட்சையெனப் படுவதாம் . ஓர் பொருளறிந்து பெறற்குப் 
பொறி யுறல்செய் காட்சியா மளவை முதலாகப் பொருந்து பிரமாணங்க 
வெட்டுளவாம் ” எ . து , அங்கன மாய வொப்பற்ற பரம்பொருளை யுணர்ந் 
தடைதற்குப் பிரத்தியட்சமா நின்றுள்ள காட்சிப் பிரமாண மாதி வைதீக 
மிறுவாக்கிடந்த பிரமாணங்க ளெட்டுளவாம் எ.று. 

அன்று ஏ அசைகள் . களம் கண்டம் , கம்பளம் கம்பிளிபோற் றோங்கு 
மலை தாடி . ஆசிரியர் நீ பிரம மென லுத்தேச மெனவும் , அதற்குரிய நிலை 
களைச் சொல்லல் இலக்கண மெனவும் , அப்பிரமம் நீ யென விளக்கி யவ் 
விலக்கணங்களையு மொக்கக்காட்டல் பரிட்சை யெனவுங் கொள்க . பிரமா 
ணங்க ளெட்டாவன : -பிரத்தியட்சம் , அனுமானம் , ஆகமம் , உவமானம் , 
அருத்தாபத்தி , அபாவம் , சம்பவம் , ஐதீகம் என்பவை . சுதரிசனத்தைப் 
பிரத்யட்ச மெனவும் , அனுமித்தலை அனுமான மெனவும் , வேதத்தை 
ஆகமமெனவும் , உவமித்தலை உவமான மெனவும் , அருத்தத்துக் காபத்து 
நேரிடலை அருத்தாபத்தியெனவும் , இன்மையை அபாவமெனவும் , உண்மை 
யைச் சம்பவமெனவும் , தொன்றுதொட்டு வழங்கிவருதலை ஐதீகமெனவுங் 
கொள்க . இங்கே இகம் இயதி எனல் ஐதீகமென்றாயது வடமொழிச் சந்தி . 
பரிட்சை சத்தாவத்தையிலு மென்க . சிறந்த குறியாவது சச்சிதானந்த 
வொருமையை ; அன்றேல் முரணும் . ஒருமையாக்குத லெங்கணுமரிது . ( 20 ) 

( அ . கை . ) 
முன்னர்க் கூறிய அளவை யெட்டனுள் காட்சி முதலிய மூன் றிலக் 
கண மினையவென வுணர்த்துகின்றது . 


உஅ 


வேதாந்தசூளாமணி. 


கடமுதலா மவற்றினது காண்கையது . தானே 

காட்சி புகை யாலங்கி ஞானமனு மானந் 
திடமருவு மவ்வனுமா னம்பதிஞை யேது 

திட்டாந்த மெனுமங்க முடைத்தவற்றுட் பதிஞை 
யிடமலைவெவ் வழலுடைத்தென் பது புகையுண் மையினா 

லெனலேது மடைப்பளி போ லென்பது திட் டாந்த 
முடைமை யுண ராத்தனுரை யானத்தீ ராதி 

யுறுகனியா திகளுண்மை ஞானமா கமமாம் . 
( இ . ரை .) " கடமுதலா மவற்றினது காண்கை யது தானே காட்சி , 
புகையா லங்கிஞான மனுமானம் எ . து . கட முதலிய வஸ்துக்களின் 
றெரிசனமே பிரத்தியட்சப் பிரமாணமெனப் படுவதாம் ; புகை காரணமாக 
அக்கினி யுண்டென வுணரும் விவேகமே அனுமானப் பிரமாண மெனப் 
படுவதாம் ; திடமருவு மவ் வனுமானம் பதிஞை யேது திட்டாந்தமெனு 
மங்கமுடைத்து எ . து . இங்ஙனந் திடமாகக் கொள்ளப்பெற்ற அவ்வனு 
மான மெனப்படுவது பிரதிஞ்ஞை , எது , திட்டாந்தம் என்னு மூன் றுறுப் 
புகளையு மூடையது ; " அவற்றுட் பதிஞை யிடமலை வெவ்வழ லுடைத் 
தென்பது " எ . து . அம்மூன் றுறுப்பினுள் பிரதிஞ்ஞையெனல் உயர்ந்த பர் 
வதங் கொடிய அக்கினியை யுடைத்தென்பது ; “ புகை யுண்மையினாலென 
லேது எ . து , புகை யுண்டா யிருப்பதினா லக்கினி யுண்டெனக் கோட 
லேது வெனப்படுவது ; மடைப்பளிபோ லென்பது திட்டாந்தம் " எ .து . 
பாக சாலையை போ லிருக்குமெனக் கொள்வது திட்டாந்தமெனப் படுவ 
தாம் ; " உடைமையுணராத்த னுரையா னதிதீராதி யுறுகனியாதிக ளுண்மை 
ஞான மாகமமாம் எ . து . உண்மைப் பொருளினை யுணர்ந்த ஆப்தனது 
வசனத்தினால் நதிக்கரை முதலிய வற்றிலுள்ள கனி முதலியவற்றை யுண 
ர்ந்த வுண்மை யறிவே யாகமப்பிரமாண மெனப்படுவதாம் எ . 


கடமுதலாமவற்றி னென்றது காட்சிப்பொருள் , கருத்துப் பொருளை 
யென்க காண்கையாவது வி - யகதப் பிரத்தியட்சம் , ஞானதகப் பிரத்தி 
யட்சங்களை . விடயதகப் பிரத்தியட்சம் அவ்விருவகைப் பொருள்களையும் 
விஸ்மரணையாகக்காண்டலும் , ஞானகதப் பிரத்தியட்சம் தஸ்மரணையாகக் 
காண்டலுமாம் . புகையின்றேல் அக்கினி யுண்டெனக்கோடல் கூடாமை 
யின் . புகையா லங்கி ஞானம் அனுமான மெனப்பட்டது . அவ்வனுமான 
மும் பிரதிக்ஞை. எது , திருஷ்டாந்தம் என மூன்றாம் . அவற்றுள் உபமா 
னம் இம்மலை யச்கினி யுடைத்தென்றாற்போல உபமேயம் இவ்வுலகம் அறி 
வாகிய சத்துடைத் தென்பது பிரதிக்ஞை யெனவும் , உபமானம் புகை 
யிருப்பதினா லென்றாற்போல உபமேயம் ஞெப்திப் பிரிய மிருப்பதினா லென் 
றறிதல் ஏது எனவும் , உபமானம் ஐய முறுமேல் அதனைத் தணித்தற்குப் 
பாகசாலை யென்றாற்போல உபமேயம் உயிர்களைக் காட்டல் திஷ்டாந்த 


வென 


பொதுப்பாயிரம் . 
மெனவுங் கொள்க . உடைமை யுணராத்தனென்றதனால் உடைமை யுண 
ராத ஆத்தனு முளனெனப் பெற்றாம் . உடைமை யுண ராத்தனா லேற்கப் 
பெற்றது பிரபல சுருதியெனவும் , உடைமை யுணராத ஆத்தனா லேற்கப் 
பெற்றது அற்ப சுருதி பெவங் கொள்க . நதிதீராதி யென்றதனால் ஏரி 
குளம் முதலியவைகளையும் . கனியாதி யென்றதனால் நிழலாரோக்கிய முத 
லியவற்றையுங் கொள்க . ஈந்தீராதி யுறுகனியாதிக ளுண்மை ஞான மென் 
மதனால் போலி ஞானமு முன்செனப் பெற்றாம் .கங்கை முதலிய தீரங்களும் 
அக்கரையிலுள்ள கனியாதிகளு முண்மையானாற் போலப் பிரபல சுருதியி 
னெல்லையும் அதிற் கூறும் துசகாபாவம் சர்வசாமாப்திக முதலிய பயன் 
களும் உண்மையா மெனவும் , கானல் முதலிய நதி தீரங்களும் அச்கரையி 
லுள்ள கனியாதிக ணிறைந்த தோப்புகளும் பொய்யானாற் போல அற்ப 
சுருதியி னெல்லையும் அதிற் கூறுஞ் சுகப்போலி ஆறாத்துயர் முதலிய பயன் 
களும் பொய்யா மெனவும் அறிய ஆகமமெனப் பொதுப்படக் கூறினா 
ரென்க . ஆமென்ற ஆக்க வினையை யேனை யிரண்டிடத்து மொட்டுக , 
ஆப்தன் இஷ்டன் 

( உக ) 
( அ . கை . ) 
அருத்தாபத்தியும் உவமானமுமாகிய பிரமாணங்கள் இனைய 
வுணர்த்துகின்றது . 
பகற்பொழுதுண் ணானொருவ னிளையாமை கண்டு 
பரிந்திரவூண் கற்பித்தல் காணருத்தா ப 

பத்தி 
யகத்தினிலை யுறு தேவ தத்தனெனி லிருப்ப 

னவன் வேறோ ரிடததிலெனத் தெரிந்தறித றன்னைத் 
தகப்பெரியர் கேள்வியருத் தாபத்தி யென்பர் 

தகுபசுவோடொக்குமரையெனுமொழிகேட்டிருந்தோன் 
புகப்படரும் வனத்திற்றன் விடயஞா னத்தாற் 

பொருந்துதலே யுவமானப் பிரமாண மாகும் . 
( இ . ரை . ) “ பகற் பொழுதுண் ணானொருவ னிளையாமை கண்டு பரிந் 
திரவூண் கற்பித்தல் சாணகர்தா ப எ . து . பகற்காலத்திற் சற்று முண 
வுண்ணாக நித்திய வுபவாசி யேனப்படுவோனொருவனது தேகஞ் சுருங்கா 
மற் பாரித்திருப்பதைக்கண் டிவ னிரக்காலத்தில் மிக்க விருப்பத்தோடு 
கரவி லுணவுண்கிறானெனக் கற்பித்தல் திருஷ்டாருத்தாபத்தி யெனவும் , 
அகத்தினிலை யுறுதேவ தத்தனெனி லிருப்ப னவன் வேறோ ரிடத்திலெ 
னத் தெரிந்தறித றன்னைத் தகப்பெரியர் கேள்வி யருத்தாபத்தி யென்பர் 

து . இங்கே யிருந்த தேவதத்தனென் போ னிப்போது வீட்டிலில்லை 
யென்றொருவன் சொன்னால் . அவன் வேறோரிடத்தி லிருப்பனெனக் குறி 
ப்பிற் றெரிந்து கொள்ளுதலைத் தக்க பெரியோர்கள் சிரவணாருத்தாபத்தி 
யெனவுக் கூறுவர் . “ தகு பசுவோ டொக்குமரையெனு மொழிகேட் டிருந் 


50 


வேதாந்தசூளாமணி . 


தோன் புகப்படரும் வனத்திற் றன் விடய ஞானத்தாற் பொருந்துதலே யுவ 
மானப் பிரமாணமாகும் ” 

மரை யென் 

மோர் மிருகந் தக்க பசு 
வோடொக்குமென் றுலகர் கூறும் வசனத்தைக் கேட்டிருந்தோ னொருவன் 
போகப் போகப் படர்ர்து செல்லும் ஆரண்யத்திற் றனது விஷய ஞானங் 
காரணமாக அதன்பா லடைதலே யுவமானப் பிரமாண மெனப்படுவதாம் 


எ 


நித்தியவுபவாசி யெனப் பெயர்கொண்டா னொருவ னுட லிளையாமை 
கண் டிரவிற் கரந்துண்பானெனக் கோடல் திஷ்டாருத்தாபத்தி யெனவும் , 
ஒருவன் றனது வீட்டி லில்லையெனக் கேட்டுழிப் புறம்பிற் சென்றிருப்பா 
னெனக் கோடல் சிரவணாருத்தாபத்தி யெனவும் நிற்றற் கிடம் பெறலி 
னிதனை யருத்தாபத்திப் பிரமாணமெனக் கொள்க . பசுவோடொக்கு மரை 
யென்னாது தகுவென மிகைபடக் கூறலால் அலை தாடி யின்றிய பசு 
வெனக் குறிப்பித்ததாகக் கண்டாம் . காணவே , ஏனைய வுறுப்பிற் சற்று மிளை 
யாமை பெற்றும் . எனு மொழி யென்றதனால் உலகரை வருவித்தாம் . 
இங்கே விடய ஞான மாவது கண்ணாற் காண்டலை . தக்க பெரிய ரெனல் 
தகப் பெரிய ரென்றாய தெதுகைபற்றி யாதலா லிஃதிடைக் குறை கற்பித் 
தல் குறிப்பாற் கோடலை . உறுவென்ற விலேசானே முன்னிருந்த தேவ 
தத்தனென்றாம் . எனவே , சணப்பொழுதிற்குமுன் வீட்டிலிருந்த தேவதத்த 
னிப்போ தில்லையெனக் குறிக்கப் பெற்றாம் . பகற்பொழு துண்ணானொருவ 
னென்றதனால் , நித்திய வுபவாசியென் றுரை கொண்டாம் . இல்லை யெனல் 
இலையென்றாய திடைக்குறை , 

(உஉ ) 
( அ . கை . ) 
எனைய மூன்று பிரமாணங்களினைய வெனவும் இவ்வெண்வகையிற் 
சமயவான்களுக் குடன் பாடு தனித்தனி யினையவெனப் பின்னர் கூறுவான் 
வேண்டிப் பொதுப்பட இனையதெனவு முணர்த்துகின்றது . 
இந்நிலனிற் கடமில்லை யென்பதனாற் றோன்று 

மின்மையுணர் வபாவமா மாயிரமா கியவெண் 
டன்னிலொரு நூறெனுமெண் ணுண்டெனுஞா னந்தான் 

சம்பவமா மிம்மரத்தினியக்கனுள னென்னுஞ் 
சொன்னிகழ்வில் வருமியக்க விடயவுணர் வதனைச் 

சொற்றிடுவ ரறிஞரைதி கமதாக வளவை 
யென்னவிவண் டொகுத்துரைத்த காட்சிமுத லாய 

வெண்வகையிற் சமயர்கொள லின்னவென வுரைப்பாம் . 
( இ . ரை . ) இந்நிலனிற் கடமில்லை யென்பதனாற் றோன்று மின்மை 
யுணர் வபாவமாம் " எ.து. இச்சக்கரத்தி லப்பிய மண்ணிற் கடோபாதி 
நான்கு காலத்து மில்லையெனப் பிரதிவாதித்தற்கியையுமென்று கூறப்படுவ 
தால் அது காரணமாகத் தோன்றுங் கடாபாவ ஞானமே யபாவப்பிரமாண 


பொதுப்பாயிரம் . 

கூக 
மெனப்படுவதாம் ; " ஆயிரமாகியவெண்டன்னிலொருவறெனுமெண்ணுண் 
டெனு ஞானந்தான் சம்பவமாம் ” எ . து . ஆயிரமென்னுந்தொகையிலொரு 
நூறென்னுந்தொகையிருக்கின்றதெனக் கொள்ளும் விவேகமே சம்பவப் 
பிரமாணமெனப்படுவதாம் ; “ இம்மரத்தி னியக்கனுளனென்னுஞ்சொன் 
னிகழ்வில் வருமியக்க விடயவுணர்வதனைச் சொற்றிடுவரறிஞ ரைதிகமாக " 
எ . து . இம்மரத்தின்கண் யக்ஷ னிருக்கிறா னென்னுஞ் சொல்வழக்கத்தில் 
வருகின்ற யக்ஷவிடய ஞானத்தை யைதிகப்பிரமாணமெனப்படுவதாமென் 
அறிவுடையோர் சொல்லுவர் . “ அளவையென்ன விவண்டொகுத்துரைத்த 
காட்சி முதலாய வெண்வகையிற் சமயர்கொள லின்னவென வுரைப்பாம் " 
எ . து , பிரமாணமென் றிங்கே தொகுத்துச்சொல்லிய பிரத்தியட்சமுதலிய 
வெண்வகையிற்சமயவான்கள் தனித்தனி கோடற் கியைந்தவை வின்னின் 
னவாமென் றினி யுரைக்குதும் எ.று. 

இல்லை யெனல் குறிப்பு வினைமுற் றாதலால் நான்கு காலத்தையுங் 
கொள்க . அவை: -பிராகபாவம் , பிரத்தொம்சாபாவம் , அன்னியோன்னி 
யாபாவம் , அந்தியாந்தாபாவ மென்பன . இவைதமிழில் , முன், பின் , இடை , 
ஒரு காலத்து மெனப்படும் . பற்பல பாத்திர பேதங்களைக் குறிக்கப் பொதுப் 
படக் கடமென்றார் . இந்நிலனெனச் சுட்டியதால் சக்கரத்தை வருவித்தாம் . 
வேறிடத்து மண்ணைச்குறிக்கின் இவ்வளவு நயங் கருதிப் பிரதிவாதித்தல் 
கூடாதென்க . தோன்று மின்மை அபாவமா மென்னாது உணர்வை யிடை 
யில் வருவித்தது அபாவமுணர்வுக்கே யன்றிக் கடோபாதிக் கன்றெனற்கு . 
எங்கனமெனில் இந்நூலாசிரியரிக்கவியில் அபாவத்தையும் , சம்பவத்தையும் , 
ஐதீகத்தையும் உணர்வினதாகக்கூறியதாலென்க . கடம் , நூறு , இயக்கன் என் 
பவை திஷ்டாந்தம் . இம்மூன்றிடத்து மறிவெனல் தாஷ்டாந்தமெனக் 
கொள்க . மண்ணையன்றிக் கடமெனல் நான்கு காலத்து மின்முதல்போல 
அறிவையன்றிச் சகத்தெனல் நான்கு காலத்து மின்முதலின் , தோன்று 
மின்மை யுணர்வு அபாவமா மெனவும் , ஆயிர மென்னுந் தொகையில் ஒரு 
நூறென லெங்கனமுண்மையோ , அதுபோலச் சராசர பற்பலபேத பல்லா 
யிரங்கோடி யுயிர்த்தொகையினு ளோருயிராகிய வுணர்விருத்தலின் , ஆயிர 
மாகிய வெண்டன்னி லொரு நூறெனு ஞானந்தான் சம்பவமா மெனவும் , 
நூறென்னு மெண்ணிக்கைத் தொகையன்றி யாயிரமென்னும் பிண்டத் 
தொகை யின்றாதல்போல , ஒவ்வோருயிரெனல் சொல்லும் , அறிவெனல் 
பொருளுமா நிற்றலினானும் , இங்கன மோருயிரைச் சோதிக்குங்கால் முடி 
வில் சிற்பிரகாசமா விளங்குதலினானும் , இவ்வா றொருவன் தன்னைத் தான் 
காணில் சமஸ்தமு மிவனுக்குச் சிற்பிரகாசமா விளங்குதலினானும் , ஏறெ 
னலைப் பிண்டித்த பொருளெனவும் , ஆயிர மென்லைப் பிண்டப் பொருளெ 
னவு முவமானித்த தென்க . இம்மரத்தின் கண் பேயாகிய யட்ச னுளனெ 
னச் சொன்மாத்திரமா வழங்குமாறு போன்று நானென்னும் அகந்தை 
யெவ்வுயிர்பாலுஞ் சொன்மாத்திரமா வழங்கலின் இம்மரத்தினியக்கனுள 
னென்னுஞ்சொன்னிகழ்வில் வருமியக்க விடயவுணர்வதனைச் சொற்றிவு 


கூஉ 


வேதாந்தசூளாமணி . 


ரறிஞரைதிகமாக வென்றார் . அருத்தாபத்திக்கும் உபமானப் பிரமாணத் 
துக்குந் தாஷ்டாந்தம் யாதெனின் , உடல் பாரித்திருப்பதினால் நித்திய வுப 
வாசி யெனல பொய்ப் படுமாறு போன்று உலகம் பிரியமயமா யிருத்தலின் , 
காஸ்தி நபாதி யெனல் பொய்ப்படுதற்குப் பகற் பொழு துண்ணானொருவ 
னி ளயாமைகண்டு பரிந் திரவூண்கற்பித்தல்காண்ருத்தாபத்தி எனவும் , தன் 
னால் தேடப்புகுந்த வோர்புருடன் அகத்தின்க ணில்லை யெனினும் புறத்தி 
லிருப்பனென் றெண்ணுமாறு போன்று, தன்னால் தேடப் புகுந்த வோர் பர 
வஸ்து , விருத்தி பேதத்தினாற் றன்பாற் காணப்படுத லின்றேனும் விருத்தி 
நிக்கிரகத்தாற் காணப்படுதலுண்மையாதலின் அகத்தினிலையுறுதேவதத்த 
னெனி லிருப்பனவன் வேசேரிடத்திலெனத் தெரிந்தறித றன்னைத் தகப் 
பெரியர் கேள்வியருத்தாபத்தி யெனவும் , அலைதாடி யொன்றின்றி யேனைய 
அவயவங்களோடு விளங்கும் பசு வொன் றுள தல் , அதனை யொக்கு மரை 
யென்னு மிருகமென்றாற் போல அதிர்தாதி குறியினறிய ஆகாய மொன்றுள 
தேல் அதனை யொக்குஞ் சிதாகாசமென , லுபமானப் பிரமாண மெனவுங் 
கொள்க . பசுவைப்போல மரையை விளக்கல் திட்ட வுபமானமெனவும் , 
புருடனைப்போலச் சாயாபுருடனை விளக்கல் அதிட்டவுபமான மெனவுங் 
கூறுப . 

மேற் பிரத்தியட்சப் பிரமாணமாவது ஞானகதப் பிரத்தியட்ச மென 
வும் , விஷயகதப் பிரத்தியட்ச மெனவு மிரண்டாம் . அவற்றுள் ஞானகதப் 
பிரத்தியட்சத்தை நிருவிகற்பப் பிரத்தியட்சமெனவும் , விஷயகதப் பிரத்தி 
யட்சத்தைச் சவிகற்பப் பிரத்தியட்ச மெனவுங் கூறுவாரு முளர் . இவற் 
றுள் ஞானகதப் பிரத்தியட்சமாவது அப்ரோட்ச ஞானமாம் . விஷயகதப் 
பிரத்தியட்சமாவது விஷயப் பிரத்தியட்ச மெனவும் , இந்திரியப் பிரத்தி 
யட்சமெனவும் , மானதப் பிரத்தியட்ச மெனவும் , வேதனாப் பிரத்தியட்ச 
மெனவும் , யோகப்பிரத்தியக்ஷமெனவு மைந்தாம் . இவற்றுள் வேதாந்தமுடி 
யினுள்ள மகாவாக்கியப்படி பரமாத்ம ஐக்கியமான அத்துவித வேதாந்தி 
கட்கு ஞானகதப் பிரத்தியட்ச மொன்றுமேயாம் . ஏனைய வுலகாயதன் 
முதற் பாட்ட வேதாந்தி யீரன சமயவா திகட் கைந்து விதமான விஷய 
சதப் பிரத்தியட்சங்களி லவரவர்க்குத் தகுந்தவைகளே யாம் . இன்னும் 
பிரத்தியட்சப் பிரமாணமாவது மூன்றுவிதமா யிருக்கும் . அவையாவன : 
விபரிதப் பிரத்தியட்ச மெனவும் , சந்தேகப் பிரத்தியட்சமெனவும் , யதார் 
த்தப் பிரத்தியட்சமெனவுமாம் . இவற்றுள் உஷக்காலாந்தகா ரவிமோசன 
பூருவங் கண்ணிருந்துங் கட்டையைக் கள்வனாகக்கண்டு பயகம்பனாதிகளை 
யடைவதுபோல அஞ்ஞானாந் தசார விமோசன பூருவம் சித்திருந்துஞ் சச்சி 
தானந்த ஸ்வரூபமான பிரமத்தை யநிர்த சட துக்க ரூபமான சகத்தாகக் 
காண்பதே விபரதப் பிரத்தியட்சமும் , அருணோதய பூருவம் நாம் கண்டது 
கள்வனாக விருந்தாற் சரிக்கவேண்டுமே ; அங்கனஞ் சரியாமையினாற் கட் 

டயோ , கள்ளனோவென் றையுறுதல் போல அஞ்ஞானவிமோசன விவேக 
பூருவ மியாங் கண்டது சகத்தாகவிருந்தாற் பிரியமன்றியிற் றோற்ற வேண் 


வேதாந்தசூளாமணி. 
றறிந்து அதுசெய்யுஞ் சத்தியைக்கொண்டு அச்சத்தனை யறிவதுபோல இச் 
சகத்துற்பத்தி லய மிவ்விதமாய்ச் செய்யி னிவ்விதமாய் நடந்து வருமென் 
றறிந்து செய்யுஞ் சிற் சத்தியைக் கொண்டு அதனாதாரமான சுயஞ் சித்தைப் 
பிரத்தியட்சமாகக் காண்பதே திட்டார்த மெனவுமாம் . 

வின: - இங்கனம் இவ்விரண்டு பிரமாணங்களினால் ஞானகதப் பிரத்தி 
யட்சமானால் மேல் ஆகமப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை ! -- இவ்வனுபவத்தை யடைவோர்கள் அதை யடைந்த ஆப்தர் 
கள்வசனத்தை முக்கியமாகக்கொள்ள வேண்டுவதாகலின் இப்பிரமாணமும் 
வேண்டிற்றென்க . 

வின : -- அஃதெங்கனம் ? 

விடை - இவ்வாகமமுஞ் சாத்திரம் அசாத்திரமென விரண்டாம் ; 
இன்னும் இவையே மூன்று கலைகளுமாம் . அவையாவன : தந்திரகலை , மந்திர 
கலை , யுபதேசகலை யென்பனவாம் . இன்னுமிவை யிரண்டு சுருதிகளுமாம் ; 
அவை அற்ப சுருதி பிரபல சுருதி யென்பனவாம் . அவற்றுள் கானலாற்றின் 
கரையிற் கனி யிருக்கின்ற தென்னும் அகாப்தன் வசனத்தைக் கேட்டுச் 
செல்வதுபோல தேவர் முதற் றாவர மீறாவுள்ள வுலகங்களிற் சொர்க்காதி 
விடயாநந்தங்க ளிருக்கின்றனவென்னும் பாமரர் வசனத்தை நம்பச் சொல் 
வது அசாத்திர மெனவும் , கங்கையாதி நதி தீரங்களில் முக்கனி முதலிய 
வைக ளிருக்கின்றன வென்னும் ஆப்தன் வசனத்தைக் கேட்டுச்சென் றவ 
ற்றை யடைவதுபோல , மனுடாநந்த முத லிரணி கருப்பாநர்த மீரான 
ஆதந்தங்க ளனைத்தும் விளங்குதற்கு ஸ்தானமான நிரதிசயாநர்த மிருக்கி 
ன்ற தென்ற ஆப்தன் வசனத்தைக் கேட்டு அவ்வழிச்சென் றச்சுயஞ் சித் 
தைப் பிரத்தியட்சமாசக் காணச் சொல்வதே சாத்திர மெனவுமாம் . 

வின: - இங்ஙனம் மூன்று பிரமாணத்தால் அச்சுயஞ் சைதன்னியம் 
பிரத்தியட்ச மானால் மேல் உவமானப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை : -- இவ்வனுபவம் அறிவினிடத்திற் கண்டு அதீதமாக வேண்டுத 
லால் இப்பிரமாணமும் வேண்டிற் றென்க . 

வினா: - அஃதெங்ஙனம் ? 

விடை : - அ.திட்டம் திட்டமென விரண்டாம் , அவற்றுள் புருடனைப் 
போலச் சாயா புருட னிருப்பா னெனக் காணுதலின் , சுத்தாவத்தையிற் 
றோன்றும் அனுபவம் ஆநந்தாதீதமா யிருக்குமென்பது அதிட்டமும் , பசு 
வைப்போல மரை யலைதாடியின்றி யிருக்குமென்றபடியதை தேடிக் கண்ட 
விடத் தஃதாய் அதில் அதீதப்பட்டு நிற்றல் போலச் சமாதியின் கண் தத் 
தரிசனமான ஆக்மாநந்தத்தைப்போலச் சிவாநந்தம் போதமின்றியிருக்கு 
மென்றபடி சிந்தித்த விடத்து உதயமானபோது அவ்விரண்டு மின்றி யதீதா 
னுபவம் பிரத்தியட்சமாய்க் காண்பது திட்டமுமாம் . 


பொதுப்பாயிரம் . 


நங் . 


யாவன : 


- 


டுமேமே ; அங்ஙனந் தோற்றாமையாற் சச்சிதாநந்தமோ , சகத்தோ வென் 
றையுறுதல் சந்தேகப் பிரத்தியட்சமும் , சூரியோதகாலத்திற் கண்ணொளியுஞ் 
சூரியனொளியு மேகோபித்து யாங் கண்டது நிச்சலமா யசைவற்றிருத்தலிற் 
கள்வனன்று , கட்டையேயென் றறிந்தாநந்திப்பது போல ஞானோதயகாலத் 
திற் சிற்றறிவும் பேரறிவும் ஏகோபித்து யாங் கண்டது தற்பிரியமாகத் 
தோற்றியிருத்தலின் அமிர்த சட துக்க ரூபமான சகத்தல்ல , இருப்பது சச் 
சிதாநந்த ஸ்வரூபமாகிய சித்தேயெனக் காண்பது யதார்த்தப் பிரத்தியட்ச 
முமாம் . 

வினா - இங்ஙனம் ஸ்வரூபப் பிரத்தியட்சமான அனுபவமுண்டானால் 
மேல் அனுமானப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை : - பூர்வஞ் செய்த நிட்காம புண்ணிய பரிபாகத்தினா லிவ் வனு 
பவங் கிடைப்பது அதிதீவரபக்குவர்க்கேயன்றி யேனையோர்க் கின்மையின் 
அவர்களை முன்னிட் டக் காரணமான சித்தைக் காரியமான திரிஸ்யத்தி 
னால் வெளிப்படுத்திப் பிரத்தியட்சமாகக் காண்பிக்கும் நிமித்தம் இப்பிரமா 
ணமும் வந்ததென்க , 

வினா - அஃதெங்கனம் ? 
விடை: - அவ்வனுமானப் பிரமாணமும் ஐந்துவிதமாயிருக்கும் . அவை 

பிரதிஞ்ஞை, எது , திட்டாந்தம் , உபநயம் , நிகமனம் என்பனவாம் . 
இவற்றுள் பிரதிஞ்ஞை: பிரதிஞ்ஞை, ஸப்பிரதிஞ்ஞை, விப்பிரதிஞ்ஞை என 
மூவகையாம் ; ஏ - து : இயல்பேது , காரியவேது , அனுபலத்தியேது என மூவகை 
யாம் ; திட்டாந்தம் : அன்னுவயம் , வியதிரேக மென இருவகையாம் . உபநயம், 
நிகமனம் இவற்றிலடங்கியிருக்கின்றன . இவ்வைந்தங்கங்களையுடைய அனு 
மானம் பூருவப் பிரத்தியட்சானுமானமெனவும் , அனுமானானுமானமென 
வும் , ஆகமானுமானமெனவும் மூன்றாம் . முற்கூறியவற்றுள் , இப்பருப்பதத் 
தில் வேயாதிவிருட்சங்களும் , காந்தமாதிய கற்களுமிருப்பதனால் அத்தருக்க 
ளொன்றோடொன் றிழைந்து அவற்றுள் வியாபித்திருந்த அக்கினியும் , கதிரி 
னுட்டணங் காந்தக் கல்லிற் றாக்க , அவற்றுள் வியாபித்திருந்த அக்கினியும் 
வெளிப்படுதலின் இம்மலையின்கண் அக்கினியுண்டென நிச்சயிப்பது போல 
இச்சகத்தின்கணுள்ள சராசர வுயிர்க ளொவ்வொரு போகங்களை யனுப 
விக்குமிடத் தவற்றுள் வியாபித்திருந்த தற்பிரீதி வெளிப்படுதலின் இவ்வு 
யிர்களிடத்திற் பிரமசித் திண்டென நிச்சயிப்பதே பிரதிஞ்ஞை யெனவும் , 
அத்தருவின்கணுள்ள அக்கினி வெளிப்படுத்தற்கு அதன் காரியமான புகை 
முன் வெளிப்படுதல்போல இவ்வுயிர்களிடத்துள்ள ஆன்மப்பிரியம் வெளிப் 
படுத்தற்கு அதன் காரியமான விடயானந்தம் வெளிப்படுதலினிஃதே யேது 
வெனவும் , சலமாதியவற்றிலுள்ள தூமம்போலன்றிப் பாகசாலையின்கணு 
ள்ள தூமத்தால் அக்கினியைப் பிரத்தியட்சமாகக் காண்பது போலக் கால 
வரம்பைக் காட்டுங் கடியாரமாதியவற்றின் சித்துப்போலன்றி, அஃதின்ன 
விதமாகச் செய்யி னின்ன விதமாகக் கால வரம்பைக் காண்பிக்கு மென் 


பொதுப்பாயிரம் . 

கூரு 
வினா: - இங்ஙனம் இந்நான்கு பிரமாணத்தாற் சவானுபவம் பிரத்தி 
யட்சமா யிருக்க , மேல் அருத்தா பத்திப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை : - அவ்வனுபவி யெவ்விதமா யிருக்கினும் அவ்வானந்தாதீத 
மாகவே யிருப்பனென் றறிதற்காக இப்பிரமாணமும் வேண்டிற் றென்க , 

வினா : - அஃதெங்ஙனம் ? 

விடை: ---சிரவணம் திட்டமென விரண்டாம் . அவற்றுள் சீவிதமான 
புருடன் வீட்டின்க ணில்லை யென்றால் மற்றோரிடத்தி லிருப்பானென் 
றறிவதுபோல , அவ்வறிவினிடத்து அதீதானுபவமில்லை யென்றால் , ஆநந்த 
த்தி லிருக்குமென்பது சிரவணாருத்தாபத்தி யெனவும் , பகலி லுண்ணாத 
புருடன் றேகம் பருத்திருப்பதைப்பார்த்து இரவிற் சரவிலொளித் துண்பா 
னெனக் காண்பது போல , புறம்பினுள்ள விடயங்களைக் கூடி யாநந்தியா 
தவன் முகத்திற் பிரமதேஜஸ் ஜொலிக்கின்றதைப் பார்த்து அசத்திற் பிரமா 
நந்தத்தைப் பிரத்தியட்சமா யடைந்திருக்கின்மு னெனக் காண்பது திட்டா 
ருத்தாபத்தி யெனவுமாம் . 

வினு: -இங்ஙனம் இவ்வைந்து பிரமாணத்தாற் சமாதி யனுபவம் பிர 
த்தியட்சமானால் , மேல் அபாவப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை : - இவ்வனுபவஞ் சகசத்தில் விளங்கும் நிமித்தம் இப்பிரமாண 
மும் வேண்டிற்றென்க . 

வினா: -அஃதெங்ஙனம் ? 

விடை: - பிராகபாவம் , பிரத்தொம்ஸாபாவம் , அன்னியோன்னியா 
பாவம் , அத்தியந்தாபாவ மெனப்பட்டு முன் பின் இடை யொரு காலத்து 
மில்லையென நிற்பனவாம் . அவற்றுள் உற்பத்திற்குமுன் மிருத்திகையைத் 
தவிரக் கடமின்மை போலச் சிருட்டிக்குமுன் சத்தைத் தவிரச் சகத்தில்லா 
மையால் பிராகபாவ மெனவும் , லயத்திற்குப்பின் மிருத்திசையைத் தவிரக் 
கட மின்மை போல லயத்திற்குப் பின்னுஞ் சத்தைத் தவிரச் சகத்தில்லா 
மையால் பிரத்தொம்சாபாவமெனவும் , இடையில் கடத்திற் படமும் படத் 
திற் கடமு மில்லை யென்பதனால் மிருத்திகையுந் தந்துவுமே யிருக்கின்றது 
போல இடையில் அறிதலில் அறிபொருளும் அறிபொருளில் அறிதலுமின்றி 
யறிவாகிய சத்தே யதுவதுவாய் விளங்குதலிற் றிரிபுடிரூபமாகிய சகத் தில் 
லாமையால் , அன்னியோன்னியா பாவ மெனவும், இந்த மூன்றிடத்து 
மிருத்திகையைத் தவிரக் கடமில்லாதது போல எப்போதுஞ் சத்தே பிரத் 
யட்சமா யிருத்தலின் எப்போதுஞ் சகத் தில்லாமையால் அத்தியர்தா பாவ 
மெனவுமாம் . 

வினு : - இந்த ஆறு பிரமாணத்தாற் சதோதயமான சத்தே பிரத்தி 
யட்சமானால் மேற் சம்பவப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை: -இவ்வனுபவம் எக்காலத்திலும் இயல்பாய் விளங்குகின்ற 
தென்பதை யறிவிக்கும் நிமித்தம் இப்பிரமாணமும் வேண்டிற் றென்க . 


வேதாந்தசூளாமணி . 
வின.-- அஃதெங்கனம் ? 

விடை : -சகஸ்திரத்திற் சதமிருக்கு மென்னு மிடத்திற் சகஸ்திரத்திற் 
குஞ் சதத்திற்கும் அபேதந் தோன்றல் போல , பிரமத்திற் கூடத்தனிருக்கு 
மென்னு மிடத்து அக்கூடத்தனே பிரமம் , பிரமமே கூடத்தெனென அபே 
தம் பிரத்தியட்சமாகத் தோன்றுவதே சம்பவப் பிரமாண மெனவுமாம் . 

வினா: -இவ்வேழு பிரமாணங்களால் அத்துவித ஸ்வரூபம் பிரத்தி 
யட்ச மானால் மேல் ஐதிகப் பிரமாண மியாதுக்கு ? 

விடை: - இவ்வனுபவந் தொன்று தொட்டு விளங்குகின்ற தென்பதை 
யறிவிக்கும் நிமித்தம் இப்பிரமாணமும் வேண்டிற்றென்க. 

வினு : -அஃதெங்ஙனம் ? 

விடை! - இம்மரத்தில் இயக்க னுளனென்பது அநாதி சித்தமா யிருப்ப 
தென்னு மிடத்து இம்மரமே பேயாய்க் காண்பது பேல , இச்சகத்திற் சித் 
துள தென்பது அநாதி சித்தமா யிருப்ப தென்னுமிடத்து இச்சகமே சித் 
தாய் விளங்குதல் பிரத்தியட்ச மாதலின் ஐதிகப் பிரமாண மென்பதாம் . 

வினா: - இவைகட்குச் சுத்தானுபவ மியாது ? 

விடை : -சுவானுபவாதீத சுயம்பிரகாச ஸ்வரூபமே பிரத்தியட்சமும் , 
அதனது ஸ்வப் பிரபையான ஸ்புரணமே அனுமானமும் , அந்த ஸ்புரண 
ரூபமான சங்கற்பம் அதீதமான தத்தெரிசனார்த்தமாய் வந்ததே யன்றி 
வேறின்றென நிச்சயிப்பது சத்தமும் , இப்பூரணமான சங்கற்பத்தைப்போ 
லவ்வறி விருப்பினும் அறிதல் மாத்திரங் கரைந்து நிற்றல் உவமானமும் , 
இச்சங்கற்பம் பகிர்முகத்தில் அதிசயமான விடயானந்தங்களான் மொத் 
துண் டதுவே யகத்தி னிரதிசயாநந் தத்தைக் காட்டுதலில் அருத்தாபத்தி 
யும் , அச்சங்கற்பம் முன் பின் னிடை யொருகாலத்துமின்றி யெப்போதும் 
தானாகப் பிரகாசித்தலின் அபாவமும் , இச்சங்கற்பஞ் சத்தின் சுபாவமா 
யுண்டென்பதனாற் சம்பவமும் , இச்சங்கற்பத்தை யதீதம் வியாபித்து நிற்ற 
லின் ஐதிகமுமாம் . இஃது சுருதி குரு சுவானுபவ ரீதியாற் குரு வாக்கியப் 
படி யனுபவத்திற் காண்க . இன்னும் பிரமாணங்களின் விரிவைத் தர்க்க 
சாத்திரத்திற் கண்டுகொள்க , 

( உக ) 
( அ.கை.) 
மேற்கூறியவாறு அஷ்டவித அளவைகளுள் உலகாயுதன் முதற் புரா 
ணிக ரீறாயுள்ள சமயவான்கள் தனித்தனி யேற்றுக் கொண்ட அளவைக 
ளிவையென வுணர்த்துகின்றது . 
புகலுலகா யுதனுக்குக் காட்சியொன்றே சயின 

புத்தவைபா டிகர்கடமக் கிரண்டனுமானத்தோ 
டுகளுறு சாங் கியற்குமூன் றுரையொடு நான் குவமை 

யோடு நியா யற்கருத்தா பத்தியொடைந் தாகு 


பொதுப்பாயிரம் . 
மிகுபிரபா கரற்காறா மபாவமொடு பாட்ட 

வேதாந்தி கட்காகு மெனவறிக தெரிவும் 
றிகலருமொண் புராணிகர்க டமக்களவை யெட்டா 

மென்றுரைப்பர் சம்பவவை திகங்களுட னன்றே . 
( இ . ரை . ) புகலுலகா யிதனுக்குக் காட்சி யொன்றே சயின புத்தவை 
பாடிகர்கடமக்கிரண் டனுமானத்தோடு எ . து. சொல்லப்பட்ட வுலகா 
யுத னென்னுஞ் சமயவாதிக்குப் பிரத்தியட்சப் பிரமாண மொன்றேயாம் ; 
சைனன் , பவுத்தன் , வைபாடிகன் என்னும் இம்மூன்று சமய வாதிகளுக் 
கும் பிரத்தியட்சப் பிரமாணமும் அனுமானப் பிரமாணமு மென விரண் 
டாம் ; உ.களுறு சாங்கியற்கு மூன் றுரை யொடு கான்குவமையோடு நியா 
யற்கு ” எ . து . நிலையாது பாயத்தக்க சாங்கிய னென்னுஞ் சமயவானுக்குப் 
பிரத்தியட்சம் , அனுமானம் , ஆகமம் எனப் பிரமாணம் மூன்றாம் ; தர்க்கசமய 
வானுக்குப் பிரத்தியட்சம் , அனுமானம் , ஆகமம் , உவமை என்னும் நான்கு 
பிரமாணங்களாம் ; " அருத்தாபத்தியொ டைந்தாகு மிகு பிரபாகரற் கானா 
மபாவமொடு பாட்ட வேதாந்திகட் காகுமென வறிக தெறிவுற்று ” எ . து . 
மேற்கூறிய நான்கு பிரமாணத்தோடு அருத்தாபத்தியுங் கூட்டி மிக்க பிரபா 
கர சமயத்தானுக் கைந்து பிரமாண மெனப் படுவதாகும் ; மேற்கூறிய ஐந்து 
டன் அபாவப் பிரமாணமுங் கூட்டிப் பாட்டவேதாந்த சமயிகளுக்குப் பிர 
மாணம் ஆறெனப்படுவ தாகுமென ஆராய்ச்சியாற் றேர்ந் தறிந்திடுக . " இக 
லரு மொண் புராணிகர்க டமக்களவை யெட்டாமென் றுரைப்பர் சம்பவ 
வைதிகங்களுடன் " எ . து , மேற்கூறிய ஆறினோடு சம்பவத்தையும் ஐதிகத் 
தையுங் கூட்டி முரணுத லின்றிய வொள்ளிய புராணிக ரென்னுஞ் சமய 
வான்களுக்குப் பிரமாண மெட்டாமென் றறிஞர் கூறுவர் எ.று. 

அன்று ஏ அசைகள் . காட்சிப் பிரமாண முலகாயுதனுக்கும் , காட்சி 
யும் அனுமானமும் சைனன் புத்தன் வைபாடிகன் ஆகிய மூவர்க்கும் , 
காட்சி அனுமானம் ஆகமம் என்னும் இம் மூன்றும் சாங்கிய சமயத்தானு 
க்கும் , பிரத்தியட்சம் அனுமானம் ஆகமம் உவமை என்னு நான்கும் தர்க்க 
சமயவானுக்கும் , மேற்கூறிய நான்கோடு அருத்தர்பத்தியுங் கூட்டிப் பிரபா 
கரனுக்குப் பிரமாண மைந்தாகும் ; மேற்கூறிய ஐந்தோடு அபாவமுங் கூட்டி 
ப் பாட்ட வேதாந்திகட்குப் பிரமாணம் ஆறாகும் ; மேற் கூறிய ஆறோடு 
சம்பவத்தையும் ஐதிகத்தையுங் கூட்டிப் புராணிகராகிய சமயவான்களுக்கு 
ப் பிரமாண மெட்டாமென வறிக . இந் நூலாசிரியர் இப் பெரிய வேதாந்த 
நூற் பொருளின் அகல மெங்கன மென்றிடின் உரைத்து மியம்பிய என் 
முறையே யென் றமையானும் , இந்நூற்கு வேதாந்த சூளாமணி யெனப் 
பெயர் தந்தமையானும் , இடையில் வரும் வெவ்வேறு விஷயங்களாகிய 
பதினான்கு வித்தைகளை விரிக்காமல் மீமாம்சத்தை மாத்திர மேற்கொண்டு 
அதிலடங்கிய இரண்டு காண்டத்தில் ஐக்கிய காண்டத்தை மாத்திரம் 
பிரதிவாதிக்கப் புகுந்தமையானும் எங்கனஞ் சமயவாதிகளுடைய நிலை 


கூ அ 


வேதாந்தசூளாமணி . 
களைத் தனித்தனி விரித்துரைக்கப் புகுவர் ? இவருக் குடன்பா டன் றாமை 
யின் ஓர் கவியிற் சுருக்கி யுரைத்தனர் . ஆதலின் , யாமெங்கனம் விரித்துரை 
செய்யப் புகுதும் ? இதன் அகலம் வேண்டுவோர் அந்தந்தச் சமய நூல் 
களிற் காண்க . எடுத்துக்கொண்ட விடயமாகிய வேதாந்தப் பெருங் கட 
லெல்லையை விளக்க இடம் போதாமையால் , நூலாசிரியர் கருத்தின் வண் 
ணம் இக்கவிக்குச் சுருக்கி யுரை செய்தனம் . ( ஆகமம் , சத்தம் , உரை 
என்பன வொரு பொருட் கிளவி . ) மத நிச்சயங்கள் வேண்டுவோர் தன் 
மதம் நாட்டற் காதலின் , இதுவும் அங்ஙனமாமெனக் கருதினு மமையும் . 
அமையினும் ஏனைய மதத் துணிவுபோ னாட்டிய அதிஷ்டானம் ஆரோபமா 
தற் கியையாது . இங்ஙனமாய வேதாந்தத்தைச் சமயவாதத்தி லொன்றாகக் 
கூறுத லடாது ; ( அறிவையே பிரதிவாதிப்பதாலென்க .) 

பிரகஸ்பதியினாற் சொல்லப்பட்ட வுலகாயுதமென்னும் அவைதிக சாத் 
திரப் பிரபஞ்சத்திற் சாருவாகனாதிய மூன்று பேதமாய் நின்று கந்தமுதலிய 
நான்கு குணங்களை யுடைய பிருதிவியாதி சதுர்ப் பூதமே சகத் தெனவும் , 
அதன் எகதேச விகாரமாய்ப் பரிணமித்த தேகத்தில் அப்பூதங்களின் கூட் 
டரவினாற் சைதன்னியமென் செரு தருமம் பிறக்கு மென்று சொல்லி , 
அதைச் சாருவாகன் றேகமெனவும் , சாருவாக ஏகதேசிக ளிந்திரிய மென 
வும் , இரணியகருப்ப சாருவாக ஏகதேசிகள் பிராணனெனவும் , இவற்றையே 
யாத்மா வெனவும் , இவற்றாலுண்டாய சுகதுக்கங்களே சொர்க்க நரகமென 
வும் , இவற்றி னொருமையாய மகளிர் முதலிய விஷயானுபவமுந் தேக நசிப்பு 
மே முத்தியெனவுங் கூறுப . இவர்கட்குக் கண்டதே காட்சி , கொண்டதே 
கோல மென்ப துறுதியாகலின் , புகலுலகாயுதனுக்குக் காட்சி யொன்றே 
யெனவும் ; 

அரகதமுனிவனாற் சொல்லப்பட்ட சயினமென்னும் அவைதிக சாத்தி 
ரப் பிரபஞ்சத்தினிகண்டவாதி ஆசீவகனென்னு மிரண்டு பேதமாய்க் கார 
ண காரிய ரூபத்தால் ஆத்மாக்களின் கன்மானுரூபமான சரீரங்களினுடைய 
பரிமாணத்தைத் தனக்குப் பரிமாணமாகக் கொண்டிருக்கின்ற சகத்து : 
பின்னா பின்னமும் , நித்தியாநித்தியமும் , சத்தியாசத்தியமுமா யிருத்தலின் 
சமுசாரம் அநாதி யெனவும் ; 

இன்னும் ஊனகேச திகம்பர பாணி பாத்திர மயூர பிஞ்ச பஞ்ச மல 
தாரணாதிகளையும் ; பொய் , களவு, பரத்துவராவதி , காங்கிசை , இமிசை யில் 
லாதிருக்கிற பஞ்சானுவிரதங்களையும் , மது பலாண்டு முதலிய நிடேத் திரவி 
யங்களையும் விட்டு , தப்த சிலா சயனாதிகளி னுக்கிர தவ மாசரிக்கிற முனி 
வித்தைகளையும் , ஏமச்சந்திராதிய இருபத்து நான்கு தீர்த்தகர் சரித்திரங் 
களையும் , ஸியாதஸ்தி , ஸியாநாஸ்தி யென்னும் இவைமுதலான சப்தபங்கி 
களையும் ; சீவ , சற்ஜீவ , நிற்ஜீவ , நிற்சர , ஆசீரவ , பந்த , மோட்சமென்னுஞ் 
சப்த பதார்த்தங்களையும் , ஞான முதலிய வெண் குணங்களையு மடைந்து , 
ஞானாவர்ணியமாதிய எண்குற்றங்களையும் பசித்தன் முதலிய பதினெண் குற் 


பொதுப்பாயிரம் . 

கூக 
றங்களையும் கடிந்துகொண்டது காலம் , சீவன் , தன்மாத்திகாயம் , அதன் 
மாத்திகாயம் , புண்ணியம் , பாவம் , விசும்பு , புட்கலம் , பந்தம் , வீடு என்கின்ற 
பதார்த்தங்கள் பத்தும் அனாதியெனவும் , தேகாதி விலட்சணனாய்த் தேக 
பரிமிதனாகி மத்திம பரிணாமத்தின் சங்கோச விகாச கன்ம யுத்தனுமே 
ஆத்ம னெனவும் ; 

பல தாரணாதிகளாலும் ஆத்ம ஞானத்தாலும் பிரகிருதி நிர்ம்முத்தனா 
யூர்த்தகதியி லுத்தரோத்தர கமனமே மோட்சமென்னுஞ் சயினனுக்கும் , 
சுகதராற் சொல்லப்பட்ட பௌத்தமென்னும் அவைதிக சாத்திரப் பிரபஞ் 
சத்திற் சவுந்திராந்தகன் , யோகாசாரன் , மாத்திமிகன் , வைபாடிக னென் 
னும் நான்கு பேதமாய்ப் பூமியாதி புத்திகடையாகவுள்ள இருபத்து மூன்று 
தத்வாத்மகமே பிரபஞ்சம் , அது தீபச்சுவாலையைப் போல க்ஷணிகமாத்திர 
மாய் ஞாதுரு , ஞான , ஞேயமென்னும் பதார்த்தங்கட்கு உரு , அரு , வீடு , 
வழக்கென நான்கெனவும் , அவற்றிற் பூத முபாதானமென வுருவத்திற் 
கிரண்டும் , சித்தங் கன்மமென அருவத்திற் கிரண்டும் , குற்றங் கந்த மென 
வீட்டிற்கிரண்டும் , உளது இலதென வழக்கிற் கிரண்டுமாக வெட்டெனவும் , 
இதின் உருவம் , வேதனை , குறிப்பு , பாவனை , விஞ்ஞானமென்ற ஐந்து கந் 
தத்தா லுண்டானது சகத்தெனவும் ; 

இம்முறைப்படி செடல் பந்தம் , முற்றுங்கெடல் வீடெனவும் ; உயிர் , 
ஆகாயம் , காலம் , திசை , ஈசன் , இவ்வைந்து மில்லையென்ற சவுந்திராந்திக 
னுக்கும் , ஞாதுரு ஞேயங்களின் மயக்க ஞானமே கனவைப்போல்வது சக 
த்து , அதுவும் க்ஷணிகமென் றறிவதே முத்தி யென்னும் யோகாசாரனுக் 
கும் ; தேகமே சகத்து , பிரமாணப் பிரமேய பிரமாதா வுண்டென்பது மயக் 
கம் , சூனியத்தாலே இத்தேகஞ் சூனியமென்றறிகை முத்தியென்ற மாத்மி 
கனுக்கும் , மஞ்சளுஞ் சுண்ணமுங் கூடினவிடத் திண்டான சிவப்பைப் 
போலப் பரமாணு சங்காதமாயது விடயமும் , தத் விஷ யாஞ்ஞானமுங் 
கூடின விடத்துப் பிரசித்தசித்தமா யிருப்பது சகத்து , அதை யறியும் புத் 
தியே யான்மா , அதிற் றிரபுத்தியே பந்தம் , இதிற் சுகதுக்காதி மயக்கமடாத 
சுத்த புத்தி சந்ததியே மோட்ச மென்னும் வைபாடிகனுக்கும் , இன்னும் 
காயாநிகன் , சவுசுருத னென்பவருக்கும் , புகையைக் கண்டு நெருப் புண் 
டென்று நிச்சயிப்பதுபோலத் தத்விஷயமாகிய அனுமானத்தைக்கொண்டு 
புத்தியே யாத்மா வெனவும் ; இன்னுஞ் சூனியமே யாத்மா வெனவும் ; 
இவை பிரத்தியட்சமாக அறிதற் கவ்வனுமானமும் வேண்டுதலின் இஃதும் 
வேண்டுமென்பார் சயின் புத்த வைபாடிகர்க டயக் கிரண் டனுமான 
த்தோ டெனவும் ; 

கபிலராற் சொல்லப்பட்ட சாங்கிய மென்னும் அத்தியாத்மீக சாத் 
திரத்தில் , அசங்க சின்மாத்திரமான ஆத்ம சந்நிதானத்திற் குணத் திரயம் 
ஆத்மகப் பிரகிருதியைச் சுதந்தரமாகக்கொண்டு பஞ்சவிம்சதி தத்துவாத்மக 
ஜக தாகாரமாகி , அந்தப் பிரகிருதியோடு ஆத்துமாவுக் குண்டான் அகாதி 


HO 

வேதாந்தசூளாமணி . 
சம்பந்தமே சம்சாரம் , பிரகிருதி புருட விவேகத்தினால் அவித்தியாநாசமா 
னதே மோட்சம் , அதனாற் புருடனைப் பிரத்தியட்சமாக அறிதற்கு விவேக 
புத்தியாகிய அனுமானமும் , பிரகிருதியாரோபிதமா யொன்றுண்டென்னும் 
ஆகமப் பிரமாணமும் வேண்டுமென்பார் : சாங்கியற்கு மூன்றுரையோ 
டெனவும் ; 

அக்ஷபாதராற் சொல்லப்பட்ட வைதிக சாத்திரப் பிரபஞ்சத்திற் பிர 
மாணம் , பிரமேயம் , ஐயம் , பிரயோசனம் , திருட்டாந்தம் , சித்தாந்தம் , அவ 
யவம் , தர்க்கம் , நிண்ணயம் , வாதம் , செற்பம் , விதண்டை , ஏதுப்போலி , 
சலம் , சாதி , தோல்வித்தானம் என்னும் சோடச பதார்த்தங்களுஞ் சொல் 
லப்பட்டு பரமாணு சமுகமே சகத்துக் குபாதானகாரண மெனவும் , அனுமா 
னிகேசுரனே நிமித்தகாரணமெனவும் , விபுவாயும் அனேகமாயுஞ் சைதன் 
னிய யுத்தனாயுமிருப்பவனே யாத்மாவெனவும் ; பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , 
ஆகாயம் , காலம் , திக்கு , ஆத்மா , மனம் இவ்வொன்பதும் நித்தியமெனவுஞ், 
சம்சாரம் அநாதி யெனவும் , ஈசுரோபாஸ் தியாற் றேக முதலாய இருபத் 
தொருவிதமான சுக துக்க ஞானம் நசிக்கையே மோட்சமெனவுங் கூறி , 
இவ்வாத்மா வியாபகப் பிரத்தியட்சத்தை யடைதற்குப் புத்தியாகிய அனு 
மானமும் , சம்சாரம் அனாதியென்பதற் காகமமும் , ஈசுரோபாஸ்திக்கு அவ 
னின்னவிதமா யிருப்பனென் றுபாசித்தற்கு நிமித்தமும் , உவமானமும் 
வேண்டுமென்பார் நான்குவமையொடு நியாயற்கெனவும் ; 

சைமினியினாற் சூத்திரரூபமாகச் சொல்லப்பட்ட பூருவ மீமாஞ்சை 
பேதமான பிரபாகரமென்னும் வைதிக சாத்திரத்தில் அநாதி கன்மத்தினாற் 
முனே யுண்டாகி யழிவதே சகம் , மந்திரரூபமே தேவர்கள் , வேதம் அநாதி , 
நித்தியமாய்ச் சுவேதப் பிரமாணமான ஞான ஸ்வரூபனே யாத்மா , கன்ம 
மானது நித்தியம் , நைமித்தியம் , காமியம் , நிஷித்தம் , பிராயச்சித்த மென 
ஐந்து வகை யெனக் கூறி , சீவ கோடிகளுக்குள்ள பிராரத்த ஆகாமிய சஞ் 
சிதங்களால் அபூர்வத்துவாரா சொர்க்க இன்பத்தைக் கொடுத்தல் முத்தி 
யென்னும் பிரபாகரத்திற்குத் தேவாநந்தப் பிரத்தியட்சத்தை யடைய 
அதை யறியும் அறிவென்னும் அனுமானமும் அச்சுகத்தைப் போதகஞ் 
செய்யும் வேதமும் அச்சுகம் இங்கன மிருக்குமென்னும் உவமானமும் 
யாகா திக ளிலவாகிய வருத்தமான தகத்தி லின்புற்றுச் சகத்தை விளக்கு 
தலின் அருத்தாபத்தியும் வேண்டுமென்பார் அருத்தாபத்தியொ டைந்தாகு 
மிகு பிரபாகரற்கெனவும் ; 

வியாசரா லுபநிடதார்த்தப் பிரதிபாதிகமான வேதாந்தமென்னும் அத் 
தியாத்மீகசாத்திரம் , பாஸ்கரியம் , மாயாவாதம் , யாதவப்பிரகாசம் , யோகா 
யனம் , சத்தப் பிரமவாதம் , கிரீடப் பிரமவாதமென ஆறு பேதமாயிருக்கும் . 
அவற்றுள் பிரமந் தானே சத்தியோபாதி மிசிரமாய்க் கொண்டு பிரமிக் 
கையே சமுசாரமும் வருணாச்சிரம தர்மோசிதமாய் வாக்கிய ஜன்னிய ஞான 
பூர்வகமாயுள்ள வுபாசனாத்மக ஞானத்தினா லுபாதி சிக்கையே மோட்ச 


பொதுப்பாயிரம் . 

சக 
மென்ற பாஸ்கரியமும் ; நிர்விசேஷ சின்மாத்திரமே மாயா சபளமாகக் 
கொண்டு பிரமிக்கையே சம்சாரமும் , மகாவாக்கிய ஜன்னிய ஞானத்தினால் 
அந்தப் பிரமைபோகையே மோட்ச மென்னும் மாயாவாதமும் , அந்தப் பிர 
மந் தானே சத்தியமான சித்தசித் தீசுராத்மகமான பிரபஞ்சமாகக் கொண்டு 
பிரமிக்கிறது , அதற்குண்டான பேதஞானமே சம்சாரமும் , ஞான கன்மச் 
சமுசியத்தினாலே பேத ஞானம்போகையே மோட்சமென்னும் யாதவப் 
பிரகாசமும் ; பிரமஞ் சகத்காரணம் , அப்பிரமத்துக் கதிபய சத்தி விசிட்ட 
மென்னும் வைதிக சித்தாந்தத்தையுடைய யோகாயனமும் , அப்பிரமம் 
நாதாதீத மென்னுஞ் சத்தப் பிரமவாதமும் , தற்சொரூபமே யாவுமா யானக் 
தித்துக் கொண்டிருக்கும் லீலையே கிரீடப் பிரமவர் தமுமாம் , 

இன்னும் மித்தியத்துவமே சகத்து , பரமாத்மா யிக்கத்துவம் வன்னிக் 
கப்பட்ட ஞெப்திமாத்திரமே யாத்மா , பரமாத்மா யிக்கியத்தில் விபகாராதி 
சமுசாரபந்த நிவிர்த்தியே மோட்சமென்னும் வேதாந்தத்திற்குப் பரமாத்மா 
யிக்கியமான ஞானகதப் பிரத்தியட்சத்தை யறிதற் கேதுவான விசாரக் 
கியானமாகிய அனுமானமும் , அதுவே வஸ்துவென நிச்சயிப்பதற்கு வேத 
மும் , அது அதீதமாதலால் அதின் பரியாய நாமங்கள் அறிதற்கு உவமான 
மும் , ஒரு செயலு மின்றி நித்திய திருத்தி யடைந் திருத்தற்கு அருத்தாபத்தி 
யும் , அதுவே சதோதயமாயும் நித்தியமாயும் விளங்குதற்கு அபாவப் பிரமா 
ணமும் வேண்டுமென்பார் ஆறாம் அபாவமொடு வேதாந்திகட்கெனவும் ; 

முற்கூறிய முனிவர் சிவப்பிரகாசத்தாற் சொல்லப்பட்ட வெத்த , 
நட்ட , சாகர , அர்த்தப் பிரதிபாதிகமான நாலு லட்சங் கிரந்தமுள்ள புரா 
ணங்களிற் சர்க்க , பிரதிசர்க்க , வம்ச , மன்வந்திர வம்சானு சரித்திரங்க 
ளென்னும் பஞ்சலட்சணங்களும் , சமஸ்த வைதிக தாந்திரிக கன்மங்களுஞ் 
சொல்லப்பட்ட புராணங்கட்கு முற்கூறிய ஞானகதப் பிரத்தியட்சத்தை 
யறிதற்குப் புராதனத்துள்ள சத்துக்க ளறிந்துரைத்த அனுமானமும் , அது 
வே நிச்சயமென் றறிவிக்கும் ஆகமமும் , அதற்கு ஆப்தர்கள் அடைந்திருந்த 
அனுபவ வுல்லாசத்தைக் காண்பதற்கு உவமானமும் , அவர்கள் நிராசை 
யாற் றிருத்தியடைதற் கருத்தாபத்தியும், அத்திருத்தி மாறாதிருக்குந் துக்க 
நிவிர்த்தியாதற்கு அபாவமும் , இக்குணங்களிற்றான் பிரிவுபடாம லொன்னா 
யிருத்தற்குச் சம்பவமும் , இவ்வனுபவந் தொன்று தொட்டுப் பண்டித 
பாமர சாதாரணமா யுளதென்பதற்கு ஐதிகமும் வேண்டுமென்பார் புராணி 
கர்கள் தமக்கு அளவை யெட்டாமெனவுங் கூறினார் . 

இவற்றுள் கணாதராற் சொல்லப்பட்ட வைதிக சாத்திரப் பிரபஞ்சத் 
தில் திரவியம் , குணம் , கன்மம் , சாமானியம் , விசேடம் , சமவாயமென்னுஞ் 
சட்பதார்த்தங்களுள் திரவியத்திற்கு பூதமுதலிய வொன்பதும் , குணத்தி 
ற்கு உருமுதலிய விருபத்துநான்கும் , கன்மத்திற்குக் குவிதல் முதலிய ஐந் 
தும் , சாமானியத்திற்குச் சாதிமுதலிய விரண்டும் , விசேடத்திற் கொன் 
றும் , சமவாயத்திற் கொன்றும் இவ்வாறு பதார்த்தங்களுடைய விசேட 


சஉ 

வேதாந்தசூளாமணி. 
விவேக ஞானத்தாலே யறியத்தக்கவைகளான ககனாதி பூத பஞ்சக சீவா 
த்மா பரமாத்மாக்களாகிய ஏழும் நித்தியம் , பாஞ்ச பூதிகமான பிரபஞ்சம் , 
சகாத்திரிகம் , சீவாத்மாக்கள் அநேகராயும் , விபுக்களாயுஞ் சுகாம்பல போக் 
த்தாளாயுங் கர்த்துரு பராதீனாளாயுஞ் சாபேக்ஷாளாயும் அனுமானீசுரனே 
யுடைத்தாயுந் தர்க்கத்தி லேகதேசமாயும் இச்சட்பதார்த்த விவேக ஞானத் 
துவாரா சுகதுக்க நிவிர்த்தியே மோட்சமாயும் பிரதிபாதிக்கின்ற வைசேடி 
கனைத் தார்க்கீகனோடும் உபக்கிரம் முதலான சட்விதலிங்க தாற்பரியத்தில் 
வேதவாக்கிய விசார பூருவகமாய் ஜோதிஷ்டோம யாகாதிகம் விதியுத்த 
மாகச் சொல்லியும் ஆத்ம சுவதப் பிரமாணமே ஞானஸ்வரூப னெனவும் 
சொல்லும் பூர்வ மீமாஞ்சை பேதமான பாட்டனைப் பிரபாகரனோடுங் 
கூட்டுக . 


இன்னுஞ் சில மதங்களுள . அவையாவன : - சாக்தேயம் , பாஞ்சராத் 
திரம் , லௌகிகம் , பாதஞ்சலம் , பாசுபதம் , காபாலியும் , மகாவிரதம் , சித் 
தாந்தமென வெண்வகையாம் . இவற்றுள் சத்தி தத்துவ வாசியினாற் சொல் 
லப்பட்ட வாமசாத்திரங்களிற் சாத்தியின் பரிணாமமே சடாசடப் பிரபஞ்சம் , 
ஆநந்தமே யாத்மா , ஆநந்தப் பிராப்தியே முத்தியென வாதி மத விஸ்தாரஞ் 
செய்வதே சாக்தேயமெனவும் , வாசுதேவனாற் சொல்லப்பட்ட பாஞ்சராத் 
திர மென்னுஞ் சாத்திரங்களிற் பிருதிவியாதி மனசாந்தமான சதுர்விம் 
ஸதி தத்துவத்திற்குமேல் குண தத்வாத்மக வாசுதேவனி லிருந்து கிரு 
ஷ்ண , அனிருத்த , மகாதவக , ரௌகினேய ரென்னும் நால்வர்களாலுஞ் சக 
த்து யதார்த்தமா யுற்பத்தியாதி கிருத்தியமும் , நாடி மத்தியகதனா யாத்மா 
அணுப்பிரமாண மெனவும் , வாசுதேவாத்மகப் பிரகிருதியினிற் சொரூப 
ஆனி யில்லாதடங்குவதே மோட்சமென்றது பாஞ்சராத்திர மெனவும் , தன் 
வந்திரியினாற் சொல்லப்பட்ட லௌகிக சாத்திரத்தில் ஆயுள்வேதம் , தண் 
டம் , நீதி முதலான திஷ்ட பலன்களையு மூள்ள தேக புத்திராதிரூபமே ஆத் 
மாவெனவும் , இகபரங்களிற் புத்திரபாரியாதிகளுடனே கூடி வியாதியாதிய 
துக்கமில்லாமற் சுகத்திலிருக்கிறது மோட்சமென்பதே லௌகிக்மெனவும் ; 

பதஞ்சலியினாற் சொல்லப்பட்ட அத்தியாத்மீக சாத்திரத்தில் இயமாதி 
யஷ்டாங்க யோகத்தினான் மனோ நிச்சலசித்தியும் , அசங்க சின்மாத்திரமே 
யாத்மாவெனவும் , மனோலயத்துவாரா அஞ்ஞான அழிவே மோட்சமென் 
பது பாதஞ்சலமெனவும் , மாயாதத்துவ வாசியான ருத்திரனாற் சொல்லப் 
பட்ட அத்தியாத்மிக சாத்திரத்தில் மாயை கன்மமென்னும் பாசத் தொய்த 
நிச்சயத்தினால் நித்திய வியாபக சைதன்னியனே யாத்மனெனவும் , பிரபா 
கேசுரத்தினால் ஈசுரத்துவம் அன்னியருக்குக் கொடுத்து ஆத்மன் ஞெப்தி 
மாத்திரமாயிருப்பது மோட்சமென்பதே பாசுபதமெனவும் , முற்கூறிய தத் 
துவ்வாசியான ருத்திரனாற் சொல்லப்பட்ட ஆதியாத்மீக சாத்திரத்தில் நரக 
பால பிட்சாடனாதிகளும் , நித்திய வியாபக சைதன்யனே யாத்மனெனவும் , 
சத்துருத்வமே சமுசாரமும் அதைவிட்டு ஞெப்திமாத்திரமா யிருப்பதே 


பொதுப்பாயிரம் . 
மோட்சமென்பது காபாலிகமெனவும் , வித்தியாதத்துவ வாசியான ருத்திர 
னாற் சொல்லப்பட்ட அத்தியாத்மீக சாஸ்திரத்தில் அஸ்தி தாரணாதிகளைச் 
சொல்வதனால் நித்திய வியாபக சைதன்னியமே யாத்மனெனவும் , கத்துரு 
த்துவமே சமுசாரமெனவும் அதை விட்டு ஞெப்திமாத்திரமா யிருப்பதே 
மோட்சமாதலின் மஹாவிரதமெனவும் ; 

பரமசிவனாற் சொல்லப்பட்ட மந்திர சவுக்ஞ சாத்திரத்தில் மோட்சாங் 
கமான சரியை கிரியை யோக ஞானாதிகளையும் நித்திய வியாபகக் கிரியா 
ரூபனே யாத்மா , சடத்துவாதீத சிவசமானத்துவம் மோட்சமென்பதே மந் 
திர சவுக்ஞ சித்தாந்திகளெனவுமாம் , இவர்களில் உலகாயுத , சயின , பென 
த்த , பூருவமீமாஞ்ச , சாங்கியரென்னும் இவர்களை நிரீசுரவாதிகளெனவும் , 
மற்றவர்களெல்லாஞ் சேசுர வாதிகளெனவும் இம் மஹாவாதிகளுக்குள் 
சாருவாகனாதிய யாவரும் பேதவாதிகளெனவும் , வேதாந்தி யொருவனே 
யபேதவாதியெனவுங் கொள்க . இவைகளோடு முற்கூறிய சமயங்கள் பதி 
னெட்டும் அவற்றின் கருத்தாக்கள் பதினெட்டுபேரும் அவர்களாற் கூறப் 
பட்ட சாத்திர பேத மேழுமாம் . இன்னும் மதங்கள் அனேகமுள . அவை 
களைக் காணவேண்டின் அவைகட்குரிய பல நூல்களினாற் காண்க . (உச ) 


பொதுப்பாயிரமுற்றிற்று . 


f 


ஸ்ரீசற்குருவேநம : 
ரூ க் விவேகம் . 


NOO 


( அ . கை .) 
முன்னர் வேதாந்த நூற்பொருளின் அகலம் விரித்துரைத்து மென்ற 
முறையாற் கூறப்புகின் , அது அறிவு , அறிபடு பொருள் எனக் கோடற் 
கியைய நிற்கும் . அங்ஙனங் கோடற்கியைய நிற்கும் அறிவு திருக்கெனவும் , 
அறிபடுபொருள் -திரிசியமெனவும் ஆரியத்தில் வழங்கி நிற்றலின் , இவ்வதி 
காரமுகத்துத் திருக்குவைக் கூறப்புகுவார் அதற்கு முரணாயுள்ள சுசாதி 
முதலிய மூன்றின் இலக்கணம் இனையவென இக்கவியி லுணர்த்துகின்றது . 
திருந்தியவே தாந்தநூ லியம்பு றுவ திருக்கு 

திரிசியமென் றிருபொருளங் கவற்றின் முதற் றிருக்கின் 
வரைந்திடுவ சுவகதந்தன் சாதிவிசா திகளா 

மற்றவைமூன் றினுக்குமுதா ரண முறையே மொழியின் 
விரிந் தமிழ றருநெடும்பூம் பணை மரமொன் றிற்கு 

மிஹிறினங்கள் புக்கு முகத் துழுதுபெரு குறுதே 
னருந்து நறு மலர்முதலா யினவும்வே றுள்ள 

வணிமரமுங் கன் முதலா யினவும்போ லாமால் . 
( இ . ரை . ) திருந்தியவே தாந்தநூ லியம்புறுவ திருக்கு திரிசியமென் 
றிருபொருள் " எ . து . ஐயந் திரிபினின்று திருந்திய வேதாந்த சாத்திரங்க 
ளாற் சொல்லப்படு பொருள்கள் திருக்கு திரிசியமென இரண்டாம் ; " அங்க 
வற்றின் முதற்றிருக்கின் வரைந்திடுவ சுவகதந்தன் சாதிவிசாதிகளாம் " 
எ.து. அங்கே கூறிய அவ்விரண்டினுள் முதலிற் கூறப்பட்டுள்ள திருக்குவி 
னின்று தள்ளப்படுபவை ; சுவகதபேதம் , சுசாதிகம் , விசாதிகமென மூன் 
மும் . மற்றவை மூன் றினுக்கு முதாரணமுறையே மொழியின் ” எ . து . 
இந்தச் சுகதபேதமுதலிய மூன்றிற்கு முதாரண முறைப்படி சொல்லுமிட 
த்து , “ விரிந்தநிழ றருநெடும்பூம் பணைமரமொன் றிற்கு மிமிறினங்கள் 
புக்குமுகத் துழுதுபெரு குறுதே னருந் துநறு மலர்முதலா யினவும் எ . து . 
சுகத பேதமெனல் விரிந்த நிழலைத்தரும் அழகாக நீண்டுள்ள சாகைகளை 
யுடைய வோர் விருட்சத்திற்கு வண்டுக் கூட்டங்கள் சென்று முகத்தாற் 
கிண்டி , அதனாற் பெருகி யோடும் தேனை யருந்தற் கிடமாயுள்ள மலர்முத 
லானவைகள் போலவும் , " வேறுள்ள வணிமரமுங் கன் முதலாயினவும் 
போலாம் எ .து . சுசாதிகமெனல் : மரம் போல வெவ்வேறா நின்றுள்ள 


திருக்குவிவேகம் . 
அழகிய மரங்கள் போல்வனவும் , விசாதிகமெனல் : மரங்களுக்கு வெதிரு 
த்தமான கல் முதலானவைகளைப் போலவுமாம் எ.று. 

ஆல் அசை . நியாயம், சோதனை , பொருத்தமுகத்தாற் றிருந்தியது 
வேதாந்தது லொன்றே யாதலின் , திருந்திய வேதாந்த நூலென்றார் . திரு 
க்கி னென்பது ஐந்தாம் வேற்றுமை நீங்கற் பொருள் தர நின்றது . சவகத 
பேதமுதலிய மூன்றும் அதற்குரிய வுதாரண முதலிய மூன்றும் நேர் நிர 
னிறையணி . மலர்முதலாயினவென்றதனால் இலை , தளிர் , காய் , கனி முத 
லியவற்றையும் , கல் முதலாயினவென்றதனால் மண் , நீர் , அனல் , காற்று 
முதலியவற்றையுங் கொள்க . சுவகதம் சுவ தன்னிடத்தில் , கதம் நீங்காது 
பற்றல் ; எனவே , ஒன்றிற் றோன்றியதினின்று நீங்காது பல தன்மையா 
நிற்பதென்றாயிற்று . தன்சாதி சுசாதியமென்குயது தன்னைப்போல் மற் 
சென்றிருத்தல் பற்றி யென்க . வீ நீக்கம் ; சாதி அம்சம் எனற்பாலது 
விசாதியென்றாயது தனக்கு மாறாக நிற்றல்பற்றி யென்க. திருக்குவினின்று 
சுசாதிக முதலிய மூன்றையு நீக்கியது மதஸ்தர்கள் கூறும் பர வஸ்துவி 
னிலை யதார்த்த மன்றெனற்கு . மிஷிறெனல் ஜிமிறென்றாயது விகாரம் . ( ) 

( அ . கை . ) 
சுசாதிக முதலிய மூன்றும் பரவஸ்துவிற் குடன் பாடன்றெனற் கேது 
உணர்த்துகின்றது . 
நிரவயவ மாதலினா னுஞ்சத்து வேறு 

நிகழாமை யானுமிறை தனக்குமுத னடுவின் 
றொருவுறுக விவ்வுலக காரணமா மாயை 

யுன் 

ண்மையினா லிறுதியதி லென்பதென்கொ லென்னில் 
வரைவுதரு சித்திரிகன் சித்திரசத் தியைப்போன் 

மாயையுஞ்சின் மாத்திரமாம் பிரமத்தின் வேறாத் 
தெரிவதிலா மையினென்றுஞ் சச்சிதா நந்த 

சிவத்தினுக்கு விசாதியிலை யென் றுணர்க தெரிந்தே . 
( @ . ரை . ) நிரவயவ மாதவினானுஞ் சத்து வேறு நிகழாமையானு 
மிறைதனக்கு முதன டுவின் றொருவுறுக ” எ . து . திருக்குவாகிய பரவஸ்து 
தன்பாற் சக சீவ பரமென்னும் அவயவஞ் சற்று மில்லாமல் விளங்குவதினா 
னும் , இங்ஙனம் விளங்கும் பரவஸ்துவைப்போல வேறோர் பரவஸ்து உண் 
டாய் விளங்காமையானும் , அப்பரவஸ்துவிற்கு முதலாகியது சுவகதபேதி 
மும் , நடுவாகியது 

யது சுசா 

பாதிகமு மெங்ஙன முளவாம் ? கோடற் கிடம்பெறா 
மையின் அவற்றை நீக்கிடுக . " இவ்வுலக காரணமாமாயை யுண்மையினா 
லிறுதியசி லென்பதென்கொ லென்னில் ” எ . து . இவ்வுலகத்திற்கு உபா 
தானமா நின்றுள்ள மாயையெனவின்றோ ? நேரே யிருப்பதினா லிறுதியா 
கிய விசாதிகம் பரவஸ்துவிற் கில்லையெனச் சாதித்த லெங்கனமேற்கப்படு 


வேதாந்தசூளாமணி 
மெனக் கேட்கில் , வரைவுதருசித்திரிகன் சித்திரசத்தியைப்போன் மாயை 
யுஞ்சின் மாத்திரமாம் பிரமத்தின்வேறாத் தெரிவதிலாமையின் " எ . து . 
சித்திரத்தைப் படத்தில் வரையுஞ் சித்திரிகனினின்று வேறுபடாத சித்திர 
சத்தி யெங்ஙனமோ , அதுபோல , மாயையெனலுஞ் சின்மாத்திரமா விளங் 
கும் பிரமத்தினின்று வேறாகத் தெரிந்து கோடற் குடன்படுதற் கிடம் பெறா 
மையின் , என்றுஞ் சச்சிதாநந்த சிவத்தினுக்கு விசாதியிலை யென்றுண 
ர்க தெரிர்து " எ . து , நான்கு காலத்துஞ் சச்சிதாநந்த வொருமையாக 
விளங்குஞ் சிவத்திற்கு விசாதி யெனல் சற்று மில்லையென் உநுபூதிப் பிரத் 
தியட்சத்தினாற் றெரிந் தறிந்திடுக எ.று. 

ஏ அசை . அவயவமெனலால் சக சீவ பரத்தை வருவித்தாம் . சுயம்பிர 
காசமா விளங்குவதால் நிரவயவமெனவும் , சுயம்பிரகாசத்திற் கெல்லை 
வேறின்மையின் சத்து வேறு நிகழாமை யெனவும் , அறிவே யறியாமை 
யெனப்படுவதன்றி வேறாகக் கோடற் கிடம்பெறாமையின் மாயையும் பிர 
மத்தின் வேறாத் தெரிவதிலாமையி னென்றுஞ் சச்சிதாநந்த சிவத்தினுக்கு 
விசாதியிலை யெனவுங் கூறியவாறு காண்க . அறிவைப் பிரம மெனவும் அறி 
யாமையை மாயையெனவுங் கோடற்கு முரணென்னை ? உளதேல் அறிவை 
யன்றி யறியாமை யிருக்கவேண்டும் . அங்கன மேற்கில் அனைத்துந் தன்மய 
மாக விளங்காதிருக்கவேண்டும் . அங்ஙனம் அனுபவித்த லின்றே ; ஆதலிற் 
பொருந்தாதென்க . முற்கவியிற் சுசாதிகமுதலியவற்றைக் குறித்துத் திஷ் 
டாந்தமெனற்கும் , இக்கவியில் அவற்றை யிலக்கியார்த்தத்தில் விளக்கியது 
தாஷ்டாந்தமெனற்கும் இயைய நிற்றலைக் காண்க . புடைபெயர்ச்சியைச் 
சத்தி யெனவும் , வினை முதலைச் சத்த னெனவுங் கொள்க . அது போலச் 
சைதன்யமுந் தானாகிற சிதாகாயத்தி லில்லாத சக சீவ பரங்களை வரைந்து 
மெய்யாகக்கண்டு மகிழ்தலை மாயையெனவும் , விஸ்மரணையெனவும், அம் 
மயக்கம் தெளிந்து தற்பிரகாசத்தைக்கண் டிவ்விபரீதமின்றித் தானாவிளங் 
கலைப் பிரமமெனவும் , தஸ்மரணையெனவுங் கொள்ளினு மமையும் . வேறாத் 
தெரிவதிலாமை அதுபூதியி லன்றிக் கூடாதென்க . (இறை , பிரமம் , சிவமெ 
னல் ஒருபொருட் கிளவி , மாயைக்கும் , பிரமத்திற்கும் இருக்கும் பேதா 
பேதத்தைத் தெரிவிக்கச் சித்திரிகனையுஞ் சித்திர சத்தியையுங் கூறவந்தது 
உவமை , சுகதபேத முதலிய மூன்றையுங் குறிக்க முதல், நடு, இறுதி என் 
நது தற் குறிப்பணி . இவ் வுலக காரண மாமாயை யெனல் பொருந்தும் . 
எங்ஙனமெனின் இவ்வுலகமாகிற கால தேச வஸ்துக்களைத் தனித்தனி 
விசாரிப்புழி அதிஷ்டானமாகவும் , உபாதானமாகவும் , நிர்விகாரமாகவும் 
முடியாது ஆரோபமாகவும், உபாதேயமாகவும் , விகாரமாகவு முடிவதா 
லென்க . இங்ஙனமாய தீர்ப்பை நியாயஞ் சோதனை பொருத்தமுகத்தால் 
மறுக்கி னேற்குதும். அன்றேல் தடுக்குதும் . இவ்வலிக்குப் பின்னிடுது 
மன்று . இங்கனமாய நிலையை நாட்டற்கு யாமே யுத்தரவாதி . மாயையும் 
என்பதி லுள்ள உம்மை , எதிர் மறையெனினும் , இழிவு சிறப் பெனினும் 
அமையும் . 


விற்குச் சுவகதாதிபேத மின்றெனலை யுணர்த்துகின்றது . 

திருக்குவிவேகம் . 

( அ . கை . ) 
இன்னும் யசுர்வேத மகாவாக்கியார்த்தத்தினான் மேற்கூறிய பரவஸ்து 


சுருதியினு ளேகமே வாத்துவித மென்னுஞ் 

சொற்கிடையு கேமெனுஞ் சொல்லதனுக் கயிக்க 
மரிதிலுண ரேவெனு மிடைச்சொற்குத் தேற்ற 

மத்துவித மெனுமொழிக்குத் துவிதவிலக் கரகக் 
கருதுபொருள் வருதலினா லிம் முறையே மாயா 

கற்பனைகள் கடந்து நிர வயமாகி யென்றுந் 
திரிதலில்சின் மயமாகு மொருபிரமந் தனக்குத் 

தெரித்தசுவ கதமுதலா யின மூன்று மிலையே . 
( இ . னர . ) “ சுருதியினு ளேகமே வாத்துவித மென்னுஞ் சொற்கிடை 
யுள் எ . து . யசுர்வேதத்திற் கூறிய ஏகமேவாத்வைதமென்னு மொழி 
யில் , " எகமெனுஞ்சொல்லதனுக் கயிக்க மரிதிலுண ரேவவெனு மிடைச் 
சொற்குத் தேற்றம் ” எ . து , ஏக மென்னும் பதத்திற் கயிக்கியமும் , அரிதி 
லுணரப்பட்ட ஏவ வென்னும் இடைச்சொல்லுக்குத் தேற்றமும் அத் 
வித மெனு மொழிக்குத் துவித விலக்காகக் கருது பொருள் வருதலினால் ” 
எ . து . அத்துவித மென்னு மொழிக்குத் துவிதத்திற்கு மாறாகக் கருதற் 
கியைந்த பொருளு முறையே வருவதினால் , இம்முறையே மாயாகற்பனை 
கள் கடந்து நிறவயமாகி " எ . து . இம்முறை நெறித்தாக மாயா கற்பிதல் 
களை யியல்பாகவே கடந்து அவயவ மெனல் சற்று மின்றி , " என்றுந் திரித 
லில் சின்மயமாகு மொரு பிரமந் தனக்குத் தெரித்த சுவகத முதலாயின 
மூன்று மிலை " எ.து. தன்னிலையி னின்று மாற தென்று மொரு தகைத்தா 
விளங்குஞ் சின் மாத்திரமா நின்றுள்ள வொப்பற்ற பிரமத்திற்கு முன்னர்த் 
தெரிவித்த சுவகதமுதலிய மூன்றுபேதமு மில்லையென்றுணர்க எ.று. 

ஏ அசை . ஏகத்துவமுறாவிடத்து அத்வைதமெனல் விவர்த்தமாமுடியு 
மாறுபற்றி , ஏவவென்னு மிடைச்சொ லிடை யிற் றந்ததென்க. ஏவ்வெனல் 
ஏகாரத்தை ; எனவே , ஏகமாதற் கியைதலே யத்துவிதமென்றாயிற்று ; 
ஆகவே , எகாரம் நிலைமொழி வருமொழிக் கிடையினின்று தேற்றப் 
பொருள் தரக்கண்டாம் . இவர் கருத்தும் அதுவாதவின் , ஏகமெனுஞ் சொல் 
லதனுக் கயிக்கியமும் , ஏவவெனும் இடைச்சொற்குத் தேற்றமும் அத்து 
விதமெனு மொழிக்குத் துவிதவிலக்காகக் கருதுபொருளும் வருதலினா 
லென்றார் . இம்மூன்றிடத்தும் எண்ணும்மைகள் எஞ்சி நின்றன . இவ்வாக் 
கிய நெறித்தாகவே யென்பார் இம்முறையே யென்றார் . மாயா கற்பனைகள் 
கடந்தென்றதனால் விசாதிகத்தையும் , கிரவயவமாசி யென்றதனால் சுவகத் 
பேதத்தையும் , என்றுந் திரிதலில் சின்மயமாகுமென்றதனால் சுசாதிசத்தை 
யுக் கொள்க . கொள்ளவே , இம்மூன்றுமின்றிய பிரமமென் சயிற்று , மரம் 


சஅ 


வேதாந்தசூளாமணி . 


திற் றோன்றிய பத்திர புட்ப பலாதிகட்கு வெவ்வேறு தன்மை யிருத்தல் 
போலச் சத்திற்றோன்றிய சக சீவ பரங்கட்கு வெவ்வேறு தன்மை யின்மை 
யிற் சுவகதமும் , மரத்திற்கினமாய மர மிருத்தல்போலச் சத்திற் கினமாகச் 
சக சீவ பரம் வேறின்மையிற் சுசாதியும் , மரத்திற்குக் கல் மாறாயிருத்தல் 
போலச் சாத்திற்கு மாறாகச் சக சீவ பரம் வேறின்மையின் விசாதியுமாகிய 
இம்மூன்று பேதங்களும் பிரமத்திற் கின்றென்க . 

வின: --- சத்திற் றோற்றிய சக சீவ பரங்கட்குச் சடத்துவ கிஞ்சிக்ஞத் 
துவ சர்வக்ஞத்துவாதி பேதத்தன்மைக ளிருக்கச் சுவகத மின்றென்ப 
தென்னை ? 

விடை: -சகமா திகட்குச் சடத்துவாதித் தன்மை துண்ணிய வறிவு 
ளோர் கூறார் . அஃதியாதினா லென்னிற் சடமாயிருப்பது சகம் , இஞ்சிக் 
ஞனா யிருப்பது சீவன் , சர்வக்ஞனா யிருப்பது பரனென்னுமிடத்தி லிம்மூன் 
றினு மிருப்பது சத்தேயாதலின் , இவற்றிற் சத்துத்தன்மையைக் காண்ப 
தேயன்றி வேறு தன்மையைக் காண்கிலராதலிற் சுவகதபேத மின்றென்க . 

வினா: -முற்கூறிய சத்தைப்போல இச்சக சீவ பரங்களினுஞ் சத்தி 
ருக்கச் சுசாதி யின்றென்ப தென்னை ? 

விடை : -அச் சத்தைப்போல வேறோர் சத்தென்பதின்றி அச் சத்தே 
யிருத்தலிற் சுசாதிபேத மின்றென்க . 

வினு: - மாயா விகாரமான சக சீவ பரங்கள் தொன்றுதொட் டிருக்க , 
விசாதி யின்றென்ப தென்னை ? 

விடை : - அவையாவுஞ் சத்தா யிருந்து விளங்குதலின் , விசாதி பேத 
மின்றென்க . 

வின: -அற்றேல் பிரமத்திற் சச்சிதாநந்தமென்னும் பேதம் விளங் 
கச் சுவகத மின்றென்ப தென்னை ? 

விடை : - சூரியனது அழகே பிரகாசம் , அப்பிரகாசமே சூரியனாதல் 
போலச் சத்தினது தேஜசே சித்தும் அத்தேஜஸான சித்தே சத்தும் அவ் 
விருமையி னொருமையே யாநந்தமுமாய் வேறுபா டிறத்தலின் சுவகதபேத 
மின்றென்க , 

வின : -சத்தைப்போல வியாவகாரிகம் , பிராதிபாசிகம் , பாரமார்த்திக 
மென மூன்று சத்திருக்கச் சுசாதியின்றென்ப தென்னை ? 

விடை : - அங்ஙனமிருத்தல் சத்தொளியின் பிரதிபலனமேயன்றிச் சத் 
தன்றாதலிற் சுசாதிபேத மின்றென்க . 

வினா - அதீதப் பிரமத்தின் ஆகந்தானுபவம் நவநவமா யனுபவித்தலில் 
விசாதிபேத மின்றென்ப தென்னை ? 

விடை .-- அது சச்சிதாநந்த வொருமையே சுவானுபவமெனத் தோன் 
சத பேதவாதிகட் கங்கனம் தோன்றுவதன்றி , அவ்வனுபவமுள்ள அபேத 
வாதிகட் கல்வனர் தோன்றாதாதலின் லிசாதிபேத மின்றென்க . 


| 


திருக்குவிவேகம் . 

சக 
வினா - இவைகட்குப் பிரமாண முண்டோ ? 

விடை : -அறிஞர்க் குலகா நந்தமய மென்பத னானும் , “ விளக்கு 
மிரவியும் மலருமுண்டாமுண்டாம் வீசொளியும் பகற்பொழுதும் விரையும் 
போலத் துளக்கமில் சித்துண்டாகி லுண்டாம் ஞாலந் தோற்றரவு மாத்திர 
மே சொரூபமாகுங் , கிளர்த்த பரமார்த்தத்தா லில்லை என்பதனானும் 
" பொருகடலிற் றிரைமுதலாப் பிறந்தவெல்லாம் புனலாகி விளங்காமற் 
புழுதியாமோ , வொரு பொருளாம் பிரமமாத்திரமே யல்லா பெயமெனுங் 
கற்பனைப்பே ரொன்றுமில்லை " எனவு மருளிய வசிட்ட சம்மிதையினானும் , 
சத்தேசித்தாகு மயலெனி லசத்தா மசத்தானாற் சாக்ஷியெங்கே , சித்தே 
சத்தாகு மயலெனி லசித்தா மசித்தானாற் சடங்களுக்குத் திதியுமில்லை , 
யொத்தே தோன்றிய சத்துஞ்சித்து நல்லசுகமாகு மென்ற கைவல்ய 
நவநீதத்தினானும் , ஏகமென்னும் பதத்தினாற் சுவகதமும் , ஏவ வென்னும் 
பதத்தினாற் சுசாதியும் , அத்துவித மென்கிற பதத்தினால் விசாதியு மின்றே 
னுஞ் சுருதியினானும் , சர்வம் பிரமமயமென்கிற பிரமோபதேசத்தினானும் , 
" கசனுயர்சமாதி நீங்கி ” என்ற கவியினானும் மேனியிற் புறத்தினுள்ளின் 
மேலொடு கீழிற்றிக்கில் , வானில் வையகத்திலெங்கு மியானன்றி மற்றொ 
ன்றில்லை , யானிலாவிடமுமில்லை யெனதிடத்தியாது மில்லை , தானிகழ் 
பொருள் வேறில்லை , சச்சிதாநந் தமென்மூன் என்கிற கசமுனி சுவானுப 
வத்தினானும் , யாவுந் தன்மயமாய் விளங்குதலா லெப்போதுஞ் சுவகதாதி 
பேதம் பிரமத்திற் கின்றென்க . 

வினு : -- பர வியாபகத்துள் சக சீவ பரம் தத்தங் குணங்களோடு விள 
ங்கினதாக விஸ்வரூப தரிசனத்திற் கிருஷ்ணசுவாமி காண்பித்த தென்னை ? 

விடை: - முன்பு பாகியத்திற் பேதமாகக்கண்ட விசயனுக் கவை 
நீங்கு நிமித்தம் அகத்திற் பேதாபேதமா யிருப்பதைக் காண்பித்து அதற்கு 
மேல் அபேதமான பிரமஸ்வரூபத்தைக் காண்பிப்பதற்கே யன்றி வேறின் 
றென்க . 

வின: - அங்ஙனம் அயிக்க வஸ்துவை மேற் றரிசிப்பித்தற்குப் பிரமா 
ணமுண்டோ ? 

விடை :-அந்நூலிற்றானே பிரமமானோர் பிரம நெருப்பிடைப் , பிரம 
மாகிய மந்திரந்தன்னினாற் , பிரமமாய சருவுடன் பெய்து பின் , பிரமமே 
யடைவா ரவர் பின்னுங்கே " ளென்ற கவியினானுங் காண்க . 

வின : - இச்சுவகதாதிபேத மொருவரு மொப்ப விலையோ? 

விடை : -- பரவியாபகத்திற் சீவர்கள் பின்னாபின்னமா யிருக்கின்றா 
ரென்கிற விசிட்டாத்துவிதிகள் சுவகதமும் , பரசிவ சமானமாத்மா வென் 
கிற விசிட்டாத்துவித பக்ஷன் கிஞ்சித்தொப்புக் கொண்டவர்கள் சுசாதியும் ; 
பரம்வேறு , சீவர்கள் வேறு , அப்பரத்தினது அருளா லிச்சீவர்கள் தந்தங் 
குணங்களோடுஞ் சுகித்திருக்கின்றார்க ளென்கிற துவிதிகள் விசாதியு முண் 
டென இப்பேதவாதிக ளொப்புவ ரென்க , 


ருo 


வேதாந்தசூளாமணி . 


வின : -அவர்கள் அனுபவந்தா னியாது ? 

விடை : -நிஷ்கள ஸ்வரூபமான பர வாசுதேவ சமூகத்திற் சீவர்கள் 
அவ் வடிவமாயிருந்து அவனது அருளாற் பரமாநந்தம் அனுபவிப்பவரென்கிற 
விசிட்டாத்துலிதிக எனுபவமும் , நிஷ்கள ஸ்வரூபமான பரமசிவத்தினது 
பேராநந்தத்தை நிஷ்கள ஸ்வரூபமான ஆத்மாக்கள் அனுபவிப்பா ரென் 
கிற சிவசமானத்துவ மென்னும் விசிட்டாத்துவித ஏகதேசிக ளனுபவமும் , 
நிஷ்கள ஸ்வரூபமான பர வாசுதேவ சமுகத்தில் ஆத்மாக்க ளெவரெவ 
ரெத்தன்மையரோ அவரவ ரத்தன்மையி லேற்றங் குறைவின்றி யுபாசிப் 
பதனால் அவர்கொடுத்த ஆநந்தத்தை யனுபவிப்பவ ரென்கிற துவிதிகள் 
அனுபவமுமா மென்க . 

வின: -இவர்களுக்கு இவ்வனுபவத்தால் முத்தியின்ரே ? 

விடை: -- பரமாத்ம பேதமான பதமுத்தியேயன்றி யவைகள் ஏகமிம 
ன்னும் அபேதமான அயிக்கிய முத்தி யின்றென்க . 

(உஎ ) 
( அ . கை . ) 
மேற்கூறிய பிரமத்தில் அவாந்தரமாகத் தோற்றலை அத்தியாரோப 
மெனவும் , அதின் நிவிர்த்தியை அபவாதமெனவும் அவ்வவற்றிற்குரிய வில 
க்கணங்களால் விளக்கி , அதத்துவாவிருத்திமுதலிய மூன்றின் இலக்கணம் 
இனையவென இனித் தெரிவிப்பாள் வேண்டி அவற்றின் நாமங்கள் இனைய 
வென வுணர்த்துகின்றது . 
அத்தியா ரோபமப வாதமென விரண்டா 

யறைகுவர்கற் பிதமத்தி யாரோப முள்ள 
சுத்தியூ டிலா தவிர சிதம்விளைத்தல் போலச் 

சொற்பிரம சத்தினிலா வுலகதுகற் பித்த 
லெத்திதுதான் வெள்ளியதின் றிப்பியெனல் போலோர்க் 

திறைமெய்பொய் யுலகமெனத் தெளிதலப வாத 
மெய்த்தபொரு ளறியுமிலக் கணமூன்றா மவைதாம் 

விளங்கதத்து வாவிருத்தி தடத்தமொடு சொரூபம் . 
இ . ரை ) அத்தியாரோபம் அபவாதமென விரண்டா யறைகுவர் 
எ . து , அத்தியா ரோபமெனவும் , அபவாத மெனவுஞ் சத்துக்கள் யுத்தி 
யிரண்டெனக் கூறுவர் . " கற்பித மத்தியாரோப முள்ள சுத்தியூடிலாதவிர 
சிதம் விளைத்தல்போலச் சொற்பிரமசத்தினிலாவுலகது கற்பித்தல் ” எ.து. 
கற்பிதமான அத்தியாரோப மெனப்படுவது உள்ள கிளிஞ்சலில் இல்லாத 
வெள்ளி யள்ளதாகக் கற்பித்தல் போல அதிஷ்டானமாகக் கூறும் பிரம 
சைதன்யத்தில் இல்லாத வுலகத்தை யுள்ளதாகக் கற்பித்துக் கூறுதலாம் . 
எத்திதுதான் வெள்ளியதின் றிப்பியெனல்போ லோர்ந்திறைமெய் பொய் 
யுலகமெனத் தெளிதலபவாதம் " எ . து . இஃதெத் தன்மைத்தாமென விசா 


திருக்குவிவேகம் . 

ருக 
விப்புழி வெள்ளியெனல் சற்றுமின்றிக் கிளிஞ்சலே யுள்ளதெனத் தெளிக் 
தாற்போலச் சுருதி யுத்தி யநுபவங் காரணமாக வோர்ந்து சைதன்யம் 
மெய் , உலகம் பொய் என்றையந் திரிபறத் தெளிதலே அபவாதமெனப் 
படுவதாம் . " மெய்த்தபொருளறியு மிலக்கணமூன்றா மவை தாம் விளங்க 
தத்துவாவிருத்தி தடத்தமொடு சொரூபம் எது, இங்ஙனம் மெய்யாக 
விளங்கப்பெற்ற சைதன்யப்பொருளை வறியத்தக்க இலக்கண மூன்றாம் . 
அவையாவன : -விளங்கத்தக்க அதத்துவாவிருத்தியும் , தடத்தமும் , சொரூ 
பமுமாம் எ.று. 

தான், தாம் அசைகள் . அதிகம் ஆரோபமெனற்பாலது அத்தியா 
ரோபமெனவும் , அபகதம் வாதம் எனற்பாலது அபவாத மெனவுமாவது 
வடமொழிச் சந்திபாலென்க , கற்பிதம் அத்தியாரோபமெனல் இருபெய 
ரொட்டுப் பண்புத்தொகை , இங்கே விளைத்தலெனல் கற்பித்தலை , கற் 
பித்தலாவது ஒன்றை யொன்றாகக் கோடலையென்க . இலாதவென்பது 
கடைக்குறை . இருப்பதெனல் இசையெச்சம் . அறிவு , தன்னைச் சக சிவ 
பரமாகக் கோடல் அறியாமைபற்றி யாதலால் அத்தியாரோப மெனவும் , 
இங்ஙனங் கொண்ட சக சீவ பரத்தை யதோமுகமாதி ஊர்த்தமுக மிறுவா 
விசாரிப்புழித் தான்மாத்திரம் விளங்கல் விசாரத் தெளிவுபற்றி யாதலால் 
அபவாதமெனவுங் கொள்க . நான்கு காலத்துமுள்ளது கிளிஞ்சல்போலப் 
பிரமமும் நான்கு காலத்து முள்ளதென்புழி யிடையில் மூடமும் , தெளிவும் 
எய்தியதால் வந்த பயன் விவர்த்தமெனக் காட்டத் தாஷ்டாந்திரத்தைத் 
திஷ்டாந்திரத்தால் விளக்கியதென்க . 

( உ.அ ) 
( அ . கை . ) 
அதத்துவாவிருத்தி முதலிய இலக்கணமூன்றையும் விளங்கக்கூறி , 
சத்து சித்து ஆனந்த முதலிய பஞ்ச விலக்கணங்களின் நாமங்களை யினைய 
வென வுணர்த்துகின்றது . 
ஆகமுத லனநேதி யது செய்து நின்ற 

வாருயிரை யறிவித்த லதத்துவா விருத்தி 
சாகை நுனி மதியுளதென் றுணர்த்தலிற்பூ தாதி 

சகமாய காரணங்கொண் டறிவுணர்த்த படத்த 
மாகனலி விளங்குகதிர் சொருபனெனல் போலான் 

மாவினிச சொருபமிது வெனவுணர்த்தல் சொரூப 
நீகடவுள் சொருபநிசஞ் சச்சிதா நந்த 

நித்தியம்பூ ரணமாக நீநினைந்து கொள்ளே . 
( இ . ரை . ) ஆகமுத லனநேதி யது செய்து நின்ற வாருயிரை பறிவித்த 
லதத்துவா விருத்தி " எ . து . தூல தேசமுதற் பிரகிருதி யிறுவாகத் தத்து 
வங்களை யொவ்வொன்றாக நியதி செய்துகொண்டுபோய் அங்கனம் நியதி 


Ge 


வேதாந்தசூளாமணி . 
செய்தற் குடன்படாது நின்ற ஆத்மா இனையதென விளக்குவித்தல் அதத் 
துவா விருத்தியெனப்படுவதாம் ; " சாகை துனி மதியுளதென் றுணர்த்தலிற் 
பூதாதி சகமாய காரணங்கொண் டறிவுணர்த்த படத்தம் " எ .து . இம்மரத் 
தினது உயர்வான கிளையி னுச்சியில் மூன்றாம் பிறை யிருக்கின்றதெனக் 
சாட்டுமாறுபோன்று பூதமுதற் சகம் இறுவாக் கிடந்துள்ள நிலைகளைக் 
காரணமாகக்கொண் டறிவு விளங்கக் காட்டல் தடத்தமெனப்படுவதாம் ; 
" மாகனலி விளங்கு கதிர் சொரூபனெனல்போ லான்மாவி னிச சொரூப 
மிதுவென வுணர்த்தல் சொரூபம் ” எ . து . சிறந்த சூரியன் பிரகாச கிரண 
வடிவனென்றாற்போல ஆன்மாவின் நிச வடிவஞ் சொப்பிரகாசமாகிய இக் 
நிலையதென விளக்கிக்காட்டல் சொரூபமெனப் படுவதாம். “ நீ கடவுள் 
சொரூபம் நிசஞ் சச்சிதாநந்த நித்தியம் பூரணமாக நீ நினைந்து கொள் எ.து. 
ஆதலின் நீ பிரமசொரூபமேயாம் . உனது நிச வடிவம் ; சத்து , சித்து , ஆன 
ந்தம் , நித்தியம் , பூரணமாக விளங்குவதால் அதனை நீ சமாதியிடமாகச் சிந் 
தித் தறிந்துகொள்ளுதி எ.று. 

ஏ அசை . தூல தேகமுதலிய தத்துவங்களை யாதலால் ஆகமுதலனவெ 
னல் வினையாலணையும்பெயர் . முதலனவென்றமையால் பிரகிருதி விறுவா 
யென்றாம் . நேதிசெய்தல் அல்ல அல்லவெனக் களைதலை . உயிரையென் 
னாது ஆரு பிரை யென்றதனால் ஆன்மாவை யென் றுரைகொண்டாம் . பிரு 
திவி தத்துவமுதல் நாத தத்துவம் இறுவாக் கிடந்தது சகமாதலானும் , 
இஃதெவர்க்கும் பிரத்தியட்சமாகக் காணப்படுதலினாலும் , புகையைக் கார 
ணமாகக்கொண் டக்கினியை யுணர்த்துமாறுபோன்று பூதாதி சகத்தைக் 
காரணமாகக்கொண் டல்லது அறிவை விளக்கல் கூடாமையின் , பூதாதி 
சகமாய காரணங்கொண்டறிவுணர்த்தல் தடத்த மென்றா ரெனினும் அமை 
யும் . ஏனைய அண்டங்களைச் சூரியனென்னாது இயற்கைப் பிரகாசவடிவ 
மன்றாதல்பற்றி யாதலால் ‘ பாகனலி விளல்கு கதிர்ச் சொரூப னெனப்பட் 
டது . அதுபோலச் சொப்பிரகாசமாக விளங்குதல் ஆன்மாவை யன்றி யெங் 
கணும் வேறின்றாதலால் ஆன்மாவின் நிசசொருப மிதுவென வுணர்த்தல் 
சொருப் மெனப்பட்டது . ஆகமெனக்காட்டி யாருயிரென்றதனால் கூடஸ்த 
னெனவும் , பூதாதி சகமெனக் காட்டி அறிவென்றதனால் பிரமெமெனவும் , 
பிரகாச வடிவமே சூரியனெனக் காட்டி ஆன்மாவின் நிசவடிவை யுணர்த்த 
லால் , ஐக்கியமெனவுங் கொள்க . ஆருயிரையும் பிரமத்தையும் விளக்கியது 
நிச்சயத்தாலும் , ஆன்மாவை விளக்கியது பிரத்தியட்சத்தாலு மென்க . கட 
வுள் நீ யென்னாது நீ கடவுளெனல் பிரகட வுபதேசமென்க. அதத்து 
வியாவெனற்பாலது அதத்துவாவென்றாயது விகாரத்தாலென்க . தது பிர 
மம் , அத்து சகத்து , வியாவிருத்தி நீக்கமெனக் கொள்க . 

( உக ) 
( அ . கை. ) 
ஆன்மா : சத்து முதலிய ஐந்திலக்கணங்களையு முடையதெனலை யிக் 
கவியி லுணர்த்துகின்றது . 


. 


திருக்குவிவேகம் . 

நக 
மதித்தன்மதி யாமைான வாதிகளிற் றனக்கோர் 

வாதையிலா துண்டெனல்சத் தவத்தையனைத் தினுமே 
யுதித்தவிட யங்களை நின் றறிந்திடுதல் சித்தா 

முவப்பினுக்கு விடயமாந் தன்மையா நந்தங் 
திதித்தசதோ திதநித்த மனத்தினஞ்சா தகமாந் 

திறத்தினா லனைத்தினுஞ்சம் பந்தநிறை வெனவே 
விதித்திடுக வுயிர்சச்சி தாநந்த மயமேல் 

விளங்கியதி லவற்றுளா நந்தமெங்கு மெனினே . 
( இ . ரை . ) " மதித்தன் மதியாமை நனவாதிகளிற் றனக்கோர் வாதை 
யிலா துண்டெனல் சத்து எ . து . அறிவறியாமை பேதங்களிலும் , நனவு 
முதலிய அவத்தைகளிலுஞ் சைதன்னியமாகிய தனக்கோர் வாதையும் இல் 
லாம லிருந்தபடி யிருக்கின்றதெனல் சத்தெனப்படுவதாம் ; “ அவத்தை 
யனைத்தினுமே யுதித்த விடயங்களை நின் றறிந் திடுதல் சித்தாம் எ . து . 
எல்லா அவத்தைகளிலும் அவ்வவற்றிற் கியைந்தவாறு தோன்றி யொடுங் 
கும் விடயங்களை நின் றறிந்திடும் அவசரம்பற்றிச் சித்தெனப் படுவதாம் ; 
உவப்பினுக்கு விடயமாந் தன்மை யாநந்தந் திதித்த சதோதித நித்தம் ” 
எ . து . பிரியத்திற்குப் பயனா நிற்கும் அவசரம்பற்றிய நிலை யாசர் சமெனப் 
படுவதாம் ; நிலையாயுள்ள வென்றுஞ் சதோதயமாக விளங்கும் அவசரம் 
பற்றி நித்தியமெனப்படுவதாம் ; மனத்தி னஞ்சாதகமாந் திறத்தினாலனைத் 
தினுஞ் சம்பந்த நிறைவெனவே விதித்திடுக எ.து . நமது மனதில் விஸ் 
மரணை காரணமாகப் பிரதிபலித்துக்கொண்டு வருஞ் சாதகத் திறத்தினாற் 
சமஸ்தத்தையுஞ் சம்பந்தித்துக்கொண்டு வரும் அவசரம்பற்றிப் பரிபூரண 
மெனப்படுவதாமென்று நிச்சயிப்பாயாக ; உயிர் சச்சிதாநந்த மயமேல் 
விளங்கியதில் அவற்றுள் ஆநந்த மெங்குமெனின் ” எ . து . ஆன்மா சச்சி 
தாகந்தமுதலிய இலக்கண மயமெனக் கூறுதியேல் , அவ்விலக்கணங்க 
ளுள் ஆகந்தமெனல் எவ்வுயிர்க் கண்ணும் விளங்காததற் கேதென்னை 
யெனின் எ . 

ஏ அசை , அறிவறியாமைப்பகுதி யனேக அடுக்காக மேலும் கீழும் 
நிற்பதின்னும் , நனவு , நினைவு , கனவு , சுழுத்தி , மூர்ச்சை , மரணமுதலி 
யவை யிருப்பதுபற்றி நனவாதிகளென்றமையானும் , இவை தத்தமச்குள் 
மாறினும் இவற்றிற்கெல்லாம் அதிஷ்டானமா நின்றுள்ள சைதன்னிய 
மிருந்தபடி யிருப்பதாற் சத்தெனவும் ; ஆங்காங்கு விளையுங் கற்பனை பேதங் 
களை யதுவதுவானதுபோ லாகாது , நின்றறியுந் தகைமைத்தாற் சித்தென 
வும் , சமஸ்த கற்பிதங்களுந் தனது பிரதிபலனமா நிற்க அவ்வவற்றி லெழு 
ம் பிரியம் அன்னியமெனக் கருதி லெந்ஙன மேற்கப்படும் : கூடாமையாற் 
நற்பிரியமே யெனப்படும் . படுதல்பற்றி யாகந்தமெனவும் , இங்ஙனம் நிகழ் 
தலுக்குக் காலவரையறை சற்றுமின்மையி னித்தமெனவும் , ஆகாயம்போ 


வேதாந்தசூளாமணி . 


லெவையுந் தன்னோடு சம்பந்திக்கினுந் தனது நிரந்தரத்தன்மைக் கிடையூ 
றின்றித் தாக்கற்று நிறைவா யிருத்தலிற் பரிபூரணமெனவுங் கோடற்கு 
மாறென்னை ? இன்றாதலால் இங்ஙனங் கூறினாரென்க . அனைத்தினமெனப் 
பாடங்கொண்டுரை கூறினும் அமையும், ஆமென்னும் ஆக்கவினைமுற்றை 
யேனைய நான் கிடத்து மொட்டுக . எங்குமெனலை எவ்வுயிர்பாலுமெனக் 
கொள்க , உயிர் சச்சிதாநந்தமெனல் ஞாயம்பற்றியாதலா விவர்ச்கு முடன் 
பாடாயிற்று இதுபற்றிப் பின்னர்க் கூறப்படு மேதுக்களாற் காண்க . ( கூ ) 

( அ . கை . ) 
உயிர் சத்து சித்தேனும் ஆநந்தம் நிகழாத தென்னையென்ற வினாவி 
ற்கு விடை யுணர்த்துகின்றது . 
வெம்மையொளி யுருவாய வழல்விளக்கி லொளியே 

விளங்கியிடும் புனலிடத்தில் வெம்மையே விரியும் 
வெம்மையொளி யிரண்டுமெழும் விறகினிலவ் வகைபோல் 

விமலசத்தொன் றேநிகழுங் கன்முதலா. மவற்றின் 
மென்மைதவிர் புத்தியது தமோகுணத்தின் மூட 

விருத்தியினு மிராசதத்தின் கோரவிருத் தியினு 
மெய்ம்மையொடு சித்தாகுஞ் சத்துவத்திற் சாந்த 

விருத்தியினிற் சச்சிதா நந்தங்க டோன்றும் . 
(இரை. ) " வெம்மையொளி யுருவாய வழல் விளக்கி லொளியே 
விளங்கியிடும் புனலிடத்தில் வெம்மையே விரியும் ” எ . து . வெப்பமும் 
பிரகாசமுமே வடிவாயுள்ள அக்கினியானது விளக்கின் கண் பிரகாசமொ 
ன்றே மேலிட்டிருக்க விளங்கா நிற்கும் . அவ்வக்கினியே வெந்நீரின்கண் 
உட்டணமொன்றே மேலிட்டிருக்க வியாபித்திருக்கும் ; வெம்மையொளி 
யிரண்டு மெழும் விறகினி லவ்வகை போல் எ.து. விறகின்கண் வெப்ப 
மும் பிரகாசமுமாகிய இரண்டும் மேலிட்டு நிற்கும் . இங்கனமாய நிலைமை 
போல் , விமல சத்தொன்றே நிகழுங் கன்முதலாமவற்றில் " எ.து. பரிசு 
த்தமான சத்தெனலொன்றுமே கன் முதலானவைகளில் விளங்கா நிற்கும் ; 
" மென்மை தவிர் புத்தியது தமோகுணத்தின் மூடவிருத்தியினும் ” எ . து. 
கடினமாயுள்ள புத்தியாகிய தாமதகுணத்தின் மூடவிருத்தியின் கண்ணும் , 
" இராசதத்தின் கோரவிருத்தியினு மெய்ம்மையொடு சித்தாகும் ” எ . து . 
ராசதகுணத்தின் கோரவிருத்தியின் கண்ணுஞ் சத்துஞ் சித்துமாகிய விர 
ண்டுமே விளங்கும்; “ சத்துவத்திற் சாந்தவிருத்தியினிற் சச்சிதாகந்தங்க 
டோன்றும் ” எ. து சாத்துவித குணத்தின் சாந்தவிருத்தியின் கண் சத்து , 
சித்து , ஆர் தமாகிய மூன்றுமே விளங்கும். எ.று. 

அக்கினியானது தற்கிழமையாக வெப்பத்தையும் ஒளியையுந் தன்பா 
லுடையதேனும் விளக்கின் கண்ணும் புனவின் கண்ணும் ஒளியையேனும் 
வெப்பத்தையேனும் தனித்தனி யுடைத்தாயிருந்து விறகின்கண் வெம்மை 


12 


திருக்குவிவேகம் . 

குரு 
யொளியிரண்டையுங் காட்டுமாறு போன்று ஆன்மாவானது ; தற்கிழமை , 
யாகச் சத்து சித்தாநந்தத்தைத் தன்பாலியல்பாக வுடையதேனும் மூட 
விருத்தியிற் சாத்தொன்றையும் , கோரவிருத்தியிற் சத்து சித்திரண்டையும் , 
சாந்த விருத்தியிற் சத்துசித்தாதந்த மென்னும் மூன்றையுங் காட்டுமென 
வறிக . அக்கினியானது தனது வெப்பத்தையும் , ஒளியையும் விறகைப் 
போல் விளக்கின் கண்ணும் புனலின்கண்ணு மொருங்கு விளக்குமாயின் 
ஆன்மாவும் தனது சச்சிதாநந்தமென்னு மூன்று குணங்களையும் சாந்த 
விருத்தியைப்போல் மூடவிருத்தியின் கண்ணுங் கோரவிருத்தியின் கண் 
ணும் ஒருங்குவிளக்கும் . விளக்கின் கண்ணும் புனலின்கண்ணும் வெம்மை 
யொளி ஒருங்கு விளங்காததால் அக்கினியின் குற்றமாகுமா ? அது போலக் 
கோரவிருத்தியின் கண்ணும் , மூடவிருத்தியின் கண்ணுஞ் சச்சிதாநந்தம் 
ஒருங்கு விளங்காததால் ஆன்மாவின் குற்றமாகுமா ! ஆகாதே விருத்தி 
பேதத்தால் மூன்றாகத் தோன்றுவதேயன்றி ஆன்மாவால் அன்றெனவு 
ணர்க . இங்கே கல்லென்றது மலையை . வளருந் தன்மை யிருத்தலினாலும் 
ஓரறிவுயிராகிய - புல் பூண்டு மரங்களைப்போற் சரித்தலின்மையானும் , 
விமல சத்தொன்றே நிகழுங்கன் முதலாமவற்றி னென்றார் . முதலாமென் 
றதனால் புல் பூண்டு விருட்சமுதலியவற்றைக் கொள்க . அசரவுயிரென 
எவர்க்குந் தோன்றாமைபற்றிச் சத்தொன்றே நிகழுமென் மூர் . ஈரறிவுமு 
தல் , ஐயறி விறுவாயுள்ளவை சரிக்குந் தன்மைத்தென்றால் , சரிக்குந்தன் 
மை யில்லாத மலை புல் முதலியவற்றை யோரறிவுயி ரென்னலாகாதோ ? 
அவற்றை மூடமென்னாதது இப்பி , சங்கு , எறும்பு , கறையான் , தும்பி, 
வண்டு முதலியவைகளைப் பற்றியும் , இவற்றைக் கோரவிருத்தி யென் 
தது , தஸ்மரணை சற்றுமின்றிய வானவர் , மக்கள் , நரகர் , விலங்கு , புள் 
முதலியவற்றைப் பற்றியும் , இவற்றைச் சாந்த விருத்தியென்னாதது சீகன் 
முத்தர் விதேக முத்தர்களைப் பற்றியு மென்க . 

(ஙக ) 
( அ.கை.) 
முற்கூறிய சத்து முதலிய ஐந்திலங்கணம்போலக் காணப்படும் ஐந்தி 
லக்கண மிருத்தலின் , உயிர்கள் மயங்க திருக்குமாறு போலிச்சத்து மூன் 
றென இக்கவியில் உணர்த்து கின்றது . 
ஆதலினா லாநந்த மயமாமான் மாவே 

யவைந்தினுக்கு முபாதியுள வவைமுறையே மொழியிற் 
பேதமுறு சத்து மூன் றாம் விவகா ரிகம்பின் 

பிராதிபா திகம்பார மார்த்திகசத் தெனவே 
மூதுணர்விற் சுழுத்தியிற்றோன் றாது நன வுற்று 

முத்தியுறு மளவுமுறுங் கடாதிமுத லதுவாம் 
போதுகன வினிற்றோன்றி யழிவதிடை யதுவாம் 

பொன்றாத பிரமசத்தே யிறுதியதா மன்றே .. 


வேதாந்தசூளாமணி . 


(இ , ரை . ) " ஆதலினா லாநந்த மயமா மான்மா " எ .து . ஆகையால் 
ஆன்மா ஆனந்தமய மெனப்படும் . " அவைந்தினுக்கு முபாதியுள வவை 
முறையே மொழியின் " . து . மேற்கூறிய சத்து சித்து முதலிய அவ்வை 
ந்திலக்கணத்திற்கு முரணாகத் தோன்றுவன சிலவுள் , அவற்றை முறையே 
மொழியுங்கால் . “ பேதமுறு சத்து மூன்றாம் விவகாரிகம் , பின் பிராதிபாதி 
கம் , பாரமார்த்திக சத்தென " எ.து. மேற்கூறிய சத்துக்கு முரணாயுள்ள 
சத்து வியாவகாரிகம் , பிராதிபாதிகம் , பரரமாத்திகம் என மூன்றாம் . 
" மூதுணர்வில் சுழுத்தியிற் சேன் முது நனவுற்று முத்தியறுமல வுமுறுங் 
கடாதி முதலதுவாம் எ . து , பகுத்துணர் வெனல் சற்றுமின்றிய சுழுத்தி 
யவத்தையைப்போல , நித்தியா நித்திய வஸ்து முதலிய நிலைகள் சற்றுக் 
தோன்றாது மூடநனவுகொண்டு ஐக்கிய முததி யெய்து பரியந்தம் நேரி 
டுங் கடாதி முதலியவைகளை யுண்மையெனக் கோடல் வியாவகாரிக சத் 
தெனப் படுவதாம ; போதுகனவினிற் றோன்றி யழிவதிடயதுவாம் , 
பொன்றாத பிரமசத்தே யிறுதியதாம் எ . து . வந்து போ தலை யியல்பாகவு 
டைய சொப்பனத்தைப் போலப் பிரதிபலித்தழிவதை யுண்மையாகக் 
கோடல் பிராதிபாதிக சத்தெனப் படுவதாம் ; காரியப்பட்ட விடத்துந் தன 
க்கெனக் கேடொன்றிலாத மண்ணூலைப்போல , மாறின்றி விளங்கும் 
உணர்வுமயமா நிற்றலே பாரமார்த்திக சத்தெனப் படுவதாம் எ.று. 

அன்று , ஏ அசைகள . அவ்வைந்தினுக்கு மென்பதில் , வகரம் இடைக் 
குறை . விவகரிக்கப் படுதலை வியாவ காரிகமெனவும் , பிரதிபலித்ததாகக் 
காண்டலைப் பிராதிபாசிகமெனவும் , விருத்திசம்பந்த நீங்கி நிற்றலைப் பார 
மார்த்திகமெனவுங் கொள்க . கடாதியென்னல் சத்த முதலியவைகளை . 
முதலது , இடையது , இறுதியதென்பவை விவகரரிக முதலிய மூன்றையும் 
குறிக்கவந்த நேர்கிறை குறிப்பணி . சுழுத்தியில் கனவிலென்பவற்றை ஐந் 
தாம் வேற்றுமை யுவமை யுருபுகளாக்குக . அன்றேல் முரணும் . எவ்வுயி 
ரும் முத்தியுறுபரியந்தஞ் சுழுத்திபோற் றோன்றாது நனவுற்றுக் கடாதி 
விடயங்கட் குழலல் தனது யதார்த்த ஸ்வரூபம் இனையதெனத் தோன்ற 
மையினானும் , உணர்த்தினுங் கேட்குந் தகைமை யின்மையினானு மென்க . 
பிறவிகடோறுங் காணப்படுந் தேகாதிப்பிரபஞ்ச மனைத்துங் கனவுபோற் 
சோன்றி யழிவதெனல் கனவுதோறுங் காணப்பட்டு மறைபவைக ளெங் 
ஙனமோ , அதுபோல நனவுதோறுங் காணப்பட்டு மறைப்பவைகள் சொல் 
மாத்திரமுந் தோற்றல் மாத்திரமுமா யிருப்பனவன்றி யதிஷ்டானமெனற் 
கும் உபாதானமெனற்குஞ் சற்றும் உடன்படாமையானும் , அவற்றி லெழுஞ் 
சுகம் அப்போது மெய்போற் காணப்பட்டுப் பயனின்றி யமைதலானுமென்க . 

( அ . கை ) 
போலிச் சித்து நான்கின் இலக்கணம் இனையவெனக் கூறி மேல் 
ஆநந்த இலக்கணங் கூறுவான் வேண்டி , அவற்றின் நாமங்களை யினைய 
வென வுணர்த்துகின்றது . 


திருக்குவிவேகம் . 
சீவனொடீ சன்கூடத் தன்பிரம மென்னச் 

சித்து நான் காங்கடநீர் கதுவுறும்வெண் மீன் வான் 
அவுபனி நீர்விம்ப வனுமிதா காசஞ் 

சொல்கடா விச்சின்னா காசமொடு மாவான் 
மேவுமிவை யவற்றினுக்குத் திட்டாந்த முறையாம் 

விடயமொடு பிரமம்வா சனை முக்கி யம்பின் 
னேவுநிச மான்மாவோ டத்துவிதம் வித்தை 

யெனுமிவற்றின் பெயராலெண் வகைப்படுமா நந்தம் . 
( இ . ரை . ) சீவனொடீசன் கூடத்தன் பிரம மென்னச் சித்து நான் 
காம் " எ . து . சீவன் , ஈசன், கூடஸ்தன் , பிரமம் என்று சித்து நால்வகை 
யாம் ; கடநீர் கதுவுறும் வெண்மீன் வான்றூவு பனிநீர் விம்பவனுமிதாகா 
சம் எ . து . கடநீரிற் றோன்றும் வெண்மையான நட்சத்திரங்களை யுடைய 
ஆகாயமும் , மோதாநின்ற குளிர்ந்த மேக ஜலத்திற் காட்டும் பிரதிவிம்ப 
மாகிய அனுமானத்தால் அறியும் மேகாகாயமும் ; "" சொல்கடா விச்சின்னா 
காசமொடு மாவான் மேவுமிவை யவற்றினுக்குத் திட்டாந்த முறையாம் " 
எ . து . தார்க்கீகர்க 

கர்களாற் சொல்லப்பட்ட கடாகாயமும் , மகாகாயமுமாகப் 
பொருந்திய இவை நான்கும் மேற்கூறிய சீவாதி நான்கினுக்குந் திட்டாந் 
தக் கிரமமாம் ; விடய மொடு பிரமம் வாசனை முக்கியம் பின்னேவு நிச 
மான்மாவோ டத்துவிதம் வித்தையெனு மிவற்றின் பெயரா லெண்வகைப் 
படு மாநந்தம் " எ . து. மேற்கூறிய ஆநந்தப் போலிகள் விடயம் , பிரமம் , 
வாசனை, முக்கியம், நிசம் , ஆன்மா , அத்துவிதம் , வித்தை எனக் கூறப்படும் 
இவற்றின் பெயர்களால் எண்வகைப்படும் எ.று. 

கடநீரென்றதனால் இனம்பற்றிப் பனிநீரை மேகநீரென்றாம் , கதுவு 
றல் நீங்காது பற்றல் . எனவே , ஆகாயம் நீங்காது பற்றலென்றாயிற்று . அனு 
மிதாகாச மென்றதனாற் பிம்பத்தைப் பிரதிபிம்ப மென்மும் . கட கடத்துள் 
எனவும் அவிச்சின்னம் பின்னமின்றி நிற்றலெனவும் பொருடரலால் கடா 
விச் சின்னமென் றாயிற்று . நான்காகாயமுந் திட்டாந்தமெனவே , நான்கு 
சைதன்ய முந் தாட்டாந்தமென் றாயிற்று . . சீவன் முதலிய நான்கும் கட 
சலப் பிரதிபிம்பாகாய முதலிய நான்கும் நிரனிறையா நிற்றவின் நேர் நிர 
னிறையணி . எண் விதத்தோடு மொட்டவேண்டியது ஆசந்த மாதலால் 
இதனைக் கடைநிலைத் தீபமென்க . அவித்தையைக் கடமெனவும் , அவித் 
தியா சம்பந்த கரணத்தைக் கடசலமெனவும் , மாயையை மேகமெனவும் , 
மாயா சம்பந்த கரணத்தை மேகசலமெனவும் , சலசம்பந்த ஆகாய மிரண்டு 
போல அந்தக்கரண பிரதிபலன சம்பந்த சிதாகாயம் இரண்டையுஞ் சிவேச 
ரெனவும் , சல சம்பந்த மின்றி நிறைந்த ஆகாய மிரண்டுபோல அந்தக் 
கரண சம்பந்த மின்றி நிறைந்த சிதாகாயம் இரண்டையுங் கூடஸ்த பிரம 
மெனவும் , இவற்றிற் கெல்லாம் அதிஷ்டானமா நின்றது ஏகாகாயம் போல 


| 


வேதாந்தசூளாமணி. 
நான்கு சைதன்னியத்திற்கும் அதிஷ்டானமா நின்றது ஏக சிதாகாசமென 
வுங் கொள்க . தன்னையேனும் அயலையேனும் அறியுந்தன்மை சற்று மில்லா 
மையானும் , ஐயந்திரி பெய்தற்கு இது வினைமுத லாகாமையானுந் தூல 
வுடலை யோர் பொருளாக உபாதியெனக் கோடற்க . கொள்ளின் அனர்த்த 
மாக முடியும்.கடத்னதப் போல்வது தூல தேகமெனின் , கடம் உடைந்த 
விடத்துக் கடாகாயமும் , கடசலமும் , கடசலப் பிரதிவிம்பாகாயமும் எங் 
ஙனமில்லையோ , அதுபோலத் ஏலதேகம் மாய்ந்தவிடத்துக் கூடஸ்தனும் 
அந்தக்கரணமும் சிதாபாசனும் மாயவேண்டும் . மாயுமெனின் , தூலதேகம் 
மாய்வே முத்தியாக வேண்டும் . (இஃதுடன் பாடெனின் , சாதன சதுட்டய 
முதலிய நான்கும் , இயம முதலிய வெட்டும் , சரியை முதலிய நான்கும் , 
சிரவண முதலிய ஐந்தும் மீக்கொண்டு முயல்வதால் யாதிபயன் ?) இதற்கு 
மானிட சன்மத்திற்றான் முத்தியெனக் கூறுவ தென்னை ? மானிட சன்மத் 
திலும் , மூட விருத்தியிலும் , கோரவிருத்தியிலு மல்லாது சாந்த விருத்தி 
யிற்று னைக்கிய முத்தி யெய்துவதெனக் கூறுவது மென்னை ? இது பொருந் 
தாமையால் கடத்தைப் போலத் தூல வுடலென வியையுமெனக் கொன் 
னின் , பண்பு , தொழில் , பயனெனப்படுஞ் சாதாரண தருமங்கட் கியையாது 
முரணுவ தென்னை ? ஆதலின் பொருந்தாதென்க . 

( கசு ) 
( அ.கை ) 
இனி ஆகந்தத்தைப்போற் காணப்படும் அஷ்டவித ஆகந்த இலக் 
கணங் கூறுவான் வேண்டி , இக்கவியில் சட்லிதாநந்த இலக்கணம் இனைய 
வென வுணர்த்துகின்றது . 
மாது முதல் விடயவூதியங்கடமிற் றோன்றி 

வரல்விடய வாநந்தங் கண்படையிற் றோன்ற 
லோதுபிர மாநந்தந் துயிறெளிவிற் றோற்ற 

முடையது தான் வரசனா நந்தங்கே டோடே 
யாதலுமி னொதுமென்மதி தோன்றுதல் முக் கியமா 

மாநந்த மனோலயயோ கத்தினில்வந் துதித்த 
லே தமறு நிசாகந்தம் பிரியவிட யத்து 

ளியான் பிரிய னென்னத்தோன் றுதலான்மா நந்தம் . 
இ . ரை .) " மாதுமுதல் விடய ஆதியங்க டமிற்றோன்றிவரல் விடய 
வாநந்தம் ” எ.து. ஸ்திரீமுதலிய விடயப் பிரயோசனங்களில் இயல்பாகத் 
தோன்றிவரும் பிரியமே விடயாநந்த மெனப்படுவதாம் ; கண்படையிற் 
மூேன்ற லோது பிரமாநந்தம் எ . து . மிக்க நித்திரையி லெழும் பிரியமே 
சொல்லா நின்ற பிரமாகந்த மெனப்படுவதாம் ; “ துயிறெளிவிற் றோற்ற 
முடையது தான் வாசனாநந்தம் " எ . து , நித்திரைத்தெளிவி லெழும் பிரி 
பமே வாசனாந்தமெனப் படுவதாம் ; " கேடோடேயாதலுமி னொதுமென் 
மதிதோன்றுதல் முக்கியமா மாகந்தம் ” எ.து. விருப் பொழிதலும் விருப் 


திருக்குவிவேகம் . 
பெழுதலுமில்லாத வுபேட்சையென்னும் நிலைமைக் கியைந்த மதியிலெழும் 
பிரியமே முக்கியாநந்த மெனப்படுவதாம் ; " மனோலய யோகத்தினில் வக் 
துதித்த லேதமறு நிசாநந்தம் பிரியவிடயத்து ளியான்பிரிய னென்னத்தோ 
ன்றுத லான்மாநந்தம் எ . து . மனோ நாசத்திற் கியைந்த யோகாப்பியாசக் 
தில் வந்துதிக்கும் பிரியமே குற்றமற்ற நிசாநந்த மெனப்படுவதாம் ; பிரிய 
மயமா நின்றுள்ள எவ்வெவ் விடயங்களினும் யானே பிரிய வடிவனெனத் 
தோன்றும் மயலிறந்த இன்பமே யாத்மாநந்த மெனப்படுவதாம் எ.று. 

ஆமென்னும் ஆக்கவினைமுற்றை யேனைய ஐந்திடத்து மொட்டுக . நொ 
துன்புறலும் , து இன்புறலுமாதலால் உபேட்சை யெனப்பட்டது . என்னை 
யன்றி யன்னியமில்லை யெனக்கண்டுழிப் பிரியமும் அங்ஙனமாமன்றோ ? 
இதி லையமுறுவ தென்னை ? 

( அ . கை . ) 
ஏனைய இரண்டாநந்தங்களையும் நித்தியம் போற் காணப்படும் அபா 
லம் நான்கினையும் இனையவென வுணர்த்துகின்றது . 
விரியுமுல கனைத்தும் பொய் மெய்ம்மைதா னென்னும் 

விவேகத்திற் றோன்றுவதே யத்துவிதா நந்த 
மரியமறை முடிவாகும் வாக்கியஞா னத்தா 

லா தலது வித்தையா நந்தமென வறிக 
வரியனமுன் னின்மையொடு பின்னின்மை யன்றி 

யொன்றினிலொன் றின்மையென்று மின்மையென நான் 
திரியும்பா வங்களிவை நித்தியத்துட் புகாத 

திறத்தனவாம் பூரணத்து முறாதனமூன் றாகும். 
( இ . ரை . ) விரியுமுல கனைத்தும் பொய் மெய்ம்மைதா னென்னும் 
விவேகத்திற் றோன்றுவதே யத்துவிதாநந்தம் எ . து . வேறிடமின்றி யெங் 
கணும் விரிந்துள்ள வுலகமாகக் காணப்பட்ட அனைத்தும் பொய்யெனவும் , 
சைதன்னியமாக விளங்குத் தானே மெய்ம்மையெனவும் அனுபவத்திற் றிர 
மாகக்கொண்ட விவேகத்திற் றோன்று மின்பமே யத்துவிதாகந்த மெனப் 
படுவதாம் ; “ அரியமறை முடிவாகும் வாக்கியஞா னத்தா லாதலது வீத் 
தையா நந்தமென வறிக ” எ . து , யாவராலுங் கணித்தற்கரிய வேதமுடிவா 
யுள்ள மகாவாக்கியங் காரணமாகச் செனித்த ஞானத்தாலுண்டாகும் ஆக 
ந்தமே வித்தையாநந்த மெனப்படுவதா மென வறிதி ; " உரியன முன் னின் 
மையொடு பின்னின்மையன்றி யொன்றினிலொன் றின்மையென்று மின் 
மையென நான்காம் ” எ , து , மகான்களேற்றற் குரியனவாகிய பிராகபாவம் , 
பிரத்தொம்சாபாவம் , அன்னியோன்னியா பாவம் , அத்யந்தாபாவம் என 
நித்தியப்போலி நான்கு வகைப்படும் ; " திரியுமபாவங்களிவை நித்தியத்துட் 
புகாத திறத்தனவாம் பூரணத்து முருதன மூன்னாகும் ” எ . து . இங்கனம் 
மாறுந் தகையினவாகிய இந்த அபாவங்கள் நித்தியமெனப் படுவதோடு 


[ காந் 


கூடு 

வேதாந்தசூளாமணி. 
சேர்தற் இயையாத தன்மை யுடையனவாய்ப் பூரண நிலைமைக் கியையாத 
பூரணப்போலிகள் மூன்றாம் எ.று. 

அனைத்து மென்றமிகையால் அயலாநின்றுள்ள பதவிக எனைத்தையுங் 
கொள்க. அவைகள் பொய்யெனல் காரண காரிய மிறவாததா லென்க. 
மெய்ம்மைதானெனல் எவையும் தானாக முடிவதாலும் , அவை தன்னி 
லெழுவதானு மென்க . 

என்றும் பிரியவடிவா யிருத்தலின் ஆநந்தமும் , ஒருகாற் பிரியமும் 
ஒருகாற் பிரிய மின்மையுமா யிருத்தலின் , இவ்வெண்வகையும் , ஆநந்தப் 
போலியெனவும் , சதோதயமாய் விளங்குவதே நித்தியமெனவும் , முன்னின் 
மையாதிய நான் கிடத்துந் தோற்றுதல் நித்தியப் போலியெனவுங் கொள்க . 

நனவிலுள்ள வோர் விடயக் கூட்டரவிற் கூடுவோனாகிய வியாவகா 
ரிக சீவனையும் , அவனாற் கூடப்படும் பொருளாகிய விடய வஸ்துக்களையும் 
அழித்துக்கொண் டெழாநின்ற பயனெதுவோ , அது விடயத்தை முன் 
னிட்டு வருதலால் விடயாநர்த மெனவும் ; 

சுழுத்தி நித்திரையிலுள்ள சூனியமான விடயக் கூட்டரவிற் கூடுவோ 
னாகிய பாரமார்த்திக சீவனும் , கூடப்படும் பொருளாகிய குனியமுங் கரைந் 
தவிடத் தெழாநின்ற பயனெ துவோ , அது நித்திரையை முன்னிட்டு வருத 
லாற் பிரமாநந்த மெனவும் ; 

நித்திரை தெளிந்துந் தெளியாவிடத்துச் சூனியமும் விடயமுங் கூடுங் 
கூட்டரவின் அவற்றைக் கரைத்துக்கொண் டெழாநின்ற பய னெதுவோ , 
அது வாசனையை முன்னிட்டு வருதலால் வாசனாநந்த மெனவும் ; 

சகல வஸ்துக்களிலும் கூடும்போது பிரியாப்பிரிய மின்றிய உபேக்ஷா 
புத்தியிற் றோன்றும் பயனெதுவோ , அது சமத்துவத்தை முன்னிட்டு வரு 
தலான் முக்கியாநந்த மெனவும் ; 

யோகத்திற் காக்ஷியாகிய குறியைக் காண்பானாகிய மனஞ்சேர்ந் தொ 
டுங்கியவிடத்து அவ்விரண்டு மின்றி வரும்பய னெதுவோ, அது நிசத்தை 
முன்னிட்டு வருதலான் நிசாநந்த மெனவும் ; 

சீவனானவன் றன் பிரியத்தைத் தனாதி விடயங்களின் மேல் வைத்து 
அவைகளை யின்பமா யனுபவிக்கு மிடத்து அனுபவிப்பானும் , அனுபவமு 
மாகிய இரண்டுமின்றி யுதிக்கும் பயனெதுவோ, அது சீவனை முன்னிட்டு 
வருதலால் ஆத்மாகந்த மெனவும் ; 

ஒன்றெனவும் இரண்டெனவும் அறிந்தனுபவிக்குமிடத்து அவ்விரண் 
டும் நீங்கிய அறிவினிடத் துதிக்கும் பயனெதுவோ , அது துவித நீக்கத்தை 
முன்னிட்டு வருதலால் அத்துவிதாநந்த மெனவும் ; 

மகாவாக்கியார்த்த நிச்சய மறிந்தவிடத்து அச்சொற் பொருளின்றி 
யுதிக்கும் பயனெதுவோ , அது விசாரஞானத்தை முன்னிட்டு வருதலால் 
வித்தையாநந்த மெனவுமாம் . 


திருக்குவிவேகம் . 

ாக 
நிசரநந்த மென்பது சவயோகந்தம் , அஃதாவது தன்னுடையதான 
ஆநந்தம் . எனவே , இங்கு மனதைப்பற்றிவரலால் மானதாகந்தமென்பதே 
நிசாநந்த மென்பதாயிற்று . இங்எனக் கூறிய ஆகந்தங்க ளொன்றிற் 
கொன்று தாரதம்மியமாகியும் ஒன்றை முன்னிட் குதிப்பதாகியும் அங்ஙனம் 
உதித்தவிடத்து அவ்வஸ்துக்க ளின்மையாயினும் பின்னுந் தானுதித்த விட 
த்து அவ்வஸ்துக்களாகவே காண்கையால் அவை ஸ்வயாநந்த மாகா 
வென்க . 

வின : - இங்ஙனமாயின், உலகாயுதன் விடயாநந்தமே யாநந்தமெனக் 
கூறிய தென்னை ? 

விடை : -ஆகாயத்திலுள்ள ஆதித்தனை பூர்த்தமுகமாய்ப் பார்க்கச் 
சத்தியில்லாதவனுக்குச் சலாகாயத்திற் றோற்றிய கற்பனா சூரியனை யதோ 
முகத்திற்காட்டி , அதுகாரணமாக வூர்த்தமுகத்திலுள்ள யதார்த்தம் வெளிப் 
படுத்துவதுபோல , விடயக்காட்சி யிறந்த பேரின்பம் உதியாத அபக்குவ 
னுக்கு இவ்விடயாநந்தமே பொருளெனக்கூறி, அதுகாரணமாக யதார்த்த 
மான ஸ்வரூபரநந்தம் வெளிப்படுமென்பது நோக்கியென்க . 

வினு: -இனிச் சாமளாதிமதம் பிரமாநந்தமே யாாந்தமெனக் கூறிய 
தென்னை ? 

விடை : - யாவுஞ் சூனியமாயவிடத் துள்ள போதையே சுகமா நிற்ற 
லின் அதனை யடையும் நிமித்தம் யாவுஞ் சூனியமாய விடத்துள்ள சுழுத்தி 
யாநந்தமே பொருளெனக் கவுணமாகக் கூறிய தென்க . 

வினு: - இவ்வாநந்தம் ஆபாசமாய தென்னை ? 

விடை : - சகலாவத்தையிற் றோன்றும் ஆநந்தஞ் சகலமேயாதல் போ 
லக் கேவலாவத்தையிற் றோன்றும் ஆநந்தமுங் கேவலமேயாதலினாலென்க . 

வின :-அதனைப் பிரமாநந்தமென்ற தென்னை ? 

விடை : - பொய்யான தேகத்தில் மெய்யிருப்பதுகொண்டு அதற்கு 
மெய்யெனத் தானியாகுபெயராய் வந்தது போல , சர்வசூனிய மயானத்தி 
லுள்ள பிரமாநந்தம் போல் , இத்தத்துவங்களடங்கின சூனியத்தினும் நித் 
திரை மயக்கத்தினும் இருத்தலின் இனிச்சுழுத்தி யாநந்தத்திற்கும் அந்நா 
மம் வந்த தென்க . 

வின: -அச்சர்வ சூனியத்தைப்போல இச்சூனியம் இருக்க இதிலுள்ள 
ஆநந்தத்திற்குத் தோஷம் வந்த தென்னை ? 

விடை : -அச்சூனியம் " அண்டமெண் டிக்கெங்கண்ணு மடங்கச் 
சூனியமதாகக் , கண்டுகொண் டிருக்கக் கண்ட கருத்தையு மரவேவிட்டா , 
லண்டமெண் டிக்கெங்கண்ணு மாய்கின்ற வாநந்தத்தைக் , கண்டுகொண் 
டிருக்கும்வண்ணங் கணத்தில்வத் துதிக்குமன்றே” என்ற கவிப்படி யான 
ந்தமேலிட்டிருக்கும் இச்சூனியம் அவித்தையால் மறைப்புண்டிருக்குமாத 
லால் இங்கனமாயிற் றென்க . 


. 


வேதாந்தசூளாமணி . 
வினா: - இனிச் சுத்தவாசனையாற் சத்துவாசனையும் இதனாற் சித்துவா 
சனையும் இதனால் ஆகக்தவாசனையும் இதனால் ஆநந்தாதீதமுமாயிருத்தலின் 
வாசனாரந்தமே யாநந்தமெனச் சில நூல்களிற் கூறிய தென்னை ? 

விடை : -அசுத்த வாசனை நீங்க இதனாற் சுத்தவாசனையும் , இதனா 
லுண்டான ஆக்ம விசாசணையாற் சித்துவாசனையும் இதனாலுண்டான சமா 
தியின் அனுபவ சமஸ்காரமும் இதனால் இயாவும் ஆநந்தமயமுமாமெனக் 
கருதிச் சாதனமாகக் கூறியதேயன்றி யதார்த்த மன்றென்க . 

வின ; -இனி யிராகத்துவேஷமின்றிய உபேக்ஷாபுத்தியிற் சேற்று 
கின்ற முக்கியாநந்தமே யாநந்தமெனச் சில நூல்களிற் கூறிய தென்னை ? 

விடை : - காமக்குரோதாதிகள் நசித்தவிடத்து உண்டாய இன்பமே 
பேராகந்தமெனக் காட்டற்கென்க . 

வினா : - அங்ஙனமாயின் இஃதாபாசமென்ற தென்னை ? 

விடை : - இராகத்துவேஷம் நீங்கியவிடந் தானாகத் தோன்றாது இவை 
களை முன்னிட்டுத் தோற்றலின் இங்ஙனமாயிற் றென்க . 

வின: - இனி மனமொடுங்கிய யோகத்திலுண்டான நிசாநந்தமே யான 
தமென யோக நூல்களிற் கூறிய தென்னை ? 

விடை: - சங்கற்ப விகற்பங் கரைந்த சுத்தத்தி லெழும் பேராநந்தம் 
இஃதெனத் தெரிவிப்பான்கருதிக் கூறியதென்க . 

வினா: - ஆயின் அஃது மனோலயமான விட மன்றோ ? 
விடை : - 

மனந் தனக்குப் பிரியவஸ்து எதுவோ அதிலடங்கும் ; அது 
பொருளாகா தென்க . 

வினா : -அஃதெங்ஙனம் ? 

விடை: - அம்மனம் விடயத்தி லடங்கினும் அடங்கும் . பிரமத்தில் அட 
ங்கினும் அடங்குமாதலின் , தானுதித்தவிடத் தொடுங்க வேண்டுதலின் அஃ 
தன் றென்க . 

விது: -அற்றேல் யோகத்தில் மனம் ஒடுங்கிய தென்றமையாற் குற்ற 
மென்னை ? 

விடை: -- ஞானபாதத்திற்குக் கீழ்ப்படி யோகமாதலினானும் அஃதோர் 
குறியில் அடங்கி நிற்குமாதலினானும் அக்குறி யேகதேச வஸ்துவாதலினா 
னும் இஃதும் அஃதேயா மென்க . 

வினா - இனி யாத்மஞான சாத்திரங்களில் ஆத்மாநந்தமே யாநந்த 
மெனக் கூறிய தென்னை 

விடை : -ஆத்மா தனது பிரியத்தை விடயத்தின தென் றனுபவியாது 
தன தாகக்கண்டு அனுபவித்தலினா னென்க . 


திருக்குவிவேகம் . 

கூக 
வினா - அங்ஙனமாயின் இஃதாபாசமென்ற தென்னை ? 

விடை: - பிரிய விடயத்துள் யான் பிரியனென்க் கண்டும் பின்னும் 
அவ்விடயங்களை முன்னிட்டு வருதலின் அங்ஙனமாயிற் றென்க . 

வினா:-அற்றேல் தனாதி விடயங்கள் பிரியமாய் நிற்கின்ற தென்னை ? 

விடை : - தனது பிரியத்தை யவைகள் மேல் வைத்தபோது அவை 
பிரியமாகவும் , வெறுத்தபோது அவை வெறுப்பாகவும் ஒன்றும் வையாத 
போது உதாசீன மாகவு மிருத்தலிற் தனது பிரியம் அவைகட் திருத்தல் 
போலத் தோற்றிற் றென்க . 
வினு: - 

இனிச் சுருதிகளிற்றுவித நீக்கத்தில் உதயமானது அத்துவிதா 
நந்த மென்ற தென்னை , 

விடை: - கூடஸ்த பிரம மென்ற நாமமும் அவைகளின் வியாப்பியம் 
வியாபகமென்ற ரூபமு மாகிய இத்துவித நீங்கிய விடத் துண்டாதலின் 
அஃதாமென் றறிவித்தற்கென்க. 

வின : -அங்கனமாயின் இஃதும் ஆபாச மென்ற தென்னை ? 

விடை ; - பொய் மெய் யெனக் கண்ட விவேகத்திற் றோன்றல் ஆரோ 
பித சம்பந்தமாதலால் அல்வனமாயிற் றென்க . 

வின: -அற்றேல் இச் சட சித்து நீக்கந் துவித நீக்க மன்றோ ? 

விடை: - இச்சட திருஷ்டியின்றிச் சித்தான கூடஸ்த பிரமாயிக்கியமே 
துவித நீக்கமாயிருத்தலின் அவை யாகாவென்க . 

வின: - இனி வேதாந்த சாத்திரங்கள் அனைத்தும் மகாவாக்கியத்திற் 
சோன்றிய வித்தியாநந்தமே யாநந்தமெனக் கூறியதென்னை ? 

விடை : -அது நீ யாஞயென்னும் பதத்தின் அருத்தமாயெ சுயஞ் 
சித்தில் உதயமான நிரதிசயாநந்தமே யஃதென அனுபவித்தற்கென்க . 

வினா: -அங்கனமாயின் இஃதும் ஆபாசமென்ற தென்னை ? 

விடை : -வாக்கியார்த்த விசாரணை செய்யும்போது உதயமும் அஃ 
தின்றிய போது இன்மையுமா யிருத்தலின் அங்கனமாயிற்றென்க . 

வீன:-அற்றேல் இவ்வாதந்தங்களாற் பிரயோசனம் இன்றோ ? 

விடை : - ஆடியிற் றோன்றிய ஆபாசமுகத்தால் யதார்த்த முகம் வெளி 
ப்படுவதுபோல , இவ்வாநந்தங்களாற் சுயாநந்த வேத்தியம் வருதலிற் பிர 
யோசனமே யாமென்க . 

வின: - யாவற்கும் இக்கனந்தானே ? 

விடை : - ஆடியிற் சாயாமுகத்தைக் கண்ட பாலர்கள் அதுவே பொரு 
ளெனக் கரத்தாற் பற்றித் துன்புறும் ; குமாரர்கள் அச்சாயையைக் கண்ட 
வுடனே தனது யதார்த்தமுகத்தி லிருக்கின்ற மீசைமேற் கரம்பற்றி யின் 
புறுவர் இதுபோல , இவ்வாதந்தம் உதித்தபோது இதுவே பொருளெனக் 
சண்ட அபக்குவன் றுன்புறுவன் ; பக்குவன் இது முன்னிலையாகத் தனது 


காச 

வேதாந்தசூளாமணி . 
சுயாநத்தத்தைக்கண் டின் புறுவனென்க , மேல் நித்தியம் போலத் தோற் 
றுஞ் சகமறிதற்கு முன்னும் பின்னும் இடையினும் எப்போதும் இன்மை 
யென்கின்ற இந்நான்கு உத்தியினால் அந்நித்தியத்துட் புகாத அநித்தியமா 
மென்க . 

வின: - இச்சகம் இந்கான் கிடத்தும் அபாவமாயின் மேலிருக்கின்ற 
தியாதோ ? 

விடை : - இந்நான்கிடத்தும் பாவமாயிருப்பது நித்தியமான பிரமமே 
யாதலின் அதுவே யிருக்கின்ற தென்க . 

வினா - அற்றேல் இச்சகம் நித்தியமாகத் தோற்றுவ தென்னை ? 

விடை : - தனது சாயை சலத்தில் அதோமுகத்தில் அபாவமாயிருந் 
துஞ் சுபாவமாய்த் தோற்றல் போல , நித்திய சாயையான சகமுங் கற்பித் 
மாகத் தோற்றும்போதே நித்தியம்போ லிருந்ததென்க. 

வினு : -பிம்பரூபமாகப் பிரதி பிம்பம் தோற்றல் போலச் சித்துரூபமா 
கச் சகந் தோற்றது வேறாகத் தோற்றுவ தென்னை ? 

விடை : -- ஆடியின் பேதத்தினால் ஆகாமும் வேறாகத் தோற்றுதல் 
போல , மாயாபேதத்தினால் அகிலமும் வேறாகத்தோற்றும் . ( ஈடு ) 

( அ . கை . ) 
பூரணமெனற்கு முரணாயுள்ள கால பரிச்சேதமுதலிய மூன்றின் இலக் 
கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
உரைத்தவைதா மியாவையெனி னொருகாலத் துண்டின் 

றொருகாலத் தெனுங்கால பரிச்சேத முடனே 
தெரித்தவொரு தேயத்துண் டொருதேயத் திலையென் 

றேயபரிச் சேதமுமொன் றாமாகா தென்னுங் 
கருத்தில்வரு வத்துபரிச் சேதமுமா மென்னக் 

கிருதிடுக வினிச்சித்தின் விரிவாகு மெனமுன் 
விரித்திடுமச் சீவாதி கட்குநா மாதி 

விவகார கற்பனையீண் டெடுத்துமொழி குதுமால் . 
( இ . ரை . ) " உரைத்தவைதா மியாவையெனி னொருகாலத்துண்டின் 
றொருகாலத் தெனுங்கால பரிச்சேதமுடன் எ . து , முற்கூறிய பூரணத்தி 
ற்கு முரணாயுள்ளவை யாவையெனின் ஒருகாலத்துண்டு , ஒரு காலத்தில்லை 
யென்கிற காலபரிச்சேதமும் ; தெரித்தவொரு தேயத்துண் டொரு தேயத் 
திலையென் றேயபரிச் சேதமும் " எ.து. இப்போது நாம் தெரிவித்த 
பொருள்கள் ஒரிடத்துண்டு, ஒரிடத்தில்லை யென்கிற தேச பரிச்சேதமும் ; 
" ஒன்றா மாகாதென்னக் கருத்தில் வருவத்து பரிச்சேதமுமா மென்னக் 
கருதிடுக " எ . து . ஒன்றாகுமெனவும் , ஒன்றாகாதெனவும் , தன்மனதுக் 
கியையவரும் வஸ்து பரிச்சேதமுமாமென்று நினைத்திடுதி ; இனிச்சித்தின் 


திருக்குலிவேகம் . 
விரிவாகுமென முன்விரித்திடு மச்சீவாதிகட்கு நாமாதி லிவகார கற்பனை 
மீண்டெடுத்து மொழிகுதும் ” எ.து. இனிமேல் சித்தினது விரிவாகுமென்று 
முன்னர் விரித்துக்கூறிய அந்தச் சீவசுவரர் முதலியவைகளுக்குப் பெயர் 
முதலிய விவகார கற்பனைகளை யிவ்விடத்தெடுத்துச் சொல்லுதும் எ.று. 

ஆல் அசை . சொரூபமுதல் ஸ்தம்பபரியந்தம் இடைவிடாமல் நிறைந் 
திருப்பதே பூரண மெனவும் , அதுபோலத் தோன்றுக் காலாதி பரிச்சேத 
மூன்றும் பூரணப்போலி யெனவுங் கொள்க . ஒன்றென்பதை யாகாதென்ப 
தோடுங் கடட்டினாம் . நாமாதி யென் றமையின் ரூபமுங்கொள்க . எனவே , 
காம ரூபக் கிரியை யாயிற்று , விபுவைப்போலத் தோற்றுகின்ற காலமும் 
தேசமும் வஸ்துவு மாகிய இம்மூன்றும் பரிச்சேதமே யன்றிப் பரிபூரண 
மாகா வென்க . 

வின : - அற்றேல் காலம் விபுவாய் அசஞ்சலமா யிருப்பதுமன்றி யத 
னிடத்து யாவர் தோன்றி விளங்கியழிவதனால் அதுவே பிரமமெனக் காலப் 
பிரமவாதிகள் கூறிய தென்னை ? 

விடை : - அமைச்சை யரசனெனக் கண்டு அவனால் அவ்வரசனைக் 
காண்பது போலக் காலத்தை விபுவெனக்கண்டு அதனால் அதற்கு அதீத 
மான பூரணத்தைக் காண்பதற் கென்க . 

வின: - அற்றேல் காலத்திற்கு விபுவாதி குணங்களின்றோ ? 

விடை : -- தன் மாத்திரையினின் றேகதேசத்தில் ஆகாயம் உதித்தது 
போல , அதீதத்தினின் றேகதேசத்தி லுதித்த ஞெப்திக்கு முன் பின்னிப்போ 
தென்கின்ற கால மூன்முதலினானும் , ஒன்றினொன் றில்லை யென்கின்ற 
பருவங்களாசாதலினானும் ஒருபருவத்திற் றோன்றிய பொருண் மற்றோர்பரு 
வத்திற் றோன்றாமையானும் அதற்குப் பரிச்சின்னமே யன்றி விபுத்துவம் 
எங்ஙனமா மென்க . 
வினூ: -அற்றேல் இனித் தேயத்திற்கும் விபுத்துவம் இன்றோ ? 

-யானைகண்ட குருடரைப்போலத் தான் கண்ட பூமி யெங்கு 
மிருக்கின்ற தென்பதே யன்றி மேல் ஆகாயமிருக்க எங்ஙனம் விபுத்துவம் 
வரும் . அன்றியும் ஒருதேயத் தன்மை போல ஒருதேயத்தினும் ஒருதேயத்தி 
லுண்டாதல் ஒருதேயத்தினு மின்மையின் இதற்கும் அங்கனமேயாமென்க . 

வின : - அற்றேல் , வஸ்துவுக்கும் விபுத்துவ மின்றோ ? 

விடை: - அதற்குஞ் சமுதாயத்தில் விபுத்துவங் கூறியதே யன்றிப் 
பலவா விருத்தற் கெங்ஙனம் விபுத்துவம் வரும் ? அன்றியும் காமத்தினும் 
ரூபத்தினும் மதுரத்தினும் பரிச்சின்னமே யிருத்தலின் இதற்கும் அங்கனமே 
யாமென்க . 

வினா : - அற்றேல் , இவைகட்கு விபுத்துவங் கற்பிப்பானேன் ? 

விடை : - தனி வஸ்துவிற்குப் பல வஸ்துக்களும் இவ்வஸ்துக்களுண் 
டாதற் காதாரமான தேயங்களும் இத்தேயங்க ளுண்டாதற் காதாரமான 


விடை : 


சு 

வேதாந்தசூளாமணி . 
காலங்களுமாகிய இவைகட் கொன்றற்கொன்று விசேடமானதையே விபு 
வாமெனக் கூறி , இவைகட் காதாரமான பூரணமே விபுவாமெனக் காண் 
பித்து அதன்மேல் இம்மூன்றும் பரிச்சின்னமென அறிவித்தற்கென்க . 

வினா : - அற்றேல் , அசத்து , சடர் , துக்க,மநித்தங் , கண்டமெனக் கூறிய 
அவ்வைந்திற்கும் ஆதாரமாய சத்து ,சித்து , ஆதந்தம் , நித்தியம் , பூரணமென்ற 
இவ்வைந்து தன்மையுடைய ஆத்மாவுக்கு அத்துவிதம் எங்ஙனங் கூடும் ? 

விடை : - அசத்தாதி யைந்து தன்மையுடைய திச்சகமெனத் தள்ளற் 
பொருட்டு இச்சத்தாதி குணங்களைக் கற்பித்ததே யன்றி யதற்குச் சுபாவம் 
அன்றென்க. அஃதன்றியுஞ் சத்தில் நித்தியமுஞ் சித்தில் பூரணமும் அடங் 
கச் சச்சிதாநந்தமாம் . இவற்றில் சத்து சித்தில் அடங்கச் சிதானந்தமும் , 
சித்து ஆநந்தத்தி லடங்க ஆநர்த மொன்றுமே சேடிக்கும் . இவ்வாநந்தமுஞ் 
சுயம்பிரகாசமாய்த் தானே யதீத ஞானமா நிற்கும் . அங்கன மானவிடஞ் 
சுத்தப் பிரமமாதலால் அத்துவிதமே யாமென்க , 

வினா: - அற்றேல் , இப்பிரமத்திற்கு அவ்வைந்து தன்மையு மின்றோ ? 

விடை : -இன்றென்பதும் உண்டென்பதுங் கற்பித்துக் கூறுதலே 
யன்றி யிவை யவாங்மனா கோசரமாதலிற் குருவாக்கியப்படி தன்னனுபவத் 
திற் காண்க . 

பரிபூரணத்தைப்போல விளங்குங் காலாதி மூன்றின் இலக்கணங்க 
ளும் அவை பூரணத்தின் ஆராசமென்பதுந் தெரிவித்துச் சுயஞ் சத்தாதி 
யைந்தின தொருமையாகிய ஆக்ம ஸ்வரூபமிஃதெனக் குறிப்பாற் றெரி 
வித்ததென்பது . 

( ஙசு ) 
( அ . கை .) 
மேற்கூறிய சீவன் முதலிய நான்கு சைதன்னியத்தின் அபிமான பரி 
பாய நாமங் கூறுவான் வேண்டி , சீவனுக்குக் கற்பிதமாக எய்திய விசுவ 
பரிபாய நாமங்கள் பதினொன்றையும் இக்கவியி லுணர்த்துகின்றது . 
சாற்றரிய சீவபே தங்கண்முறை விசுவன் 

றைசதன்பின் பிராஞ்ஞனெனப் பகர்ந்திடுவ ரவருள் 
வேற்றுமை செய் தூலவுடல் வியட்டியபி மானி 

விவகாரி கன்புத்தி கதுவுறுசை தன்யன் 
மாற்றரிய சிதாபாசன் விட்சேப ரூபன் 

வருபிரமாத் திருநுவலகத் திருவொடுபோத் திருவே 
தோற்றியிடும் விஞ்ஞான மயன்குடும்பி சரீரி 

தொம்பதமுக் கியன் முதலா யினவிசுவ னாமம் . 
( @ . ரை . ) சாற்றரிய சீவ பேதங்கண் முறை விசுவன் றை சதன் 
பின் பிராஞ்ஞனெனப் பகர்ந்திடுவர் " சா . து . சொல்லற்கரிய சீவபேதங் 
களை யவ்வவற்றிற் குரிய சாரண நெறிப்படி , விசுவன் , தைசதன் , பிராக் 


திருக்குவிவேகம் . 

எ 
ஞன் எனப் பெயர்தந்து அறிஞர் கூறாநிற்பர் ; “ அவருள் வேற்றுமைசெய் 
தூலவுடல் வியட்டியபிமானி விவகாரி கன்புத்தி கதுவுறுசை தன்யன் மாற் 
றரிய சிதாபாசன் விட்சேபரூபன் எ . து . அம்மூவருள் வெவ்வேறு தன் 
மைகளைச் செய்கின்ற வியஷ்டி தூலவுட லபிமானியாகிய சீவனது வியவ 
காரிகன் , புத்திகதுவுறு சைதன்யன் , மாற்றற்கரியசிதாபாசன் , விட்சேபரூ 
பன் ; " வருபிரமாத் திருநுவல்கத் திருவொடுபோத் திருவே தோற்றியிடும் 
விஞ்ஞான மயன்குடும்பி சரீரி தொம்பத முக்கியன் முதலாயின விசுவனா 
மம் எ.து. வழங்கி வருகின்ற பிரமாத்திரு , சொல்லப்பட்டகத்திரு , போத் 
திரு , தோற்றாநின்ற விஞ்ஞானமயன் , குடும்பி , சரீரி , தொம்பதமுக்கியன் 
முதலாக வருபவைகள் விசுவபரியாய நாமங்களாம் எ.று. 

ஏ அசை . வியவகாரிகன் முதலிய பதினொரு நாமங்களும் , இவை 
போல்வன பிறவும் விசுவனெனற்குப் பரியாய நாமங்க ளெனப்படும் . எல் 
லாத் தத்துவங்களோடும் விவகரித்தலின் வியவகாரிக னெனவும் , அந்தக்க 
ரண பிரதி பலனனாதலின் புத்திக துவறு சைதன்ய னெனவும் , கூடஸ்த 
சாயையாதலின் , சிதாபாசனெனவும் , விடயமாகப் பரிணமித்தலின் , விட் 
சேப னெனவும் , கரணங்களோடு கூடியறிதலின் , பிரமாத்திருவெனவும் , 
வைக்கெல்லாங் கர்த்தாவா யிருத்தலின் , கத்திருவெனவும் , எவற்றையுந் 
தானனுபவித்தலின் போத் திருவெனவும், எவற்றையுந் தானறிதலின் விஞ் 
ஞானமயனெனவும் , தேகமுதலியவற்றிற் சம்பந்தித் திருத்தலின் குடும்பி 
யெனவும் , சரீரமே தானென்றிருத்தலின் சரீரியெனவும் , நீ யென்னும்பத 
த்திற்கு வாச்சியப் பொருளாதலின் தொம்பத முக்கியனெனவுங் கூறியவா 
றுகாண்க . வில்லியென்றாற் போலத் தூலவுடல் வியட்டியபிமானியெனல் 
சீவனுக்காயிற்று . விசுவன் , தைசதன் , பிராக்ஞனெனல் மூன்றவஸ்தையி 
லுஞ் சீவனுக்குரிய அபிமான நாமங்களாதலாலும் , இக்கவியில் விசுவனென 
ற்குப் பரியாய நாமங்கள் கூறுதலாலும் , அபிமானியெனலை யிவற்று ளொ 
ன்றக்கற்க. முதலாயின வென்றதனால் க்ஷேத்திரி , விஷயி முதலிய பிற 
வுங்கொள்க . வியாபித்திருக்குத் தன்மை விசுவனெனவும் , தேஜஸ் சம்பந்த 
முடைமை தைஜசமெனவும் , பிரக்ஞா சம்பந்தமுடைமை பிராக்ஞமென 
வும் காரண விடுகுறியாகப் பெயர்வந்தமை காண்க , இங்கே தேஜசெனல் 
அந்தக் கரணத்தை . 

( நஎ ) 
( அ . கை .) 
ஏனைய வபிமானி நாமங்களுக்குப் பரியாய நாமங்களும் , ஆன்மாவின் 
மூன்றுவிதப் பெயர்களும் இனையவென வுணர்த்துகின்றது . 
பெற்றவொரு சூக்குமமெய் வியட்டியபி மானி 

பிராதிபா திகசீவன் சொப்பனகற் பிதனே 
மற்றிவைதா முதலாய தைசதன்றன் பெயராய் 

வழங்குறுவ காரணமெய் வியட்டியபி மானி 


காஅ 


வேதாந்தசூளாமணி . 


யுற்றவிரு மவித்தையோ பாதிகன்கா ரியமா 

முபாதிகனென் பனமுதலாம் பிராஞனா மங்கள் 
பற்றிவரு சீவான்மா வந்தரான் மாமேற் 

பரமான்மா வெனப்படுமான் மாவிதமூன் றாகும் . 
( இ . ரை . ) “ பெற்றவொரு சூக்குமமெய் வியட்டியபிமானி பிராதிபா 
சிகசீவன் சொப்பனசற் பிதனே மற்றிவைதா முதலாய தைச தன்றன் பெய 
ராய் வழங்குறுவ எ . து . தனக்கு வாய்த்த வோர் சூக்குமவுடல் வியட்டி 
யாபிமானியாகிய சீவனது பிராதிபாதிகன் , சொப்பனகற்பிதன் இவைபோல் 
வனபிறவும் தைசத பரியாயநாமங்களென வழங்கப்படுவனவாம் ; “ காரண 
மெய் வியட்டியபிமானி யுற்றவிருமவித்தையோ பாதிகன் காரியமா முபாதி 
கனென்பன முதலாம் பிராஞ்ஞ நாமங்கள் எ.து. காரணவுடல் வியட்டி 
யபி மானியாகியசீவன துவாய்த்த மேலாய அவித்தையோபாதிகன் காரி 
யோபாதிகன் எனக்கூறப்படுவன முதலியவைகள் பிராக்ஞ பரியாய நாமங் 
களாம் ; " பற்றிவரு சீவான்மா வந்தரான்மா மேற் பரமான்மா வெனப்படு 
மான் மாவித மூன்றாகும் எ . து . இவை காரணமாக வருகின்ற சீவான்மா , 
அந்தரான்மா, மேலாகிய பரமான்மா எனப்படுவனவாக 

பாகியவான்மா இவ் 
வாறு மூன்றுவிதப்படும் எ.று. 

அவித்தையா உபாதிகன் எனல் அவித்தை யோபாதிக னென்றயது 
வடமொழி குணசந்தியா லென்க , இக்கவியில் தைசதெனெனற்குப் பரியாய 
நாம மிரண்டும் பிராக்ஞனெனற்குப் பரியாயநாம மிரண்டும் வந்தவாறு 
கண்டு கொள்க , சாக்கிரன் 

ரவாசனை பிரதி பலித்தலின் பிராதிபாதிக சீவனெ 
னவும் , நனவைக் கற்பித்தல் போலச் சொற்பனத்தைக் கற்பித்தலின் 
சொற்பன கற்பிதனெனவும் சுழுத்தியி லொன்றுந் தோற்றவில்லையெனத் 
தெரிந்து பின்னுணர்த்தற்கு , அங்கே தெரிவாயிருத்தலின் பிராக்ஞனெ 
னவு மாயிற்று . சுழுத்தியில் பிரக்ஞை தனித்து நின்றுந் தன்னைத்தா னுணர் 
தற்பால தன்றாமையானும் அங்ஙன முணராமை தூலசூக்குமப் பிரவாக 
த்திற்கு வித்தாயிருப்பதினானும் காரணமெய்வியட்டி யபிமானியெனவும் , 
அப்போது வித்தாசம்பந்த மன்முதலால் அவித்தையோபாதிகனெனவும் , 
அவித்தையி னின்று தானே காரியப்படுதற்கு விடாதியைந்து நிற்றலின் 
காரியோபாதிகனெனவுங் காரணவிடுகுறியாய்ப் பெயர் வந்தமைகாண்க . 
சொற்பனாவத்தையில் சோம சூரியாக்கினி யின்றித்தானே பிரகாசரூபமா 
யிருத்தலின் தைசதனென்றும் , அங்கே தூலதேகத்தைப்போற் காண்பதை 
யானென் றபிமானித்தலின் சூக்கும மெய்வியட்டியபிமானியென்றும் பெயர் 
வந்தமைகாண்க . 

( அ . கை . ) 
மேற்கூறிய ஆத்மத்திரய விலக்கணம் இனைய வென வுணர்த்து 
இன்றது . 


திருக்குவிவேகம் . 


க 


வேறு . 


காய்ந்துள விரும்பு போலுடம் பாதி 

கலந்துறு குடும்பமென் வழக்கிற் 
சார்ந்துளன் சீவன் மாவெனப் படுவான் 

றாமரை யிலையினீர் - போலத் 
தோய்ந்துள குடும்பப் பெருவிவ காரந் 

தோய்வில னந்தரான் மாவாம் 
போந்துல கிற்குப் பரிதிபோற் சான்றாய்ப் 

பொருந்தினோன் றான்பர மான்மா . 
( இ . ரை . ) காய்ந்துள விரும்பு போலுடம்பாதி கலந்துறு குடும்பமென் 
வழக்கிற் சார்ந்துளன் சீவான் மாவெனப்படுவான் " எ.து . உலைக்களத்திற் 
காய்ந்து கொண்டிருக்கின்ற விரும்பைப்போலத்தூலதேகமுதலியவற்றோடு 
கலந்துள்ள குடும்பமென்னுமுலகவழக்கில் சேர்ந்திருப்பவன்யாவனோ, அவ 
னே சீவான் மாவெனப் படுபவனாவன் ; " தாமரையிலையினீர்போலத் தோய் 
ந்துள குடும்பப் பெருவிவகாரந் தோய்வில னந்தரான்மாவாம் எ .து . தாம 
ரையிலையின் கணுள்ள நீரைப்போலத்தான் சம்பந்தித்துள்ள குடும்பமாகிய 
பெரிய விவகாரத்திலிருந்தும் அவற்றோடு சம்பந்த முறாதவன் யாவனோ 
அவனே யந்தரான்மா வெனப்படுபவனாவன் ; போந்துலகிற்குப் பரிதிபோ 
ற்சான்றாய்ப் பொருந்தினேன் றான்பரமான்மா" எ . து . உலகத்திற்குச்சூரிய 
னெங்ஙனமோ , அதுபோல வுலகத்தில் வந்து எவற்றிற்குஞ் சாட்சியாய் 
விளங்குபவன் யாவனோ அவனே பரமான்மா வெனப்படுபவனாவன்எ. று . 

இரும்பைக் காய்ச்சி யடிக்குமிடத்துத் தெப்பை யக்கினுக்குமாமாறுபோ 
லத் தேகமுதலிய குடும்பத்தோடுகூடி விவரிக்குமிடத்து விளையுஞ் சுகதுக் 
கம் அவற்றோடு சார்ந்த ஆன்மாவுக்கு மாதலால் , அந்த அவசரஞ் சீவான் 
மாவெனவும் தாமரையிலையோடு சம்பந்தமுற்றுந் தனக்குக் கிஞ்சித்து மில் 
லாத நீர்போலத் தேகமுதலிய பெரிய குடும்பத்தோடு சம்பந்தமுற்றும் அது 
காரணமாக வெய்தும் விவகாரத்தாக்கு அவ்வாறாநிற்கும் ஆன்மாவுக்குச்சற் 
றுமின்றாதலால் அந்தவவசரம் அந்தரான்மாவெனவும் , அந்தரத்தி னின்று 
தன் கதி ருலகமெங்கும் பரவச்செய்யினும் அவ்வுலகத்தாலெய்தும் நயநட்ட 
க் தனக்குச் சற்றுமின்றி யதி தூரமாகவுஞ் சாட்சியாகவும் விளங்குஞ்சூரியன் 
போலச் சிதாகாயத்தினின்று தனதந்தக்கரணம் உலகெங்கும் விவரிக்கச் 
செய்யினும் அவ்வுலகத்தாலெய்தும் நயநட்டந் தனக்குச் சற்றுமின்றி யுபா 
தித் திரியங்கட்கு அதிதூரமாகவுஞ் சாட்சியாகவும் விளங்குவது ஆன்மாவா 
தலால் அந்த அவசரம் பரமான்மாவெனவுங் கோடற்கியைதலின் இங்ஙனங் 
கூறியதென்க . ஆன்மாவொன்றேனும் இங்எனம் மூவிதமாக நிற்றல்போற் 
காணப்படுதலின் இதனை விளக்க மூவித வுவமை கூறிய தென்க . சீவான்மா 
வெனல் யோகிகாறும் , அந்தரான்மா வெனல் முமூட்சுகாறும் , பரமான்மா 


எடி 

வேதாந்தசூளாமணி . 
வெனல் விதேக முத்திகாறுமெனக் கொள்க . இதனை யேலாதார் ஆன்மத 
ரிசன மில்லா தார் . எனவே , இஃதனுபூதிகாரணமாக விளக்கிய தெனப்பெ 
ற்றாம் . யர இவ்விரண்டும் ஆசெதுகை , ஆதியென்றதனால் பெண்டு பிள்ளை 
முதலியவைகளைக் கொள்க . உ.பாதியை நானெனல் சீவான்மா , எய்தியுஞ் 
சைதன்னியம் நானாகாமை அர்தரான்மா , ஆனவிடத்து அயலின்மை பர 
மான்மா வெனினு மமையும் . இங்கே ஆன்மாவெனல் வியாபக விளக்கமா 
நின்ற ஞெப்தியை. போல்சார்ந்துளனெனவும் , போல்தோய்வில னெனவும் , 
போல் பொருந்தினோ னெனவு முடிக்க . அக்கினிமயமாம் இரும்பென்பார் 
காய்ந்துள விரும்பென்றார் . உளவெனல் செயவென்னும் வாய்பாட்டுவினை 
யெச்சம்பற்றி , குடும்பப் பெருவிவகாரந் தோய்வில னென்றதனால் துறவற 
மென்னற்க . கொள்ளின் தாமரையிலை நீரென்னுமுவமை சாதாரண தர்ம 
த்தால் முரணும் . முருணுதலால் இல்லற மெனலே பெரும்பாலும் அமையும் , 
இம்மூன்று கவியினது கருத்து . தொம்பத விலக்கியார்த்தந் தோன்று !! 
நிமித்தம் அதன் முக்கியார்த்தத்தை விரித்துக் கூறியதென்பது . 

( அ . கை . ) 
ஆன்மாநல்வினைதீவினையாற் பிறவிகடோறு மொத்துண்ணுகிறானென் 
றும் , விடாது பிறவிகடோறும் விரைந்து விரைந்து நுழைந்து நுழைந்து 
செல்லுகிருனென்றும் வழங்கும் வழக்கத்தை மறுக்க வுவமான பூர்வக 
மாகக் கூறுதலை யுணர்த்து கின்றது . 
நீர்விழுந் தொருவெங் கதிர்தடு மாறி 

நின்றதென் றுரைப்பது போலுங் 
கார்விரைந் தோட வோடுகின் றது தண் 

கலைமதி யென்பது போலு 
மோர்வருந் திரிவில் போதவான் மாவிற் 

குடன் முத லாகிய வுபாதிப் 
பேர்பெறுஞ் சீவ பாவனை யுலகப் 

பெருவிவ காரமென் றறியே , 
( இ . ரை . ) நீர்விழுந் தொரு வெங்கதிர்தடுமாறி நின்றதென் றுரைப் 
பது போலும் " எ . து வெப்பமுள்ள வோர் சூரியன் ஆகாயத்தினின்று 
நீரில் விழுந்து தத்தளித்துக்கொண்டிருக்கிறானென் றுலகத்தார்சொல்வது 
போலவும் ; கார்விரைந்தோட வோடுகின்றது தண்கலைமதி யென்பதுபோ 
லும் எ.து. மேகம் விரைவி லோடக் குளிர்ந்த கலைகளையுடைய சந்திரன் 
விரைவிலோடு கின்றானெனக் கூறுதல்போலவும் இருக்கும் ; “ ஒர்வருந்திரி 
வில் போதவான்மாவிற் குடன் முதலாகிய வுபாதிப் பேர்பெருஞ் சீவபாவ 
னை " எ .து . ஓதியு முணர்தற்கரிய வென்று மொருதகைக்கா நின்றுள்ள 
ஞானாத்மாவிற்குத் தூலதேக முதலிய வுபாதித்திரியங் காரணமாக அபிமா 
னிப் பரியாய நாமங்களை யேற்ற சீவபாவனையெய்தியது ; " உலகப் பெருவிவ 


. 


திருக்குவிவேகம் . 

எக 
காரமென்றறி எ . து . ஆதலால் , பிரியவடிவ மென்று கருதியவுலகப் பெ 
ருவிவகாரப் பேற்றினா லிம்மயக்க மெய்திய தென்றறிதி எ.று. 

எ அசை.என்று மொருதகைத்தாநின்று விளங்கும் ஆன்மாவுக்குஉபாதி 
த்திரியங் காரணமாகச் சீவபாவ மெய்தியதை விளக்க இவ் விரண்டுவமை 
கூறினா ரென்க . பிரதிவிம்பத்தை விம்பமெனக் கோடல்போல அநாத்மா 
வை யாத்மாவெனக் கோடலும் , ஒன்றின் புடை பெயர்ச்சியைவேறொன்ற 
தாகக் கோடல்போல அநாத்மாவின் புடைபெயர்ச்சியை ஆத்மாவின தாக 
க்கோடலும் மயக்கமோ ? தெளிவோ ? தெளிவெனின் , பிம்ப சூரியன் நீர் 
விழுந்தலை தலும் , சந்திரன் மேகத்தி னுழைந் தோடலும் மெய்யாகவே 
ண்டும் . கூடாதெனின் மயக்கமெனல் வேண்டும் . இவ்வையந் தெளிதற்குப் 
பிரதி விம்பத்தையும் மேகவிரைவையும் நாடா திருக்கவேண்டும் . அது 
போல அனாத்மவாகிய உபாதித்திரியத்தை நாடா திருக்கவேண்டும் . நாடின் 
இவ்விரண்டுபமானவும் பொருந்தும் . எனவே, அதோமுகத்தைவிட்டு ஊர் 
த்தமுகத்தைக் கைப்பிடியென்றாயிற்று இதமல் ஆன்மா என்று மிருந்த 
படி யிருக்கின்ற தெனலைக் காணுதும் . போலுமெனலிரண்டையும் வினை 
முற்றாக்கினுமமையும் இங்கே வோடவெனல் செய்வென்னும் வாய்பாட்டு 
வினையெச்சம் . திரிவிலென் றதனால் என்று மொருதகைத்தா நிற்றலென 
வுரைகொண்டாம் . ஆன்மாவினியற்கைவடிவம் வேறன்றாதலின் போத ஆன் 
மாவென்றார் . இங்கே போதமெனல் தன்னையும் அயலையும் உணருந்தகை 
யதை . சீவபாவனையெனல் அயலைமாத்திரமுணருந் தகையதை யென்க . 
உலகப் பெருவிவகார மென்றது , அயலைப் பிரியவடிவமாகக் கோடல் பற்றி 
யாதலா லொக்கும் . விழுந்தென்ற மிகையால் வேறிடத்து நின்றெனக் 
கோடற்கியைதலின் ஆகாயத்தை வருவித்தாம் . இதனது கருத்து . தொம்ப 
தத்தின் வாச்சியார்த்த இலக்கணம் இலக்கியார்த்தமான கூடத்தனுக்கு 
வந்ததாகத் தோற்றுங் கற்பனையை யுணர்த்திய தென்பது . 

( ச O ) 
( அ . கை . ) 
ஈசனுக்குப் பரியாயநாமம் அபிமானத்திரயத்தால் எய்தியது இத்துணை 
யாவெனக் கூறுவான் வேண்டி, இச்கவியில் அபிமானத்திரய நாமங்களையும் 
அவற்றுள் விராட்டிற்கு ஒன்றையும் , இரணிய கருப்பற் கிரண்டி லொன் 
றையும் விளங்க வுணர்த்து கின்றது . 
அருவிராட் புருட னிரணிய கருப்ப 

னந்தரி யாமியென் றீசன் 
றிரிவித மவருட் லேவா கத்துச் 

சமட்டியா கியவபி மானி 
விரிவுறும் வைசுவா னரனெனன் முதலாம் 

விராட்புரு டன்பெய ராகு 
மருவுறு மிலிங்க மெனுமுடற் சமட்டி 

மானிமாப் பிராணனே யன்றி . 


எஉ 

வேதாந்தசூளாமணி . 
(இரை. ) அருவிராட் புருடனிரணிய கருப்பனந்தரி யாமியென் 
றீசன்றிரிவிதம் " எ .து . ஈசனதபிமான நாமம் அரிய விராட்புருடன் , இர 
ணிய கருப்பன் , அந்தரியாமியென மூவகையா நிற்கும் ; " அவருடலேவாக 
த்துச் சமட்டியாகிய வபிமானி விரிவுறும் வைசுவா னரனெனன முதலாம் 
விராட்புருடன் பெயராகும் " எ . து , அபிமானத்தில் மூவராகக் காணப்பட் 
டவருள் சமஷ்டி தூலதேக அபிமானியாகியாசனது விராட்புருட பரியாய 
நாமம் வியாபித்த வைசுவானரனெனல் முதலியவையாம் ; மருவுறு மிலிங் 
கமெனுமுடற் சமட்டி மானிமாப் பிராணனே யன்றி எ .து . பொருந்திய 
சூட்சுமதேகஞ் சமஷ்டி யபிமானியாகிய ஈசனது மாப்பிராணனும் , இஃதன் 
றி எ.று. பிருதிவி முதலிய அனைத்தையும் தனதுருவாக்கோடலை விராட் 
புருடனெனவும் , துலக்கமாகப் பிரகாசிக்கின்ற அனைத்தையுந் தனது உதர 
த்துள் அடக்கிக் கோடலை இரணிய கருப்பனெனவும் , ஆகாயம்போல் அக 
ம்புறமற்ற நிலைகோடலை அந்தரியாமி யெனவுங் காரண விடுகுறியாகக் 
கூறினமை காண்க . பிருதிவி முதலியவெனல் அஷ்ட மூர்த்தங்களை . அபி 
மானியெனல் அபிமானித்தல 1 லென்க . திரிவிதமா மென்பதில் ஆக்கவினை 
முற் றெஞ்சியது . அவருளெனல் பலர்பாற் சுட்டாதலின் திரிவிதமென்லை 
மூவிதமாவரென முடிக்கினுமமையும் . விரிவுறுமென்ற மிகையால் சீவனது 
வியாபகத்திற்கு வியாபகமா நிற்றலைப்பெற்றாம் . பெறவே , விசுவத்திக்கு 
விசுவமென்றாயிற்று . சமஷ்டிபற்றி வந்ததாதலின் , சமஷ்டியாகிய அபி 
மானியென்றார் . இலிங்கவுடல் சூக்குமவுடல் இவை யொருபொருட்கிளவி . 
அன்றியெனலாற்குளகம் . 

( சக ) 
( அ . கை . ) 
முன்னிறுத்திய வேனைய வொன்றையம் , அந்தரியாமிக்கு ஆறையு 
மினையவென இக்கவியில் விளங்க வுணர்த்துகின்றது . 
சூத்திரான் மகனென் பெயர்முத லாகச் 

சொற்றன ரிரணிய கருப்பற் 
கேத்துகா ரணமா முடம்புறு சமட்டி 

யெனுமபி மானியவ் வியத்தன் 
வாய்த்தகா ரணமா முபாதிக னநந்த 

மயன்பர தேவதை பரம 
னார்த்ததற் பதமுக் கியார்த்தனென் பெயர்மு 

னந்தரி யாமிபெற் றடுமே . 
( இ . ரை . ) சூத்திரான் மகனென் பெயர் முதலாகச் சொற்றன ரிரணிய 
கருப்பற்கு எ . து . சூத்திரான் மகனு மெனக் கூறப்படும் பெயர் முதலா 
னவை யிரணியகருப்பனுக்குப் பரியாயநாமங்களெனக் கூறுவரறிஞர் ; " எத் 
துகாரணமா முடம் புறு சமட்டி யெனு மபிமானியவ்வியத்தன் வாய்த்தகார 
ணமா முபாதிகன் " எ.து. துதிக்கத்தக்க காரண சரீர சமஷ்டி யபிமானி 


திருக்குவிவேகம் . 

எங் 
யாகிய ஈசனது அவ்வியத்தன் பொருந்திய காரணமா முபாதிகன் ; “ அருந் 
தமயன் பரதேவதை பரமனார்த்தி தற்பதமுக்கியார்த்தனென் பெயர் முனந் 
தரியாமி பெற்றிடும் எ . து . அநந்த மயன் , பரதேவதை , பரன் , பொருக் 
திய தற்பது முக்கியார்த்தன் என்கின்ற பெயர் முதலான வைகளை யந்தரி 
யாமி யென்னும் அபிமானி நாமம் பரியாய நாமங்களாகப் பெறும் எ.று. 

ஏ அசை . யகரமும் , ரகரமும் ஆசெதுகைகள் . எனவே , இவ்வாறும் 
பாசன தந்தரியாமி யென்னும் அபிமானியின் பரியாய நாமங்களாம் . அவ்வி 
யத்தனெனல் இந்திரியங்களுக்கு விஷயமாகா தடங்கி நிற்றல்பற்றியும் , கார 
ணமா முபாதிகனெனல் சகத்சன்மாதிகாரணத்வ மேயுபாதியாக வுடைமை 
பற்றியும் , அநந்தமய னெனல் முடிவின்றி வியாபித்திருத்தல் பற்றியும் , பர 
தேவதையெனல் தேவுக்கெல்லா மகாதேவா யிருத்தல் பற்றியும், பரம னெ 
னல் மேலுக்கெல்லாம் மேலாயிருத்தல் பற்றியும் , தற்பத முக்கியார்த்த 
னெனல் அது வென்னும் பதத்திற்கு வாச்சியார்த்தமா யிருத்தல் பற்றியுங் 
காரண விடுகுறியாய் வந்தன வென்க . இலிங்கமென்னு முடற்சமட்டி யபி 
மானி யெனல் சமட்டி சூக்கும சரீரத்தை யபிமானித்திருத்தலையும் , மாப் 
பிராணனெனல் மகாமாருதமே மூச்சாயிருத்தலையும் , சூத்திரான் மகனெனல் 
எவற்றிற்குஞ் சூத்திரதாரியாநின் றவற்றை யசைப்பித்தலையும் , காரணமா 
முடம்புறு சமட்டியபிமானி யெனல் சமட்டி காரண தேகத்தை யபிமானித் 
திருத்தலையும் விளக்குவதால் வந்தமை காண்க . ஆர்ந்தவெனல் ஆர்த்தவென் 
முய தெதுகைபற்றி வந்த விகாரம் . 

( சஉ) 
( அ . கை . ) 
மேற்கூறிய ஈசனது அபிமான நிலைகளை இத்தகைத்தென விளக்கத் 
திருஷ்டாந்த முணர்த்துகின்றது . 
சித்திரப் படமோர் பொருளொடுங் கூடாத் 

திகழ்வினிற் றவுதமே யெனவு 
நெய்த்தகூழ் வருடக் கடிதமே யெனவு 

நீனிறத் திலாஞ்சனை யெனவும் 
பத்தியோ வியஞ்சேர்ந் திரஞ்சித மெனவும் 

படுதல்போற் பிரமமு மாயை 
வைத்தகா ரியங்கள் கடந்துறு நிலையில் 

வயங்குசித் தெனும் பெயர் புனைந்தே . 
( இ . ரை . ) ( சித்திரப் படமேசர் பொருளொடுங் கூடாத் திகழ்வினிற் 
றவுதமேயெனவும் எ.து. சித்திரப் படமானது சித்திரமாக வோர் விகாரப் 
பொருளோடும் அமையாது தனித்து விளங்குமிடத்துத் தவுதபடமென்றும் , 
நெய்த்த கூழ் வருடக் கடிதமே யெனவு நீனிறத் திலாஞ்சனை யெனவும் ” 
எ.து. பசைக்கூழ் தடவ அதனாற் கடிதபட மெனவம் , நீலநிறத்தைத் தடவ 


க 0 


எச 

வேதாந்தசூளாமணி , 
அதனா லிலாஞ்சன படமெனவும் ; " பத்தியோ வியஞ்சேர்ந் திரஞ்சித மென 
வும் படுதல்போல் எ. து. வரிசை வரிசையாகச் சித்திரம் வரையப்பட்டு , 
அதனா லிரஞ்சிதபட மெனவும் பெயர்பெறு மாறுபோன்று , பிரமமு 
மாயைவைத்த காரியங்கள் கடந்துறு நிலையில் வயங்கு சித்தெனும் பெயர் 
புனைந்து " எ . து. பிரம சைதன்னியமும் மாயையைக் காரணமாகக் கொள் 
வதனாற் சான்றோர்களால் அமைத்துவைத்த காரியமாகிய பாஞ்சபூத பௌ 
திகங்களைச் சற்றுந் தன்பாலில்லாது கடந்து நிற்கும் அவசர நிலையில் சித் 
தென்னும் நாமம் தரிக்கப்பெற்றுச் சதோதயமாக விளங்கும் எ.று. 

ஏ அசை . இலாஞ்சனையெனல் உருவமைத்தற் கியைந்த அடையாளச் 
சின்ன மெனவும் , இரஞ்சிதமெனல் சித்திரங்களை நிறைய வரைந்து மகிழ்த 
லெனவுங் கொள்க . கொள்ளவே சித்திற்குப் படமும், சனுக்கு வெளுத்த 
படமும் , அந்தரியாமிக்குக் கடித படமும் , இரணிய கருப்பனுக்கு இலாஞ் 
சன படமும் , விராட்டுக்கு இரஞ்சித படமுமென வுவமித்ததாகப் பெற்றாம் . 
படமானது வெளுத்தவிடத்துத் தவுதமெனவும் , துவரிட்டுக் கொட்டிய 
விடத்துக் கடிதமெனவும் , ஓர் வர்ணத்தி லுருக்கள் தோன்ற அச்சுக்கட்டின 
விடத்து இலாஞ்சனை யெனவும் , மன ரம்மிதமாகப் பலவித வர்ணங்கள் 
இடமறிக் தமைத்தவிடத்து இரஞ்சித மெனவும் பெயர் பெறுமாறு காண்க. 
இந்நால்விதக் கற்பிதங்கட்கு ஆதாரஞ் சுபாவபட மெங்கனமோ , அதுபோல 
விராட்டாதிய நால்விதக் கற்பிதங்கட்கும் ஆதாரஞ் சுயம் பிரமமெனக் 
காண்க . படுதல் போல் புனைந்தென முடிக்க . நெய்த்த உரிச் சொல் லடியா 
கப் பிறந்த பெய ரெச்சம் . அதில் யகர வொற்று ஆசெதுகை , மாயை காரி 
யங்க ளென்றதனால் பாஞ்ச பூத பௌதிகங்க ளென்றாம் . பிரமமு மென் 
பதி லும்மை உயர்வு சிறப்பு , எந்தெந்தப் பிறவிகள் எங்கன மெங்கனமாக 
வந்து மாறினும் எந்தெந்தச் சுக துக்கங்கள் எங்ஙன மெங்ஙனம் வந்து 
மாறினும் தானங்கனம் அங்கன மாவதுபோற் காணப்படினுந் தன்பாற் 
போக்குவரத்தாகிய சலனந் தினைத்துணையு மின்மையால் , பிரமமும் மாயை 
வைத்த காரியங்கள் கடந்துறு நிலையில் சித்தெனும்பெயர் புனைந்து வயங்கு 
மென்றார் . 

( சங ) 
( அ . கை . ) 
அங்ஙனம் வயங்கும் பிரமம் இன்னின்ன ஏதுக்களால் இன்னின்ன 
பெயர் புனைந்து நிற்கு மெனலைத் தாஷ்டாந்தமாக வுணர்த்துகின்றது . 
அகிலகா ரணமா மாயையை மருவி 

யந்தரி யாமியாய் மாயை 
சகலகா ரியமாஞ் சூக்கும வுடம்பு 

சார்ந்துபொன் கருப்பனென் றாகி 
விகலமி றூல வுடம்பினை மேவி 

விராட்டென நிற்குமென் றறிவாய் 


திருக்குவிவேகம் . 
திகழுறு பிரமஞ் சித்திரப் படமேற் 

சித்திர மியாதென வினவில் . 
(இ . ரை . ) " அகிலகா ரணமா மாயையை மருவி யந்தரி யாமியாய் 
எ .து . சமஸ்தத்திற்குங் காரணமா நின்றுள்ள மாயையோடு சம்பந்தித்து 
அந்தரியாமி யென்னும் பெயரை யுடையதாயும், " மாயை சகல காரியமாஞ் 
சூக்கும வுடம்பு சார்ந்து பொன் கருப்பனென்றாகி ” எ . து . மாயையினது 
காரியமாகப் பலவாறாக நின்றுள்ள சூக்கும வுடலோடு சார்ந்து இரணிய 
கருப்ப னென்னும் பெயரை யுடையதாயும் , " விகலமி நூல வடம்பினை 
மேவி விராட்டென நிற்குமென் றறிவாய் எ . து . குறைவிலாத தூல சரீ 
ரத்தைச் சார்ந்து விராட்டென்னும் பெயரை யுடையதாயும் நிற்குமென்று 
நீ யறிதி ; திகழுறு பிரமஞ் சித்திரப் படமேற் சித்திரம் யாதென வின 

எ .து . சதோதயமாக விளங்கா நின்ற பிரம சைதன்யஞ் சித்திரப் 
படம்போ லிருக்குமாயின் அப்போது சித்திரமெனப்படுவது யாதென்று 
மாணாக்கனே நீ கேட்பையாயின் எ.று. 

அந்தரியாமி முதலிய மூன்றபிமானி நாமங்களைக் கூறியதால் , மாயை 
குக்கும வுடம்பு தூல வுடம்பாகிய இவற்றைச் சமட்டியெனக் கண்டாம் . 
ஏனைய இரண்டு உடம்பு இனையவெனச் சிறப்பித்த அதனால் மாயையைக் 
காரண வுடம் பெனக் கொள்க . விகலமென்ற விதப்பானும் சமட்டியெனற் 
கியையும் , இங்கே சமட்டி சூக்கும வுடலெனல் அபஞ்சீகிருத பஞ்சமகா 
பூதத்தை . காரியமெனலைத் தூல வுடலுக்கு மொட்டுக . பிரமமுஞ் சித்தெ 
னும் பெயர் புனைந்து அந்தரியாமியாய்ப் பொன் கருப்பனென்றாகி விராட் 
டாய் நிற்குமென முடிக்கினும் அமையும் . 

(சசு ) 
( அ . கை . ) 
மேற் சித்திரம்யாதென்ற வினாவிற்கு உத்தரம் இனையவென வுணர்த்து 


வில் 


கின்றது . 


விரிஞ்சனே முதலாஞ் சேதன மோடு 

வெற்பெழு வாயசே தனமாய்ப் 
பரந்துள வுலகஞ் சித்திர மென்பர் 

பரம்பொரு ளாமொரு பிரமத் 
திருஞ்சடா சடமா முலகது தோற்ற 

மெவ்வண மெனிற்படந் தன்னில் 
வரைந்தபன் னிறமாக் குளிர் முதன் மாற்ற 

வல்லன வலதுகிற் போலி . 

( இ . ரை . ) விரிஞ்சனே முதலாஞ் சேதன மோடு வெற்பெழு வாய 
சேதனமாய்ப் பரந்துள வுலகஞ் சித்திர மென்பர் " எ .து . பிரமன் முதலிய 
சித்துப் பொருள்களும் , பர்வத முதல் பெரிய வுலக மிறுவாக் கிடந்த சடப் 


வேதாந்தசூளாமணி . 


பொருள்களுஞ் சித்திரமெனப் படுமென் றறிஞர் கூறாநிற்பர் ; பரம் பொரு 
வாமொரு பிரமத் திருஞ்சடா சடமா முலகது தோற்ற மெவ்வண 
மெனில் " எ .து . பரம் பொருளா நின்றுள்ள வொரு பிரமத்தில் சட சித்து 
சம்பந்தமாயுள்ள பெரிய வுலகங் காணப்படுங் காட்சி யெவ்வா றிருக்கின்ற 
தெனக் கேட்கில் , “ படந்தன்னில் வரைந்த பன்னிறமாக் குளிர்முதன் 
மாற்ற வல்லனவல துகிற்போலி ” எ . து . சித்திரப் படத்திற் பல வேறு 
வகை நிறத்ததா வரையப்பெற்ற வஸ்திரப் போலியானது குளிர் முதலிய 
வற்றை நீக்கற்கு வலியுள்ளன வல்ல எ . 

விரிஞ்சன்முத லென்றமையின் சராசர வுயிர்களையும் , வெற்பெழுவா 
யென்றமையின் பாஞ்ச பூத பௌதிகங்களையுங் கொள்க . சித்திரம் போல் 
வதிற் சித்திரமென்றார் . குளிர் முதலெனல் வினையாலணையும் பெயர் . துகில் 
போன் றிருத்தலின் துகிற் போலி யென்றார் . இதனை பஞ்சதசப் பிரகரணத் 
திற் சித்திர தீபிகையிற் காண்க . சடமுஞ் சித்தும் மிசிரிம்பித் திருத்தலின் 
சடாசடமா முல கெனப்பட்டது . உலகைத் தோற்றமென்றது தனக்கெனச் 
சொரூபமொன் றின்மைபற்றி . துகிற்போலி பயன்படுமேல் சராசரத் தோற் 
றம் பயன்படும் . படத்தையன்றித் துகிற்போலி யுளதேல் சைதன்னிய வியா 
பகத்தையன்றி யுலகத்தோற்ற மென லுளதாம் . என்று மின்மையின் இவ் 
வுவமை பொருந்து மெனற் கைய மென்னை ? இன்றாதலா லேற்றற்பால 
தென்க . படநாட்டத்திற் சித்திர மின்றதல்போல ஞெப்தி நாட்டத்தில் 
உலக மெங்ஙனந் தோன்றும் ? சித்திரத்திற்குப் படம் ஆதாரமா யிருப்பது 
போலச் சகத்துக்கு ஞெப்தி யாதாரமா யிருத்தலின் , வேறு பொரு ளெனக் 
கோடற்க . கொள்ளின் துக்காபாவத்துக் கிடமின்று . உலகத் தோற்றம் 
துகிற் போலியென முடிக்கினும் அமையும் . 

( சரு ) 
( அ . சை ) 
மேற் கூறிய சைதன்யத்தில் சடாசடமாயுள்ள சகம் இங்ஙனமா யிருக் 
கின்றதென் றுணர்த்துகின்றது . 
ஓர்வடி வாகிக் முளிர் முதன் மாற்று 

முண்மையாஞ் சித்திரப் படம் போன் 
றார்வம் தொருங்கே யகற்றிடற் கியைந்திங் 

கணிபெற நிற்பதோர் பிரம 
மேர்பெற வரைந்த சித்திர மென்ன 

விருக்குமப் பரத்திலிவ் வுலகந் 
தேர்வுறிற் றன்னைத் திரிபற வெங்கும் 

திகழுமிந் நிலையது பின்னும் . 
{ @ . சை . ) “ ஓர்வடி வாகிக் குளிர்முதன் மாற்று முண்மையாஞ் சித்தி 
ரப்படம் போன்று " எ .து . ஓர் வடிவாகக் காணப்பட்டு நின்று குளிர் முத 
லானவைகளை நீக்கத்தக்க மெய்யான அழகிய வஸ்திரத்தைப் போல , " ஆர் 


திருக்குவிவேகம் . 

எஎ 
வமதொருங்கே யகற்றிடற் கியைந் திங்கணிபெற நிற்ப தோர் பிரமம் ” எ.து 
அவாக்கள் அனைத்தையும் ஒருங்கே யகற்றற் கியைந்து இங்கே சத்து முத 
லிய பஞ்ச இலக்கணமும் அழகு பெறுமாறு நிற்கும் இயல்பினதாகிய வோர் 
பிரமமான திருக்கும் ; " ஏர்பெற வரைந்த சித்திரமென்ன விருக்கு மப்பரத்தி 
லிவ் வுலகம் " எ .து . அதற் கியைந்த இலக்கணம் அமையு மாறு வரைந்த 
சித்திரம் எங்ஙனமோ, அங்ஙனமே அந்தப் பிரமத்தில் இவ்வுலக மிருக்கும் ; 
தேர்வுறிற் றன்னைத் திரிபற வெங்குந் திகழுமிந் நிலையது பின்னும் " எ.து. 
எவ்விடத்திலுந் தன்னைத்தா னையந் திரிபற விசாரித்துத் தெளியி னிங்ஙன 
மாய நிலை யெவர்க்கும் விளங்கா நிற்கும் . இஃதன்றியும் எ . 

பிரமத்திற்குஞ் சகத்திற்கு முள்ள நிலை யினைய தெனக் காட்ட இவ் 
வுவமை கூறியது வேறிடத் தன்று , தன்னிடத்திலு மென்பார் தேர்வுறிற் 
தன்னைத் திரிபறவெங்குந் திகழு மிந்நிலைய தென்றார் . வரைந்தது தன்னில் 
தானே யன்றி , பிறரா லன்றெனற் கபவாத நாட்டத்தாற் றெளிக . அஃதின் 
றேல் எவர்க்கு மரிது . அதனால் மதத்தரை யானை கண்ட குருட ரென்பார் 
மாறின்றி நிற்பதா லோர்வடிவாகி யென்றார் , 

( அ . கை . ) 
மேற் கூறிய ஈசனது சட்வித குணங்களும் , சாமர்த்தியத் திறங்களும் , 
பஞ்சகிர்த்திய நாமங்களும் இனையவென வுணர்த்துகின்றது . 
இத்திறத் தீசன் முக்கிய குணங்க 

ளெலாமறி தன்முத லனவாங் 
கத்திருத் துவமோ டசத்திருத் துவம்பி 

னந்நிதா கத்திருத் துவமே 
யத்தன் மெய்ப் பிரபுத் துவவலி யாக்க 

லளித்தல்போக் குதல்சம னதா 
னெய்த்திட லகற்று மனுப்பிர வேச 

மென்பன சனைந் தொழிலே. 
( இ . ரை . ) “ இத்திறத் தீசன் முக்கிய குணங்க ளெலாமறிதன் முதல 
னவாங் கத்திருத்துவமோ டகத்திருத் துவம்பி னந்நிதா கத்திருத்துவம் ” 
எ .து . இத்தகைத்தாய நிலையினையுடைய ஈசனது முக்கிய குணங்களாவன 
சர்வக்ஞத்துவ முதலியனவாம் . அவை கர்த்திருத்துவமும் , அகர்த்திருத்துவ 
மும் , பின்னர் அந்நிதா கர்த்திருத்துவமும் ; “ அத்தன் மெய்ப்பிரபுத் துவ 
வலி " எ .து . ஈசனது மெய்ம்மையான பிரபுத்துவ வலிகளாம் ; " ஆக்க 
லளித்தல் போக்குதல் சமனந்தா னெய்த்திட லகற்று மனுப்பிரவேசமென் 
பன வீச னைந்தொழில் ” எ . து . சிருஷ்டி , திதி , சங்காரம் , திரோபாவம் , 
அனுக்கிரகம் எனப்படுபவைக ளீசனது பஞ்சகிர்த்தியங்களாம் எ.று. 

ஏ அசை . எலாமறிதல் முதலியன வென்றதனால் சர்வஞ்ஞத்துவம் , சர் 
வேசுவரத்துவம் , சர்வநியந்தரத்துவம் , சர்வாத் திரியாமித்துவம் , சர்வாத்மக் 


எஅ 

வேதாந்தசூளாமணி . 
த்துவம் , சர்வசக்தியத்துவ முதலியவைகளைக் கொள்க . சர்வக்ஞத்துவ 
மெனல் சர்வாத்மாக்களினது அறிவை யறிதல்பற்றியும் , சர்வேசுவரத்து 
மெனல் எவற்றிற்கும் மேலாயிருத்தல்பற்றியும் , சர்வநியந்தரத்துவமெனல் 
எவற்றினுள்ளுஞ் சமத்துவமா யிருத்தல்பற்றியும் , சர்வாந் திரியாமித்துவ 
மெனல் எவற்றிற்கும் உள்ளீடாயிருத்தல் பற்றியும், சர்வாத்மகத்துவ 
மெனல் சர்வசீவர்களாயிருத்தல் பற்றியும் , சர்வசத்தியத்துவமெனல் எல் 
லாச் சத்தியையுந் தன்பாலுடைமை பற்றியும் வந்தன வென்க . கர்த்திருத் 
மென்பது 

பது ஒன்றின் உபாதான விச்சா ஞானக் கிரியை யுடையவன் 
தன்மை ; அகர்த்திருத்துவமென்பது அத்தன்மை நீங்கி நிற்றல் ; அந்நிதா 
கர்த்திருத்துவ மென்பது ஒன்றை யொன்றாக்குபவன் றன்மை , பிரபுத்துவ 
மென்பது பிரபுவின் றன்மையெனக் கொள்க . இதில் யகரம் ஆசெதுகை . 
சமனம் திரோபாவம் , எய்த்திடலகற்றும் அனுப்பிரவேசம் : பிறவிதோறும் 
எய்திடும் இளைப்பை யாற்றும் அனுக்கிரகம் எனப் பதப்பொருள் கொள்க . 
ஐந்து என்பதில் ஈறு கெட்டது . 

அவித்தியா சம்பந்தமான ஆத்மாக்களை அதினின்றும் நீக்கி முத்தியை 
யடைவிப்பிக்கு நிமித்தந் தனுகரண புவன போகங்களைக் கற்பிதமாக வுண் 
டாக்கி , அச்சீவர்களின் இருவினைகளை ருசிப்பித்துப் புசிப்பித்து கசிப்பிக்கு 
நிமித்தஞ் சிருட்டி முதன் முத்திபரியந்தம் உயிர்க்குயிராயிரும் தசைப்பித்து 
க்கொண்டிருக்கும் தனது சாமர்த்தியமே கர்த்திருத்துவமும் , இவைகளிற் 
கூடிக் கன்மானுசாரப்பிரகாரம் ஆத்மாக்கள் பிரேரிக்கும்படி பிரேரகஞ் 
செய்தும் அவற்றிற் பற்றின்றித் தனியே தானிருத்தலே அகர்த்திருத்துவ 
மும், சிற்சத்தியின் நியமப்படி வழுவாமல் செய்யும் முறைமை யின்றிக் கட 
த்தைப் படமாகச் செய்வதுபோல , ஒன்றை மற்றொன்றாகச் செய்யுஞ் 
சாமர்த்தியமே அந்நியதா கர்த்திருத்துவமுமென்க . 

ஆத்மாக்களுக்குத் தனுவாதி கொடுப்பது சிருட்டியும், அவற்றினுள்ள 
சுக துக்க போகங்களைப் புசிப்பிப்பது திதியும் , அப்போகானுபவங்களை நசி 
ப்பிப்பது சங்காரமும் , அங்கனம் நசிப்பித்த போகவாசனைகளை ருசுப்பிப்பது 
திரோபாவமும், அவ்வாசனையை நீக்கித் தெளிவிப்பது அனுக்கிரகமுமா 
மென்க . 

அறிவை யுண்டாக்குதல் சிருட்டியும், அது மறைபடாது வளர்த்தல் 
திதியும் , அதை மறைக்கு மாயையைக் கெடுத்தல் சங்காரமும் , அம்மாயா 
வாசனை தோன்றாது மறைத்தல் திரோபாவமும் , அவ்வறிவே பூரணமாக 
விளக்குதல் அனுக்கிரகமுமா மெனினும் அமையும் . 

வினா: - இங்கனங் கூறிய குணங்களா லுண்டாகும் இருவினைகள் 
அவ்வீசனைச் சாராவோ ? 

விடை : - சூரிய சந்நிதானத்தில் நடக்கும் இருவினைகள் அவனைச் 
சாராவாறுபோல அனைத்தையுஞ் செய்துஞ் செய்யாதவனாதலின் இவனை 
யுஞ் சாராவென்க . 

(சஎ ) 


திருக்குவிவேகம் . 


எக 


( அ . கை . ) 
நிரவயவமான பிரமம் பஞ்சகிர்த்தியம் இயற்றலைத் திருஷ்டாந்தபூர் 
வகமாக வுணர்த்துகின்றது . 
நீங்கிய விகாரப் பிரமமா மீச 

னிகழ்த்துமோ தொழில்பல வென்னிற் 
பூங்கதி ரிச்சை யின்றியே வாரிப் 

பொழிமழைக் கதிரினாற் பொழிந்தே 
யாங்கதி னிழலாய்ப் பொருந்தியர் நிழலை 

யலர்முகி லான்மறைத் தளித்துத் 
தூங்கிம கரத்தால் வெங்கதி ரானீர் 

தொலைத்ததைத் தன்னொடாக் குதல்போல் . 
( இ . ரை .) நீங்கிய விகாரப்பிரமமா மீசனிகழ்த்துமோ தொழில் பல 
வென்னில் " எ . து . அவயவமெனல் சற்றுமின்றிய பிரமமெனப்பட்ட ஈசு 
ரன் பஞ்சகிர்த்தியங்கள் எங்கனம் இயற்றுவனெனக் கேட்கில் , “ பூங்கதி 
ரிச்சை யின்றியே வாரிப் பொழிமழைக் கதிரினாற் பொழிந்து " எ . து . அழ 
கிய சூரியன் தானியற்ற வேண்டுமென்னும் இச்சை சற்றுமின்றியே கொழி 
யத்தக்க தனது வருஷ கிரணத்தினால் ஆங்காங்கே சலத்தை வாரி மழை 
பெய்து , " ஆங்கதினிழலாய்ப்பொருந்தி யந்நிழலை யலர்முகிலான் மறைத்து " 
எ.து.அங்கனம் பெய்தசலத்தில் தன்னைப்போலத் தானே சாயையாகப்பிரதி 
பலித்து , அங்ஙனம் பிரதிபலித்த தனது சாயையை விரிவுற்ற தனது மேக்கிர 
ணத்தால் மறைத்து, " அளித்துத் தூங்கிமகரத்தால் வெங்கதி ரானீர் தொ 
லைத்ததைத் தன்னொடாக்குதல் போல் எ.து. பொழிகின்ற தனது பனிக் 
கிரணத்தாற் பாதுகாத்து , அங்ஙனம் பாதுகாத்த நிழலைத் தனது உட்டண 
கிரணத்தால் அங்குள்ள நீரை யணுவணுவாகக் கிரகித்து வடியச் செய்து , 
தன்னோடிரண்டறக் கலத்தல் செய்யுமாறு போன்று எ.று. 

பூங்கதிர் : வாரி , பொழிந்து , பொருந்தி , மறைத்து , அளித்து , தொலை 
த்து , ஆக்குதல்போலென முடிக்க . இங்கே யீசனெனல் , மாயா ரகிதனை . 
ஐந்தெனலைப்பலவென்றது , “ ஒன்றல் லனபல தமிழ்நடை வடஎலிரண்டல் 
லனபலவென்றிசினோரே ” யென்னுமிலக்கண மிருத்தலாலென்க . கடபட 
முளவேனும் மண்ணூலையன்றி யில்லாவாறுபோலச் , சகசீவபரமுளவேனும் 
ஞெப்தியையன்றி யில்லாமையால் நீங்கியவிகாரப்பிரமமாமீச னென்றார் . 
இங்கனமாய சோதனையில்லாதார் மதத்தராதலி னிதனையேற்பதெங்கனம் ? 
ஏலாமையா லிது தள்ளற்பாற்றோ ? அதிஷ்டான ஆரோபங்கட்கு முரணு 
தலின் ஏற்றற்பாற்றே . 

(54 ) 
( அ . கை . ) 
அதனைத் தாஷ்டாந்த பூர்வகமாக வுணர்த்துகின்றது . 


அ 0 

வேதாந்தசூளாமணி . 
போற்றிறை மாயா சத்தியோ டொன்றிப் 

பொலிந்தசிற் பிரதானமா மதனாற் 
சாற்றரு நிமித்த காரண னாகித் 

தகுசடப் பிரதானமா மதனா 
லாற்றுபா தான காரண னென நின் 

றாக்கிய புத்தியா திகளிற் 
றோற்றுபு சீவ ரூபமாய் வினையாற் 

சொற்றபோத் திருவென நின்றே . 
( இ . ரை . ) போற்றிறை மாயா சத்தியோ டொன்றிப் பொலிந்தசிற் 
பிரதானமா மதனாற் சாற்றரு நிமித்த காரணனாகி எ . து . யாவராலுந் 
துதிக்கத்தக்க அப்பிரமர் தனது கற்பித சத்தியாகிய மாயையோடு சம்பந் 
தித்து , விளங்காநின்ற தான் ஞானவடிவாதலானும், அந்தஞானமே யெவற் 
றிற்கும் மேலாயிருப்பதானும் இதுபற்றிச் சொல்லற்கரிய நிமித்த காரண 
னென்னும் பெயர்பெற்று , தகுசடப் பிரதானமா மதனா லாற்றுபா தான 
காரணனெனநின் றாக்கிய புத்தியாதிகளிற் றோற்றுபு சீவரூபமாய் எ .து . 
பின்னர் மூடமே தக்க முக்கிய காரணமாயிருக்கும் அவசரமாதலால் அத 
னே சம்பந்தித்துச் செய்தற் கியைந்த உபாதான காரணனெனப் பெயர் 
பெற்று நின்று , அங்ஙனம் நின்ற தன்னால் ஆக்கப்பெற்ற புத்தி முதலியவை 
களில் தானே சீவரூபமாகப் பிரதிபலித்து , “ வினையினாற் சொற்றபோத்திரு 
வெனநின்று எ . து. அங்ஙனம் பிரதிபலித்த காரணமாகநின் றியற்றும் 
வினை யிரண்டாற் சொல்லப்பட்ட போத்திருவென நாமம் பெற்று நின்று 


இறை ; ஒன்றி, நிமித்தகாரணனாகி , நின்று , தோற்றுபு , நின்றென முடி 
க்க . சிற்பிரதானமா மென்றதனால் , மாயாசத்தியெனலைச் சிற்சத்தியெனக் 
கொள்க . கொள்ளவே , சடப்பிரதானமா மென்றதனால் அதுபற்றி யதனை 
மூட சத்தியெனப் பெற்றாம் , பெறவே , ஞான சத்தியால் நிமித்த காரண 
னெனவும் , மூட சத்தியால் உபாதான காரண னெனவும் , பிரதிபலிப்பால் 
போத்திருவெனவுங் காரணவிடுகுறியாகப் பெயர்வந்தமை கண்டாம் . உபா 
தான காரணமெனல் முதற் கருவியை . புத்தியெனல் போது புத்தியை , ஆகி 
யென்றதனால் அவித்தை, மாயை யென்பவற்றைக் கொள்க . தோன்றி முத 
லிய இறந்தகாலவினையெச்சம் . ஐந்திற்கும் வினைமுத லிறையெனக்கொள்க . 
பிரமமே யிவ்வைந்து நிலையினதாமென்பது கருத்து . 

(சக ) 
( அ . கை . ) 
இங்கனமாக நின்ற பிரமம் பஞ்சகிருத்தியம் இயற்றுமுறை யிங்கன 
மென வுணர்த்துகின்றது . 
நியமசத் தியினாற் போகபோத் திருவை 

நியமஞ்செய் துருத்திர வுருவான் 


திருக்குவிவேகம் 

அக 
மயமுறு மாயா காரியஞ் சிதைத்து 

வந்தரு ளாரிய வுருவா 
யயர்வுறு சீவன் றன்னையே தன்னோ 

டயிக்கமாக் குவனென வறிக 
வுயர்வுறு சமட்டி வியட்டியென் பவற்றா 

லுபிரிறை கட்குறும் பேதம் . 
( இ . ரை . ) “ நியமசத் தியினாற் போகபோத் திருவை நியமஞ்செய்து 
எ . து , நியாமக சத்தியினாற் போகத்திற்குரிய சீவர்களை நியமப்படி படைத் 
தளித்து , உருத்திர வுருவான் மயமுறு மாயா காரியஞ் சிதைத்து எ . சி . 
உருத்திர சொரூபத்தினால் மாயாமயமா நின்றுள்ள அதனது காரியங்களை 
யழித்து , வந்தரு ளாரிய வுருவா யயர்வுறு சீவன் றன்னையே தன்னோ டயி 
க மாக்குவ னெனவறிக எ.து. பின்னர்க் குரு மூர்த்தமாக எழுந்தருளி 
வந்து அனந்த பிறவிகளால் எய்ப்புற்ற மாணாக்கனது உயிரைத் தனது 
யதார்த்த வடிவத்தோடு ஏகமாக்கும்படி செய்வனென் றறிதி ; " உயர்வுறு 
சமட்டிவியட்டியென்பவற்றா லுயிரிறைகட்குறும் பேதம் " எ .து . இங்ஙனங் 
கூறிய வுயிர்கட்கும் பரனுக்கும் வந்த பேதம் மேலாகிய சமட்டி வியட்டி 
யென்பவைகளாலென வறிதி எ.று. 

செய்து , சிதைத்து, வந்து , ஐக்கிய மாக்குவனென முடிக்க . சோதனை 
ஞாயங்களா லாராயுமிடத்து எவற்றிற்கும் தனக்கெனச் சொரூப மின்றாய் 
முடிதலானும் , மெய்போலக் காணப்படுவன அனைத்தும் ஒன்றன் கூட்டம் , 
பலவி னீட்டம் , திரிபினாக்க மாதலில் ஒன்றா நிற்றலானும் மயமுறு மாயா 
காரிய மென்றா ரென்க . ஏனைய உயிர்களை யன்றென மறுக்க அயர்வுறென் 
றடைகொடுத் தொருமையிற் கூறப்பட்டது . நியம சத்தி யின்றியவிடத்து 
அரசிலா நகர்போல்வதினானும் , அவரவர் வினைக்களவாத் தனுவாதிகளைக் 
கொடுப்பித்துப் புசிப்பித்துத் தொலைப்பித்தல் செய்தலினானும் இக்கருத்து 
நோக்கி நியமசத்தியென்றார் . 

பிரமத்திற்குச் சூரியனையும் , மாயைக்கு வருஷ கிரண சலத்தையும் , 
சீவேசுரர்களுக்குப் பிரதிவிம்பத்தையும் , இரட்சித்தலுக்கு இமகிரணத்தை 
யும் , சங்கரித்தலுக்கு ஊஷ்ண கிரணத்தையும் , திரோபவித்தற்கு மேக இர 
ணத்தையும் , அனுக்கிரகித்தலுக்குப் பிரதிவிம்பத்தைத் தன்னிடத்திற் சேர் 
த்துக்கொள்ளுதலையு முவமித்ததென்க , 

வின : - இவ்வுவமைப்படி பஞ்சகிருத்தியத்திற் குவமேய மியாது ? 

விடை : - போற்றிறை யென்பது பிரம மெனவும் , மாயா சத்தியோ 
டொன்றி யென்பது மாயாப்பிரதிபலனனான வீசனெனவும் ,சிற்பிரதானமத 
னாலென்பது தனது காரண மறைவுபடாம லறிவு மேலிட் டிருத்தலென 
வும், நிமித்த காரணனென்பது தனது காரணத்தை மறந்த சீவர்கட் கது 


அடி 

வேதாந்தசூளாமணி . 
வெளிப்படு நிமித்தர் தனுகரணங்களைக் கொடுப்பதற் பொருட்டு நோக்கி 
ச் சிருஷ்டிக்கும் பிரம னெனவும் , சடப் பிரதானமென்பது தானுண்டா 
தற் கேதுவா யிருந்த மாயை மேலிட் டிருத்த லெனவும் , ஆற்றுபாதான 
காரண மென்பது அம்மாயா சம்பந்தத்திற்றானே யுபாதான காரண மென 
வும் , புத்தியாதிகளிற் சோற்றுபு சீவ ரூப மென்பது அவித்தியா புத்தியிற் 
சோற்றிய சீவர்களெனவும் , நியமசத்தியினாற் போக போத்திருவை நியமஞ் 
செய்தென்பது நியமப்படி சீவர்களை விஷ்ணுரூபமா நின் றிரட்சித்த லென 
வும் , உருத்திரவுருவான் மாயாகாரியஞ் சிதைத்தென்பது வித்தை யவித்தை 
முதலிய தோற்றங்களை யுருத்திர ரூபமாய்க் கெடுத்தல் சங்கரித்த லென 
வும், இவைக ளொன்றுந் தோன்றா தடங்கி நிற்றல் மயேசுர ரூபமாய் மறை 
ப்பித்த லெனவும் , வந்தரு ளாரிய வுரு வென்பது கற்பனை பிறந்த விடத் 
துண்டாகிய சுகபோதமெனவும் , சீவன் றன்னையே தன்னோடயிக்க மாக்குவ 
னென்பது பிரமத்தோடு தன்னுடன் கூடச் சதாசிவ வுருவா யயிக்கியமா 
க்குவ னெனவுங் கொள்க . சீவேசுரர்களுக்குத் தநுவாதிய தோற்றம் சிரு 
ட்டி , அவற்றை விரட்சித்தல் திதி , அவற்றைக் கெடுத்தல் சங்காரம் , 
அவ்விஷய நீக்கம் திரோபாவம் , அவர்களுக்குத் தத்சொரூபம் வெளிப் 
படுத்தல் அனுக்கிரகம் . இவற்றில் மூன்று தேகத்திற்கும் , இரண்டு தேகிக்கு 
மாக ஐந்தும் பஞ்சகிருத்தியமெனக்கொள்க . 

வின: - அற்றேல் இச்சிவ சிவர்க ளுபாதியோடுங் கூடினவ ரென 
முற்கூறி , பிங்ஙனந் தன்னோடயிக்கிய மாக்கிக்கொள்வனென்ற தென்னை ? 

விடை : - அவ்வீசனுக்கதிஷ்டான மானபிரமமும் ,சீவனுக்கதிஷ்டான 
மான கூடஸ்தனும் ஏகமாய்க் கலத்தலினாலென்க . 

வின: - அற்றேல் அவையே சுயஞ் சித்தாகாவோ ? 
விடை: - அவ்ஙனங் கலப்பதோ ருபாதியாதலி னாகாவென்க . 
பிரமசந்நிதியில் மாயாப்பிரதி விம்பரான வீசுரன் , அவித்தியாப் பிரதி 

சீவர்களை முன்னிட்டவர்கள் தமது யதார்த்த ஸ்வரூபத்தை 
ய்டையும் பொருட்டும் , தானும் அங்கனமே விளங்கும் பொருட்டும் பஞ்ச 
கிருத்தியஞ் செய்யுங் கிரம முணர்த்தியதென்க . 

( ரு ) 
( அ . கை ) 
முன்னர் சீவேச பேதஞ் சமட்டி வியட்டியா லென்று கூறியதை யுவ 
மான பூர்வகமாக விளங்க வுணர்த்துகின்றது . 
மிகுமரப் பன்மை தண்டலை யெனல்போன் 

மிகுமுயி ரெலாமுநா னெனுமோர் 
தகுமபி மான மிறைசமட் டியதரக் 

தனித்தனி மரப்பெயர் கொளல்போற் 


. 


பலனரான 


திருக்குவிவேகம் . 

அங 
பகுமுட றோறும் வேறுவே றாகப் 

படுமபி மானமோர்ந் துரைப்பிற் 
றொகுமுயிர் வியட்டி யுருவமென் றாமேற் 

றொம்பத விலக்கிய முரைப்பாம் . 
( இ . சை . ) மிகுமரப் பன்மை தண்டலை யெனல்போன் மிகுமுயி 
ரெலாமுநா னெனுமோர் தகுமபிமான மிறைசமட்டியதாம் ” எ . து , மிக்க 
தொகையுள்ள மரக் கூட்டங்களைத் தோப்பெனக் கூறு மாறு போன்று , 
மிக்க தொகையுள்ள பலவேறு விகற்ப வுயிர்வகை யனைத்தும் நானேயென் 
னுந் தக்க அபிமானமே யீசனது சமட்டி வடிவமாம் ; “ தனித்தனி மரப்பெ 
யர் கொளல் போல் " எ .து . தனித் தனியே யொவ்வோர் மரமும் வெவ் 
வேறு பெயர் கொள்ளுமாறு போன்று , பகுமுட சோறும் வேறுவேறுகப் 
படு மபிமானமோர்க் துரைப்பிற் றொகு முயிர் வியட்டி யுருவ மென்றாம் ” 
எ .து . வெவ்வேறா நின்றுள்ள உடல்கடோறும் வெவ்வேறு சேதனமாகக் 
காணப்படும் அபிமானமே யாதென வுணர்ந்துரைக்கு மிடத்து , மிக்க வுயிர் 
களின் வியட்டி வடிவமெனப் படுவதாம் . " மேற் றொம்பத விலக்கியமுரை 
ப்பாம் ” எ . து . இனித் தொம்பத இலக்கியார்த்தம் இனையவென எடுத்துச் 
சொல்லுதும் எ.று. 

சமட்டி இடுகுறி பொதுப் பெயர் . வியட்டி இடுகுறி சிறப்புப் பெயர் . 
தண்டலை தனித்தனி மரப்பெயர் . உவமானம் சமட்டி வியட்டி ; உவமே 
யம் தண்டலை யெனல் போல் சமட்டியதா மெனவும் , மரப் பெயர் கொளல் 
போல் வியட்டி யுருவமென் றாமெனவுமுடிக்க . சர்வாத்மாவும் ஆரோபம் , 
அதற் கதிஷ்டான மீசன் . சீவர்க ளனைத்தினுள்ளும் இருப்பவன் ஈசுரனென 
வும் , தனித்தனியேயிருப்பவன் சீவனெனவும் , இவையே சமஷ்டி வியஷ்டி 
பேதமெனவுங் கொள்க . 

வினா : - இங்ஙனமாயின் மிகவும் பேதமாமே ? 

விடை : - யானுந் தானுந் தனி பொய் யென்ற கவிப்படி சாலத்தைத் 
தவிரச் சோலையும் , சோலையைத் தவிரச் சாலமும் எங்ஙன மின்றோ , அங் 
ஙனமே ஜீவனைத்தவிர ஈசனும் ஈசனைத்தவிரச் சீவனும் இன்மையின் பேதம் 
போலத் தோற்றுவதன்றிச் சுபாவமா யஃதின்றென்க . 

( ருக) 
( அ . கை . ) 
இதுகாறும் இருவரது வாச்சியார்த்தங் கூறி , இக்கலியில் தொம்பத 
இலக்கியார்த்தமாய கூடஸ் தனது பதினொருவித பரியாய நாமங்கள் இனைய 
வென வுணர்த்துகின்றது . 
சீவனொன் றிடுமூ வகையதிட் டானன் 

சேதன னந்தரி யாமி 


அச 

வேதாந்தசூளாமணி . 
யாவலி ன னுசந் தாத்திரு சுயஞ்சத் 

தார்த்தனோ டவிச் சின்ன சீவன் 
றாவரும் பார மார்த்திகன் றுரியன் 

சான்றினன் பிரத்திகான் மாவோ 
டேவமி றொம்ப தத்திலக் கியார்த்த 

னென்பகூ டத்தனா மங்கள் . 
( இ . ரை . ) சீவ னொன்றிடு மூவகை யதிட்டானன் சேதன னந்தரி 
யாமி எ . து . சீவன் மூன்றவஸ்தையிலும் தனக்கு வாய்த்த மூவகை யதி 
ஷ்டானன் , சேதனன் , அந்தரியாமி , " ஆவலி னனுசந்தாத்திரு சுயஞ்சத்தா 
ர்த்தனோ டவிச்சின்ன சீவன் றாவரும் பாரமார்த்திகன் றுரியன் " எ .து . 
விருப்பின்றிய அனுசந்தாத்திரு, சுயஞ் சத்தார்த்தன் , அவிச்சின்ன சீவன் , 
எட்டற்கரிய பாரமார்த்திகன் , துரியன் , “ சான்றினன் பிரத்திகான்மாவோ 
டேவமி றொம்பதத் திலக்கியார்த்த னென்ப கூடத்த னாமங்கள் எ து . 
சான்றினன் , பிரத்திகான்மா , குற்றமற்ற தொம்பத லட்சியார்த்தன் முதலி 
யவை கூடத்தனது பரியாய நாமங்களெனச் சத்துக்கள் கூறுவர் எ.று. 

விசுவாதி மூன்றினுக்கும் அதிட்டானமா யிருத்தலின் , மூவகை யதிட் 
டான னெனவும் , அறிவே வடிவா யிருத்தலின் சேதனனெனவும் , அகத்தி 
னிறைத் திருத்தலின் அந்தரியாமி யெனவும் , அவா வின்றி யெவற்றினும் 
அனுசந்தித் திருத்தலின் ஆவலி னனுசந்தாத்திரு வெனவும் , தானே யுண் 
மைப் பொருளா யிருத்தலின் சுயஞ் சத்தார்த்த னெனவும் , சடாகாயம் 
போல் தேகத்தால் வளைபட்டிருத்தலின் அலிச்சின்ன சீவனெனவும் , யதார் 
த்தமா விளங்கலின் பாரமார்த்திக னெனவும் , தானே சுயஞ் சித்தா விளங்க 
வின் துரிய னெனவும் , எவற்றிற்குஞ் சாட்சியா விளங்கலின் சான்றின 
னெனவும், உபாதித் திரியங்கட்கு விலட்சணமா நிற்றலின் பிரத்திகான்மா 
வெனவும் , நீயென்னும் பதத்தின் நிச்சயப் பொருளாதலின் தொம்பத இல 
க்கியார்த்த னெனவுங் கூறியவாறு காண்க . சத்துக்கள் தோன்றா வெழு 
வாய்.உபாதித் திரியங்கள் மாறினுந் தான் மாறா திருத்தலின் மூவகையென்லை 
யுபாதித் திரியமென்றாம் . 

( ரு ) 
( அ. கை . ) 


இது தற்பத விலக்கியார்த்த மான பிரமத்தின் ஆறுவித பரியாய 
நாமங்கள் இனையவென வுணர்த்துகின்றது . 
ஈசனொன் றிடுமூ வகையதிட் டான 

னியம்பரு மொருபரப் பிரமம் 
பாசமில் பரதத் துவம்பர மான்மா 

படியிலா விசுத்தசித் தன்றிப் 


திருக்குவிவேகம் . 

அரு 
பேசுதற் பதலக் கியார்த்தனென் பனமுற் 

பெறும்பரி யாயநா மங்க 
டேசுறு பிரமந் தனக்கென வுரைப்பர் 

திருந்து நூ றெரிதரும் புலவர். 
( இ . ரை . ) " ஈசனொன்றிடு மூவகையதிட்டான னியம்பரு மொருபரப் 
பிரமம் ” எ . து . ஈசன் மூன்றவத்தையிலும் தனக்குவாய்த்த மூவகை யதிஷ் 
டானன் சொல்லற் கரிய ஒப்பற்ற பரப்பிரமம் , பாசமில் பர தத்துவம் பர 
மான்மா படியிலா விசுத்தசித் தன்றி ” எ . து . பாசமிறந்த பரதத்துவம் , பர 
மான்மா, குணாதீதமான விசுத்த சித்து , இவை யன்றியும் , “ பேசுதற்பதலக் 
கியார்த்த னென்பன முற்பெறும் பரியாயநாமங்க டேசுறு பிரமந் தனக் 
கென வுரைப்பர் திருந்துள றெரிதரும் புலவர் எ .து . வேத முடிவிற் 
கூறுந் தற்பத லட்சியார்த்தன் எனக் கூறப்பட்ட இவைபோல்வன பிற 
வுஞ் சதோதயமா விளங்கும் பிரமத்திற்குத் தொன்று தொட்டு வழங்கும் 
பரியாய நாமங்களென்று திருத்தமான கலைகளனைத்தையுந் தேர்ந்த அறி 
வுடையோர் கூறுவர் எ.று. 

விராட்டாதி மூன்றினுக்கும் அதிஷ்டானமா யிருத்தலின் ஈசனொன் 
றிடு மூவகையதிட்டான னெனவும் , ஒப்பற்ற பிரமமாதலின் ஒரு பரப்பிரம 
மெனவும் , மாயா தீதமாதலின் பாசமில் பரதத்துவமெனவும் , மாட்சிமை 
யான ஆன்மா வாதலின் பரமான்மா வெனவும் , தாரதம்மியம் இறந்த பரி 
சுத்த சித்தாதலின் படியிலா விசுத்த சித்தெனவும் , அது வென்னும் பதத் 
தின் நிச்சயப் பொருளாய் விளங்கலின் தற்பத இலக்கியார்த்த னெனவும் 
கூறியவாறு காண்க . உபாதித் திரயங்கள் மாறினுந் தான் மாறா திருத் 
தலின் மூவகை 

யெனலை யுபாதித் திரயமென்றும் என்பன படைச் 
சொல்லடியாகப் பிறந்த வினையாலணையும் பெயர் . 

( ருகூ) 
( அ . கை . ) 
முற்கூறிய கூடஸ்த பிரம மென்னுந் துவிதநாசம் இனையதென வுண 
ர்த்துகின்றது . 
வடிவுறு பெயராற் குடமுத லாக 

மண்பல் வகைப்படு மதுபோற் 
சுடுபசும் பொன்னே செய்கையாற் பலவாஞ் 

சுடரிழை யுருவுகொள் வதுபோற் 
படியறுஞ் சித்தே முன் சொல்சீ வாதி 
பலவுமா 

மெனமுத லாக 
விடலரு மறிஞர் நூல்பல திருக்கு 

விவேகமென் றியம்புறு மன்றே . 


அசு 


வேதாந்தசூளாமணி . 
( இ . ரை . ) “ வடிவுறு பெயராற் குடமுதலாக மண்பல வகைப்படுமது 
போல் எ.து. 

பல வேறுவகைப்பட்ட வடிவங்களுக் கியைந்த பெயர் 
கொண்டு பானை சட்டி முதலியவாக மண்ணானது பலவகைப்பட்டு நிற்ப 
தெங்கனமோ , அதுபோலவும் , சுடு பசும் பொன்னே செய்கையாற் பல 
வாஞ் சுடரிழை யுருவு கொள்வது போல் " எ .து . புடம் போட்ட பசிய 
பொன் னொன்றே வேலைத் திறத்தாற் பல வேறுவகைப் பட்ட பிரகாசம் 
பொருந்திய ஆபரண வடிவங்க ளாமாறு போன்றும் , " படியறுஞ் சித்தே 
முன்சொல் சீவாதி பலவுமா மென முதலாக விடலரு மறிஞர் நூல் பல 
திருக்கு விவேக மென் றியம்புறும் ” எ . து , இத்தகைய தெனக் கணித்தற் 
கியைந்த சுகுண மனைத்திற்கு முடன்படா திறந்து நின்ற சுயஞ் சைதன்ய 
மொன்றே முன்னர்க் கூறிய சீவன் முதலிய பல வேறு விகற்பங்களாகப் 
பரிணமித்த தெனத் தொன்று தொட்டு நீங்கற் கரிய ஆன்ம ஞானிகள் 
கணித் தியற்றிய ஞானள லனைத்துந் திருக்கு விவேக மெனக் கூறா நிற் 
கும் எ.று. 

அன்று ஏ அசைகள் . கட முதலிய விகாரங்கள் மண்ணை யன்றியும் , 
கடக மகுடாதிய விகாரங்கள் பொன்னை யன்றியும் எங்கன மின்சோ, அது 
போலச் சக சீவ பர விகற்ப வடிவங்கள் ஞெப்தியை யன்றித் தினைத் 
துணையும் இல்லை யெனக் கூறியது புடை பெயர்ச்சி காரணம் நோக்கி யெ 
னின் கர்த்தா, கர்மம் , கிரியை யகலா ; அகலா விடத்துத் திரிபுடி யக 
லா ; அகலா விடத்துப் பிறவிப் பெருக் ககலா ; அகலா விடத்து மனோ 
நாசம் எங்கனம் வாய்க்கும் ? வாய்த்தற் கிடஞ் சற்று மின்மையின் அதனை 
மறுத்து ஏகமேவாத்துவைதம் வாய்த்தற்கு உபாதான வுபாதேய காரண 
நோக்கி யென்க . சகத்துக் கஞ்சி யியற்றுவ தாதலின் யோக நெறித்து 
மன்று . அறிவே காரணகாரியமாமுடிதலின் ஞானநெறித்தாமென்க. ( ருசு ) 


திருக்குவிவேக முற்றிற்று . 


ஸ்ரீசற்குருவேகமா . 
திரிசியவிவேகம் , 


( அ.கை. ) 
அறி வொன்றே யுபாதான வபாதேய மெனற் கியைதற் பாலதானும் , 
சத்துக்களையன்றி யதனைப் பாகுபடுத்தித் திருக்கு திரிசிய மெனப் பெயர் 
தந் தவ்வவற்றிற் குரிய விலக்கிய விலக்கணங்களை விளங்கக் கூறி யேகமே 
வாத்துவைத மென்னு மொழிக் கியையச் சுருதி யுத்தி யனுபவ முகத்தா 
லையந் திரிபறக் காட்டுபவ ரின்மை யானும் , இந்நூ லாசிரிய ரிங்ஙன மே 
லாக நின்றுள்ள தெறியை யெவர்க்குந் தெரிவிப்பான் வேண்டி யிரண்டிய 
லாக வகுத்து , முன்னர் திருக்கு விவேக மெனவும் , இசனைத் திரிசிய 
விவேக மெனவும் பெயர்தந் திக்கலியில் திருக்குவி னின்றுந் திரிசியக் 
தோன்றற் கேதுவாய மாயாசத்தியி னிலக்கண மினைய வென வுவமான 
பூர்வகமாக வுணர்த்துகின்றது . 


வேறு . 


இந்து வினை யநாதியடைந் ததைமுழுது மறையாம லிந்து 
தன்னா, லந்திறனை யொளிர்வித்துக் கொள்களங்க மெனவெனையா 
னறியே னென்னு , முந்துலக விவகாரம் தனிலுயிரை யடைந்த 
தனை மூடா தென்று , மந்தவுயி ராலறியப் பட்டுமன றம்பிக்கு 
மந்திரம் போல் . 

( இ . ரை . ) ( இந்துவினை யநாதியடைந்ததை முழுது மறையாம லிந்து 
தன்னா லந்திறனை யொளிர் வித்துக்கொள் களங்கமென " எ .து . பூரண 
சந்திரனை யாகாதிதொட்டு விடா தடைந் தந்தச் சந்திரனை முழுது மறைக்க 
வலியின்றி யந்தச் சந்திரனாற் றன தழகிய நிலைமையினை விளக்கு வித்துக் 
கொள்ளுங் களங்க மெங்கனமோ , அதுபோல , “ என்னை யானறியே னெ 
ன்னு முந்துலக விவகாரந்தனி லுயிரை யடைந் ததனை மூடாது எ . து . 
என்னை யானறிந்தில னெனக் கூறற் கியைந்த பிரத்தியட்சமா நின்றுள்ள 
உலக விவகாரத்தினால் அநாதிதொட் வெரை யடைந்து , அதனை மறைத் 
தற்குச் சற்றும் வலியின்றி , என்று மந்த வுயிரா லறியப்பட்டு மனறம்பி 
க்கு மந்திரம்போல் " எ . து . எப்போதும் அந்த வுயிராகிய வுணர்வால் அறி 
யப் பெற்று , அக்கினியினது உஷ்ணத்தைத் தம்பிக்கச் செய்யும் மந்திர 
சத்தி யெங்ஙனமோ அதுபோல நின்று எ.று. 

அடைந்து , மூடாது , அறியப்பட்டு , மந்திர சத்திபோல் நின்று என 
முடிக்க . இக்கவி யினி வருங் கவிகொண்டு முடிவுபெறு மாதலால் மந்திரம் 
போலென வினை யெச்சமாக முடித்தார் . மறையாம லெனல் தன்வினை 


அஅ 

வேதாந்தசூளாமணி . 
யாதலால் அதனைப் பிறவினை யாக்கற்கு மறைக்காம லெனினும் அமையும் . 
இங்கே யிர்துபோல்வது ஆன்மா வாதலால் உயிரெனலை யான்மா வென்க . 
அவ்வான்மா சச்சிதாநந்த மெனற் கியையு மாதலின் , அதனைப் பிரமமென 
லொக்கும் . இந்து, அனல் இவ்விரண்டும் பிரமத்திற்கும் ; களங்கம் , மந்திரம் 
இவ்விரண்டும் மாயாசத்திக்கும் உவமை கூறியவாறு காண்க . 

( அ.கை.) 

இதுவுமது . 
விளங்குறுமான் மாவுருவு மல்லாம லான்மாவின் வேறாத் 
தோன்றா, துளங்கொள்வியோ மாதிகா ரியங்கடமைத் தோன்றா 
வா றொடுக்கி நின்று , துளங்கலக டி தாடனா சாமர்த்தி யாகியுமே 
தோன்றா நின்ற , வளங்கடரு காரணமா மதுவாகுந் திரிசியமா 
மாயா சத்தி . 

( இ . ரை . ) " விளங்குறு மான்மாவுருவு மல்லாம லான்மாவின் வேராத் 
தோன்றா துளங்கொள் வியோமாதி காரியங் கடமைத் தோன்றாவா 
சொடுக்கி நின்று ” எ . து . சதோதயமாக விளங்கும் ஆத்ம சொரூப மல்லா 
மலும் , அவ்வான்மாவிற்கு வேறு பொருளாக நின்று தோற்றாமலும் உள்ள 
த்திற் கோடற் கியைந்த ஆகாய முதலிய தனது காரியங்களை வேறாகத் 
தோன்ற வொட்டாது தன்பா லடக்கி நின்று, துளங்க லகடித கடனா 
சாமர்த்தி யாகியுமே தோன்றா நின்ற வளங்கடரு காரணமா மதுவாகுந் திரி 
சியமா மாயா சத்தி எ.து. எவர்க்கும் விளக்கமா நின்றுள்ள கடனாகடன 
சாமர்த்திய முடையளாயுங் காணப்பட்டு , நாற்கதிகளா நின்றுள்ள வளங்க 
ளைத் தருதற்குக் காரணமா நிற்பது யாதோ , அதுவே திரிசிய மெனத் தக்க 
மாயா சத்தி யெனப் படுவதாம் எ.று. 

அல்லாமல் , தோன்றாது , ஒதிக்கி , நின்று , தோன்றா காரணமா மது 
மாயா சத்தி யென முடிக்க , சத்த னெனற்கு வெதிருத்தம் சாமர்த்தி சத்தி 
என்றிருத்தலால் மாயையைப் பெண்பா லாக்கினாம் . ஆதியென்றதனால் 
எனைய நான்கு பூதத்தையும் அண்ட பிண்டங்களையுங் கொள்க . 

மந்திரசத்தி யக்கினியி னுஷ்ணத்தை முழுதும் ஸ்தம்பனஞ் செய் 
யின் அக்கினி யோராதாரத்தைப் பற்றிப் பிரகாசிப்பது கூடாது ; அங்ஙன 
மினறிப் பிரகாசித்தலின் அச் சத்தியை யுடைய மாந்திரிகனுக்கு மாத்திரங் 
கற்பனையாகக் கிஞ்சித்துத் தோற்றினதே யன்றி வேறின்று . அஃது சுபாவ 
மாய்ப் பிரகாசித்துக் கொண் டிருப்பது போல , மாயா சத்தி பிரம சுபாவ 
மான சிற் சத்தியை முழுது மறைக்கின் பிரம ஞானம் பிரகாசிப்பது கூடா 
மையின் , அங்கன மின்றிச் சொரூப முதல் ஸ்தம்ப மீறாய யாவினிடத் 
தும் பூரணமாய்ப் பிரகாசித்தலின் , அம்மாயா சத்தியை யுடையவனுக்கே 
கிஞ்சித்துக் கற்பிதமாய் மறைந்தது போலத் தோற்றினதேயன்றி , பிரமம் 
சுபாவமாய்ப் பிரகாசித்துக் கொண்டிருக்குமெனக் கொன்க . 


திரிசியவிவேகம் . 


அசு 


பூச்சாயை யானது சொப்பிரகாசமாய் விளங்குஞ் சந்திரனிடத்திற் 
சோற்றி , அதனை மறையாமற் முன் விளங்குவது போல , பிரமப் பிரகாசத் 
திற் சங்கற்ப ரூபமான மாயை யானது அதனை மறைக்காமல் அதனிட 
மாய் விளங்கிக் கொண்டிருக்கு மென்பரர் : இந்துவினை யநாதி யடைந்து 
அதை முழுதும் மறையாமல் இந்து தன்னால் அந்திறனை யொளிர்வித்துக் 
கொள் களங்க மெனவும் , கண்ணைப் பால அனைத்தையும் அறிகின்ற சித் 
தாகிய அறிவு தன்னைத்தானென அறியாததே யறியாமை யென்பார் : எனை 
யானறியே னென்னும் முர் துலக விவகார மெனவும் , அவ்வறியாமை யறிவி 
னிடத் திருந்து அதனை மறையாமல் அதனாற் றான் விளங்குகின்ற தென் 
பார் : உயிரை யடைந்து அதனை மூடா தென்றும் , அந்த வுயிரா லறியப் 
பட் டெனவும் , அக்கினியின்து உஷ்ணத்தை மந்திர சத்தியினால் அதனு 
ளடக்குவது போலப் பிரம் சுபாவமான சிற் சத்தியை யதனுள் அடக்கிற் 
றென்பார் : அனல் தம்பிக்கும் மந்திரம்போ லெனவும் , அம்மாயை யப்பிரம 
மாகவும் அதற்கு வேராகவு மிரா தென்பார் : விளங்குறும் ஆன்மா வுருவு 
மல்லாமல் ஆன்மாவின் வேருத் தோன்று தெனவும் , பிரமத்திற் கெதிரி 
ட்ட சங்கற்பமாகிய கண்ணாடியில் இயல்பாய்த் தோற்றுகின்ற அப்பிரமச் 
சாயை கண்ணாடியா லுண்டாக்கித் தோற்றுகின்ற தென்றது போல மாயை 
யாற் சகலமுந் தோற்றுகின்ற தென்பார் : உளங்கொள் வியோமாதி காரி 
யங் கடமைத் தோன்றா வெனவும் , இங்ஙனங் கூடாத காரியங்களைக் 
கூட்டு விப்பதாகக் காட்டும் வல்லபமுடைய தென்பார் : அகடித கடனா 
சாமர்த்தி யெனவும் , சர்வானர்த்தங்களுக்குங் காரண மென்பார் : வளங் 
கடரு காரணமா மெனவும் , இவ்வல்லப முள்ளதே மாயாசத்தி யென்பார் : 
அதுவே திரிசியமா மாயாசத்தி யெனவுங் கூறினார் . 

வினு: -அதிரிஸ்யமான மாயா சத்தியைத் திரிஸ்யமென்ற தென்னை ? 

விடை : -வித்துவானது சத்தி அவன் வித்தை செய்யுங் காரியத்திற் 
றெரிவது போல் பிரமத்தினது மாயாசத்தி பிரபஞ்ச ரூபத்திற் காட்டு நிமி 
த்தந் திரிசியமா மாயாசத்தி யென்றா ரென்க . இன்னும் பூச்சாயா களங்க 
மானது கலாநிதியி னிடத்தி லிருத்தல் போலத் தோற்றி யதனை மறையா 
மல் அதனாற் முன் விளங்குவதுபோல் அதீதப் பிரம ஸ்புரணம் அவ்வதீத 
மாகவே விளங்க , அதை யறியே னென்ற அறிவி னறியாமை யவ்வறிவும் 
ஆகாமல் அதற்கு வேறுமாகாமல் அவ்வறிவினிடத் திருப்பது போலத் தோ 
ற்றி யவ்வறிவை மறையாமல் அதனாற் றான் விளங்குவ தன்றியும் தான் 
வெளிப்படாது தனக்காதாரமான திருக்குவின் சத்தியைக் கொண்டு ஆக 
முதலிய திரிசியங்க ளென்னும் பொய்ப் பொருள்களை மெய்போலத் தோ 
ற்றுவிக்கும் மாயாசத்தி யொன் றுண் டென் தவாந்தரமாகச் சுருதி யங்கி 
கரித்த தென்க . 

வின : - அற்றேல் முன் சுத்தப் பிரமத்திற்குச் சுவகதாதி பேதம் இன் 
றென்று கூறிய சுருதி இவண் இங்ஙனம் அங்கீகரித்த தென்னை ? 


கூல 


வேதாந்தசூளாமணி. 


விடை : - இம்மாயா காரியங்களில் நிற்பவர்கள் அவற்றினின்று நீங் 
கும் நிமித்தம் அதை விசாரித்து என்றும் இன்றென்பது தோன்றற் கென்க . 

வினா: - அங்ஙனமாயின் வேதாந்தி யொருவன் நிற்க ஏனையோர் யாவ 
ரும் இம்மாயையை நித்திய மெனக் கூறுவ தென்னை ? 

விடை : - இம்மாயையின் யதார்த்தம் வெளிப்படாமையினா லென்க . 
வினா: - அற்றேல் இம்மாயையின் உண்மைதான் யாதோ ? 
விடை : - தனக்கென ஒருருவம் இல்லாமையே யாமென்ச . 

வினா: - அற்றேல் மாயையின் உண்மை தெரியாத மதங்கள் அதற்கு 
அதீதமான முத்தியின் இலக்கணங் கூறுவ தென்னை ? 

விடை : -மதங்கள் மாயைக் குட்பட்ட பத முத்தியைக் கூறுவகே 
யன்றி , அதற் கதீதமான பர முத்தியைக் கூறுவது அன்றென்க . 

வினா: - அற்றேல் மதங்கள் அற்பப் பிரயோசனமான பத முத்திகளை 
முக்கியமாகக் கூறுதற்கு வேதஞ் சம்மதித்த தென்னை ? 

விடை - யாதும் இன்றிய ஆதுலர்க்கு யாதேனும் உள்ளவன் ஆக்கவா 
னென்பது லவுகீக சம்மத மாதல்போல , சுகமென்ப தொன்று மின்றிய 
பேதைகட்குக் கிஞ்சித்து சுகத்தைக் கொடுக்கும் பதமுத்திகளைக் கூறுத 
லும் , சக்கிரவர்த்திச் செல்வமுள்ள பெருமன்னனுக் கோர் தேசாதிபதி 
யான குறுநிலமன்னன் தாரித்திர னென்பதுபோல , பரமுத்தியான மோக்ஷ 
சாம்பிராச்சியம் பெற்ற மகதைசுவரியவானுக்கு இப்பதமுத்தியான சொற்ப 
ஐசுவரியவான் தாரித்திரனெனக் கூறுதலும் வேதசம்மதமேயாமென்க . 

அக்கினி பிரகாசத்தோடு கூடி யிருக்க அதன் குணமான உஷ்ணத் 
தைத் தன்வயமாக்கிக் கொள்ளும் மந்திர சத்தியைப் போல , பிரமம் தன 
தருளோடும் பிரகாசித்திருக்க அதனுல்லாசமான சித்து விலாசத்தைத் தன் 
வசமாக்கிக்கொண் டிருத்தலும் , பிரமத்தைத் தவிரத் தானொரு பொருளுக் 
தனக் கோர் சுதந்தரமுமின்றி , அதன் பிரதிபலனச் சாயையாகிய சீவேசுர 
சகத்திற்குக் காரணமாயு மிருக்கின்ற மாயா சத்தியின் இயல்பை விளங்கக் 
கூறியதென்க , 

( அ . கை . ) 
முன்னர்ச் சத்து முதலிய பஞ்ச இலக்கணங்களால் திருக்கை விளக்கிய 
வாறுபோன்று இக்கவியில் அசத்து முதலிய பஞ்ச இலக்கணங்களால் மாயா 
சத்தி யினையதென வுணர்த்துகின்றது . 

அனையதொரு மாயையிலக் கணமசத்து சடந்துக்க மநித்தங் 
கண்ட , மெனுமிவற்றுண் முயற்கோடு முதலசத்து சடவுருக்கல் 
லெழுவாய் புத்தி , தனையடையுங் கோரமொடு மூடவிருத் திகடுக் 
கக் தபுமெய்யாதி , முனமுரைசெய் யநித்தங்கண் டங்கால பரிச் 
சேத முதலவாகும் . 


திரிசியவிவேகம் . 

க்க 
( @ . ரை . ) அனையதொரு மாயையிலக்கண மசத்து சடக் துக்க மநித் 
தங் கண்டமெனு மிவற்றுண் முயற்கோடு முத லசத்து " எ . து . அத்தகைய 
தாகிய வோர் மாயா சத்தியி னிலக்கணமாவன : - அசத்து , சடம் , துக்கம், 
அநித்தம் , கண்டம் என்னும் இவை யைந்தாம் . இவற்றுள் அசத்தெனல் 
முயற்கோடு முதலியவை போல்வதாம் ; “ சடவுருக்கல் லெழுவாய் புத்தி 
தனை யடையுங் கோரமொடு மூடவிருத்திக டுக்கம் எ . து . சட மெனல் 
உருவா நின்றுள்ள கல் முதலியவை போல்வதாம் ; துக்கமெனல் புத்தியை 
வந்தடையுங் கோர விருத்தி மூட விருத்திகளின் றன்மையாம் ; தபுமெய் 
யாதி முனமுரைசெய் யநித்தங் கண்டங் கால பரிச்சேத முதலவாகும் 
எ . து . அநித்தமெனல் முன்னர்க் கூறிய மெய்யல்லாத பிராகபாவமுதலிய 
வை போல்வதாம் ; கண்டமெனல் கால பரிச் சேத முதலியவற்றை யேற் 
பது போல்வதாம் எ . 

ஆகுமென்னும் ஆச்க வினைமுற்றை ஏனைய நான் கிடத்து மொட்டுக . 
ஆதலின் இது கடை நிலைத் தீபம் . அசத்து முதலிய ஐந்தையுங் கூறி யவ 
ற்றி னிலக்கணங்களை நிரையே கூறினமையால் இது நேர்நிர னிறை யணி . 
இத்திரிசியத்தை யுற்று விசாரணைசெய்து பார்க்குமிடத்து இல்லாமையால் 
அசத்தும் , தனக்கென வோரறிவின்மையிற் சடமும் , இன்பம்போலத் தோ 
ற்றி யழிதலிற் றுக்கமும் , இருப்பது போலத் தோற்றி யழிதலின் அநித்த 
மும் , பின்னமயமா யிருத்தலிற் கண்டமுமா மென்க . 

வின: - இவ்வைந்து தன்மையும் மாயைக்கேயென்றால் அதன் காரிய 
மாய சகத்திற் கின்றோ ? 

விடை : - காரணாதநந்தியத் காரியமென்ற நியாயத்தாற் காரணத்தி 
லுள்ளளது காரியத்திற்கு முண்டெனக் கொள்க . 

இம்மாயை யநாதியே மித்தையென்பது தோன்ற அசத்தாதி யைந்தின் 
இலக்கண முணர்த்திய தென்பது சருத்து . 

{ அ . கை , ) 
இவையன் றியும் மாயைக்குரிய ஒன்பது வித தன்மைகளையும் , மூன்று 
வித ஞானங்களையும் இக்கவியி லுணர்த்துகின்றது . 

பின்னமோ டசத்துசா வயமுமெதிர் மறையுமவை பிரிந்து 
தம்மின் , மன்னியவு மொழிந்த நிர்வாச் சியமாகு நவவிதமம் மாயை 
யெய்து , முன்னலருஞ் சுருதிசம் பந்தமுத்தி சம்பந்த முலோக 
பந்த , மென்னவரு ஞானங்கண் முறையேயம் மாயைப்படு மியல்பு 
கூறின் . 

( இ . ரை . ) பின்னமோ டசத்து சாவயமு மெதிர்மறையு மவைபிரி 
ந்து தம்மின் மன்னியவு மொழிந் தநிர்வாச்சியமாகு எவ்விதமம் மாயை 
யெய்தும் எ .து . பின்னமும் , அசத்தும் , சாவயவமும் , இவற்றிற் கெதிர் 


( ரு 


கூஉ 

வேதாந்தசூளாமணி . 
மறையாய அபின்னமும் , சத்தும் , நிரவயமும் , அவைகள் வெவ்வேறாகப் 
பிரிந்து தம்முள் கலப்பனவாய பின்னாபின்னமும் , சதசத்தும் , சாவயவ நிர 
வயவமுமாகக் கூறிய வொன்பது வித குணத்தையும் அநிர்வாச்சியமா நின் 
றுள்ள மாயையானது தனக்கியல்பாகப் பெறும் . உன்னலருஞ் சுருதி சம் 
பந்த முத்திசம்பந்த முலோகபந்த மென்னவரு ஞானங்கண் முறையே யம் 
மாயை படுமியல்பு கூறின் எ.து. கணித்தற்கரிய சுருதி சம்பந்தம் , யுத்தி 
சம்பந்தம் , உலோக சம்பந்தமென வழங்கிவரு ஞானங்கள் முறையே யம் 
மாயைக் குண்டாகு மியல்பைக் கூறுமிடத்து எ.று. 

இம் மூன்றும்மையும் எண்ணும்மை . ஞானமெனலைத் தனித்தனிச் 
சுருதி முதலிய மூன்றோடு மொட்டுக . சாவயவமென்பது சாவயமெனச் 
கடைக்குறையும் , சம்பந்தமென்பது பந்தமெனத் தலைக்குறையுமாய் வந் 
தன . ஞானங்க ளென்ற பன்மை சுருதியாதி மூன்றிற்குங் கூட்டுக . 

பிரமவிசாரத்தின் கண் ஆச்ம தரிசன நிமித்தம் அநாத்ம நியதி களையும் 
போது திரிசிய மனைத்தும் வேறுபட் டிருத்தலிற் பின்னமும் , அது சமாதி 
யில் நில்லாமையின் அசத்தும் , அது முன் அவயவமாகத் தோற்றலிற் சாவ 
யவமும் , சமாதியின்கண் ணின்றெழுந்த தன தறிவிற்கு அத்திரிஸ்யங்களி 
னது உருவாக விளங்கலின் அபின்னமும் , அவ்விடத்து அத்திரிஸ்யங்கள் அறி 
வாய் நிற்றலின் சத்தும் , அங்கனம் அதற்கோ ருருவமின்மையின் நிரவயவ 
மும் , சாதனத்தில் வேறாகவுஞ் சாத்தியத்தி லொன்றாகவு மிருத்தலிற் பின் 
னாபின்னமும் , அங்ஙனமே கற்பனையிற் சத்தும் யதார்த்தத்தில் அசத்துமாக 
இருத்தலிற் சதசத்தும் , சகசத்திற் கண்டே கல்லானதுபோலப் பிரமமே 
யாவுமாக விளங்கலிற் சாவயவ நிரவயவமுமாகிய இவைகளாமெனவும் , அல்ல 
வெனவும் , வசனிக்கப்படாதாதலின் இம்மாயை யநிர்வசனீய நவப்பிரகார 
மெனவுங் கூறினார் . இம்மாயை அசத்தியமாயினுஞ் சத்தியமான பிரமசந்நி 
தானத்திலுண்டாதல் இத்தன்மையெனத் தெரிவித்ததென்க, ( ருஅ ) 

( அ . கை . } 
மேல் சம்பந்தஞான மூன்ரென்மூர் ; அவற்றின் றன்மைகளையும் , 
தமமா திய பஞ்சநாமங்களையும் இனையவென வுணர்த்துகின்றது . 

விண்ணின்மல ரெனத்துச்ச மேயெனவு மிப்பிவரு வெள்ளி 
போல , வெண்ணுமநிர் வாச்சியமா மெனவுமுயிர் போனித்த மெ 
னவுநிற்கு , முண்ணிலவு தமமாயை மோகமுடனவித்தை பொய்ம் 
மையுருவி யென்றே , நண்ணுமிவை மாயாபஞ் சகமாகு மென 
வறிஞர் நவில்வ ரன்றே . 

| இ . ரை . ) விண்ணின்மல ரெனத்துச்ச மேயெனவு மிப்பிவரு வெள்ளி 
போல வெண்ணுமநிர் வாச்சியமா மெனவுமுயிர் போனித்த மெனவு நிற்கும் ” 
எ.து : மாயாசத்தியானது ஆகாய தாமரைபோல்வதின் துச்சமெனவும் , சுத்தி 
கா ரசிதம் போல்வதின் சத்துக்களால் மதிக்கத்தக்க அநிர்வாச்சிய மெனவும் 


திரிசியவிவேகம் . 
ஆன்மாவைப்போல் நிரந்தரமாகக் காணப்படுதலின் நித்தமெனவும் பெயர் , 
பெற்று நிற்கும் . உண்ணிலவு தமமாயை மோகமுட னவித்தை பொய்ம் 
மை யுருவியென்றே நண்ணுமிவை மாயா பஞ்சகமாகுமென வறிஞர் நவில் 
வர் ” எ . து இங்கனமாக வன்றியும் யாவரதுள்ளத்தினுந் தங்கி யிருப்பதால் 
தமம் , மாயை , மோகம் , அவித்தை , பொய்யுருவியெனப் பெயர்பெற்று நிற் 
கும் , இவ்வேதுக்களால் இவ்வைந்தும் மாயாபஞ்சகமாமென அறிஞர் கூறா 
நிற்பர் எ.று. 

அன்று ஏ அசைகள் . என்றே யென்பதில் ஏகாரம் தேற்றம் . பொய்ம் 
மையுருவி யென்பதை வடநூலார் அநிர்தாத்மிகை யெனக் கூறுவர். மாயை 
சுருதி சம்பந்தமாய் விசாரிக்கிற் ககனகுசுமம்போல இன்மையாதலிற் றுச்ச 
மெனவும் , உத்தி சம்பந்தமாய் விசாரிக்கிற் சுத்திகாரசிதம்போல உண்டின் 
றென்னா தாதலின் அநிர்வாச்சியமெனவும் , உலக சம்பந்தமாய் விசாரிக்கின் 
ஆத்மாவைப்போல் உள்ளதாகத் தோற்றலின் நித்தியமெனவுங் கூறினார் . 

( அ . கை . ) 
முன்னர்த் தொகுத்துக் கூறிய மாயாபஞ்சக இலக்கணங்களை யினைய 
வென வகுத் துணர்த்துகின்றது . 

சீவசே தனமறைத்துத் தமமயலா கியவுலகத் திறத்திற் கெ 
ல்லா , மேவுகா ரணமாகி மாயைவிப ரிதஞானம் விளைத்து மோக , 
மோவவுணர் வழித்தவித்தை சத்தின்வே றாகிப்பொய் யுருவி யா 
கும் , வீவிலா மாயையிதற் கிருதருமஞ் சங்கோச விகாச மென் 
றாம் . 

( இ . ரை . ) சீவசே தனமறைத்துத் தமமயலாகிய வுலகத் திறத்திற் 
கெல்லா மேவுகாரணமாகி மாயை விபரிதஞானம் விளைத்து மோகம் " எ.து. 
மாயாசத்தியானது ஆன்மஞானத்தை மறைத்துத் தமமெனவும் , ஆன்மாவுக் 
கயலா நின்றுள்ள சகமாதிமூன்றின் நிலைகளுக் கெல்லாந் தான் இயைந்த 
காரணமாநின்று மாயை யெனவும் , ஒன்றையொன்றாக வுணரும் விபரீத 
ஞானத்தை விளைத்து மோகமெனவும் , ஓவவுணர் வழித்தவித்தை சத் 
தின்வேறாகிப் பொய்யுருவியாகும் ” எ . து . ஒழியுமாறு உணர்வை யழித்து 
அவித்தை யெனவும் , உண்மைக்கு மாறாக நின்று பொய்யுருவி யெனவும் 
பெயர்பெற்று நிற்கும் . “ வீவிலா மாயை யிதற்கிருதருமஞ் சங்கோசவிகாச 
மென்றாம் எ . து . அழியாது நித்தியம்போற் காணும் இந்த மாயாசத்திக் 
குச் சங்கோச மெனவும் , விகாச மெனவும் இரண்டு தருமம் உளவாகக் 
காணும் எ.று. 

மறைத்து , காரணமாகி , விளைத்து , அழித்து , பொய்யுருவியாகி; தமம் , 
மாயை , மோகம் , அவித்தை , பொய்யுருவி எனப் பெயர்பெற்று நிற்கு 
மென முடிக்க . இது நேர் நிரனிறை யணி . சங்கோசம் குவிதல் , விகாசம் 
விரிதல் . அசத்து , பொய்யுருவி , துச்சம் என்பன வொருபொருட் கிளவி 


வேதாந்தசூளாமணி. 


யாயினுங் கிஞ்சித்து தாரதம்மியம் இருத்தலின் அஓவதோன்ற ஆங்காங்கு 
கூறினார் . இம்மாயை யிரவியை யெழிலி மறைத்தது போல ஆத்ம ஞானத்தை 
யேகதேசத்தின் மறைத்தது போலத் தோற்றுவிக்கும் அந்தகார மாதவின் 
தமசெனவும் , தன்னை மறந்தவிடத்துப் பிரபஞ்சமாகத் தோற்றுவித்தற் 
கேதுவாகலின் மாயையெனவும் , குற்றியை மகனென்றது போலச் சிவத்தை 
ச்சகமாகத் தோற்றுவித்தலின் மோகமெனவும் , தன்னை யறியேனென்ற 
தன்மை யறிவாயிருந்தும் அதனைத் தோற்றாமற் கெடுத்தலின் அவித்தை 
யெனவும் , இங்ஙனஞ் செய்வதற் கேதுவான வுருவந் தனக்கென வொன் 
றின்மையின் பொய்யுருவி யெனவுங் கூறினார் . 

வின : -- இந்துவினை யென்ற கவியில் மறையாதென்ற மாயை யிங்க 
னம் மறைத்ததென்ற தென்னை ? 

விடை : - சந்திர னுருவங் களங்கத்தின் அளவெவ்வளவோ , அவ்வளவு 
மறை பட்டதாகத் தோற்றல்போல , ஆத்மஞான வியாபகத்தில் ஏகதேச 
மான மாயை யெவ்வளவோ , அவ்வளவு மறைபட்டதுபோலத் தோன்றின 
தேயன்றி வேறின்றென்க . 

( • 0 ) 
( அ . கை . ) 
மேற் கூறிய சங்கோச விகாச தர்மங்களின் இலக்கணம் இனையவென 
வும் , மாயைக்கு வேறிரண்டு குணங்களின் நாமம் னையவெனவும் உணர் 
த்துகின்றது . 

விரிந்துபட மோவியங்கள் பலதிகழ்த்திக் குவிந்தொடுக்கும் 
விதமே போல , வரந்தை தரு மாயையுந் தன் விகாசதரு மத்தினா 
லகிலங் காட்டிப் , பரந்தவைகள் சங்கோச தருமத்தா வடக்குமெ 
னப் பகர்வர் மாயைக் , கிருந்தகுண மிரண்டுளவில் சுதந்திரமுஞ் 
சுதந்திரமு மென்ன வன்றே . 

( இ . ரை . ) “ விந்துபட மோவியங்கள் பலதிகழ்த்திக் குவிந்தொடுக் 
கும் விதமே போல எ.து. படமானது தான் விரிந்து தன்பாலடங்கிய பல 
வேறு விகற்ப சித்திரங்களை விளங்கக் காட்டி மீண்டுங் குவிந் தொடுக்கிக் 
காட்டும் விதமெங்ஙனமோ அதுபோல , “ அரந்தை தரு மாயையுந் தன் 
விகாசதரு மத்தினா லகிலங்காட்டிப் பரந்தவைகள் சங்கோச தருமத்தா 
லடக்குமெனப் பகர்வர் ” எ . து . இன்பம்போலக் காட்டித் துன்பத்தைத் தர 
ற்பாலதாகிய மேற்கூறிய மாயாசத்தியும் தனது விகாச தருமத்தினால் விரி 
ந்து சமஸ்த வுலகங்களையுங் காட்டி , அங்ஙனங்காட்டியதாற் காணப்படும் 
விரிவாய வுலகங்களைத் தனது சங்கோச தருமத்தினா லொடுக்கிக் காட்டு 
மெனச் சத்துக்கள் கூறாநிற்பர். மாயைக் கிருந்தகுண மிரண்டுள வில்சுத் 
ந்திரமுஞ் சுதந்திரமு மென்ன எ .து . இவையன்றியும் மாயைக்கு இயல்பா 
நின்றுள்ள குணங்கள் சுதந்திரத்துவ ஈன மெனவும் , சுதந்திரத்துவமெ 
மெனவு மிரண்டுள்ளனவாம் எ.று. 


திரிசியவிவேகம் . 


கூரு 


அன்று ஏ அசைகள் . மாயையும் என்பதி லும்மை இறந்தது தழீஇய 
வெச்ச வும்மை . பட மானது திகழ்த்தி யொடுக்கிக் காட்டுமாறு போன்று 
மாயையும் விரித்துக்காட்டி அடக்கிக் காட்டுமென முடிக்க , யதார்த்தமான 
படத்தில் வன்னங்களாற் கற்பிதமா யமைத்த சித்திரங்களே விகசிதமாய் 
விளங்கல் போல , சுயஞ் சித்திற் கற்பிக்கப்பட்ட சராசரங்களே விகசித்தலின் , 
ஈண்டு மாயைக்குச் சித்திரப்படத்தை யுவமித்தாரென்க . இச்சகமாகிய காரி 
யத் தோற்றற்கு இம்மாயை யொரு சார்பு காரணமாதலின் அதன் விரிவு 
ஒடுக்கமே சகத்தின் உதிப்பும் ஒடுக்கமு மாமென்க . 

( சுக ) 
( அ. கை . ) 
முன்னர் மாயைக்கு இரண்டுகுணம் வேறுளவென்பதை விளங்க வுண 
ர்த்துகின்றது . 

பொய்யாகிச் சத்துருவப் பொருளின் வே றாகியொரு பொரு 
ளாய்த் தோற்றல் , செய்யாமை யாலுளதில் சுதந்திரஞ்சான்றாய 
வொரு சேத னன்பா , லுய்யாத சீவாதி யாக்குதலாற் சுதந்திரமு 
முளது மாயை , மெய்யான தலதென்றல் விசும்பலர்போ லில்லை 
யென விளம்பலன்றே . 

( இ.கா. ) பொய்யாகிச் சத்துருவப் பொருளின் வேறாகி யொரு 
பொருளாய்த்தோற்றல் செய்யாமையாலுள தில்சுதந்திரம் ”எது. தனக்கெனச் 
சொரூப மொன்றின்றாய் மெய்ப்பொருளாகிய பிரமத்தினின்றும் வேறாகி , 
தானொரு முதலாகித் தோற்றல் செய்யாமையால் சுதந்திர ஈனத்துவமும் , 
சான்றாய வொரு சேதனன்பா லுய்யாத சீவாதி யாக்குதலாற் சுதந்திரமு 
முளதுமாயை எ து. சாட்சியாக நின்றுள்ள ஒப்பற்ற பரமாத்மாவினிடத் 
தில் அறியாமையினின் றுய்தற் கிடம்பெறாத சீவன்முதலியவைகளை விளை 
வித்தலாற் சுதந்திரத்துவமு மாகிய இவ்விரண்டையு முடையது மாயை 
யாம் . மெய்யான தலதென்றல் விசும்பலர்போ வில்லையென விளம்பல 
ன்று " எ .து . அம்மாயையென்பது மித்தையெனச் சொல்லப்படுதல் ககனா 
ரவிந்தம் போல் முற்றும் இன்றெனச் சொல்லப்படுவதன்று எ.று. 

ஏ அசை . சகமாதியை நோக்குங்கா லுளதாயும் , யாது சொரூப மென 
நோக்குங்கால் இலதாயுங்காணப்படுதலின் இவ்விரு தர்மத்தையுமாயாசத்தி 
யேற்றற்கு முரணின்றென்க . இல் சுதந்திரமென்பதில் எண்ணும்மை யெஞ் 
சியது . பிரமத்தைத் தவிரத் தனக்கென வோர்செய லில்லாமையாற் சுதந்திர 
மின்மையும் , அப்பிரம சத்தையைக் கொண் டியாவையுங் கற்பித்தலிற் சுத 
ந்திரமு முளவென்க . 

( சுஉ ) 
( அ . கை .) 
முன் பொய்யென்ற மாயையின் விருத்தித்திரயம் இனையவென் றுணர் 
த்துகின்றது . 


கூசு 


வேதாந்தசூளாமணி , 


புலனில்கனாக் கரியாதி போற்றோன்றி விசாரிக்கிற் பொன்று 
மெய்யா , நிலவு தல்செய் சுத்தசத்து வடிவமா மாயையொடு நிக 
ழ்த்துகின்ற , மலினசத்து வடிவமா மவித்தைதமப் பிரதான வடி 
வ மாகு , நலமில் பிர கிருதியென விருத்திமூன் றுடையது முன் 
னவின்ற மாயை . 

( இ . ரை . ) புலனில் கனாக் கரியாதி போற் றோன்றி விசாரிக்கிற் 
பொன்றும் ” எ.து. ஐம்புல வுணர்வின்றிய கனவின் கட்டோன்றிய யானை 
முதலியவைக ளெங்கனமோ , அது போலச் சக சீவ பர முதலியவைகள் 
மாயையின்கட் டோன்றி யங்ஙனந் தோன்றியவைகளை யையந் திரிபறவிசா 
விக்கிற் சற்றுமிலதாக அழியும் . “ மெய்யா நில்வுதல் செய் சுத்தசத்து வடிவ 
மாமாயை யொடு நிகழ்த்துகின்ற மலின சத்து வடிவமா மவித்தை " எ .து . 
மெய்போல எவர்க்கும் விளக்குவிக்குஞ் சுத்த சத்துவ வடிவமான மாயை 
யும் , அதனோடொன்றாகச் சொல்லப்பட்ட அசுத்த சத்துவ வடிவமான 
அவித்தையும் , தமப்பிரதான வடிவாகு நலமில் பிரகிருதியென விருத்தி 
மூன்றுடையது முன்னவின்ற மாயை " எ .து . தமப் பிரதான வடிவமாய 
நலமிழந்த மூலப் பிரகிருதியுமெனக் கூறப்படும் இம் மூன்று விருத்திகளை 
யும் முன்னர்க் கூறிய மாயாசத்தியானது தன் பாலுடையதாகக் காணப்ப 


டும் எ . 


கரியாதி யென்றமையால் புலி முதலியவைகளைக் கொள்க . மாயை , 
அவித்தை, பிரகிருதி , இம்மூன்றையும் விருத்தித் திரயமெனக் கொள்க . 
தஸ்மரணைக் கிடம் பெறாமையின் நலமிலென் றடை கொடுத்தார் . விசாரிக் 
கிற் பொய்யா முடிதலின் மெய்யா நிலவுதல் செய்யென்றார் . விருத்தியென் 
பதைச் சுத்த சத்துவாதி மூன்றிடத்துங் கூட்டுக . எனவே , சுத்த சத்துவ 
வடிவ மாயாவிருத்தியெனவும் , மலின சத்துவ வடிவ அவித்தியா விருத்தி 
யெனவும் , தமப் பிரதானவடிவு விருத்தி யெனவுங் கொள்க . மாயையின் 
சத்துவத்தில் மூன்றும் , ரஜசில் மூன்றும் , தமசில் மூன்றுமாக ஒன்பதாய் 
விரிந்தது விருத்தியென்க . 

( சுக ) 
( அ . கை . ) 
மாயையின் சத்துவாதி குணங்களிற் சக சீவ பரங்களின் உற்பத்தி 
கூறுவான் வேண்டி , சுத்த சத்துவ மாயையில் ஈசன் தோன்றும் இயல்பு 
இனையதென வுணர்த்துகின்றது . 
மாயைவருசுழுத்திலயங்களினத்தியாசயிக்கமாயிற்றுண்மை 
யாயபிரமத்தினனவொடுபடைப்பினிது பேதவவத்தையெய்து 
மேயவதிற்பிரமசை தனியம்விம்பித்திட்டது வேவிளங்குஞானம் 
தூயசைதன்னியமேபதியிறையென்றிடநிற்குந்துணிவிதாமே . 

( இ . ரை . ) மாயை வரு சுழுத்தி லயங்களி னத்தியாசயிக்க மாயி 
ற்று " எ.து. மாயையானது இடைவிடாது மாறி மாறி வருகின்ற சுழுத்திய 


திரிசியவிவேகம் . 


கஎ 


வத்தையிலும் , சர்வ சங்கார காலங்களிலும் அயிக்கமானது போல் அத்தியா 
சமாகக் காண்பதெங்ஙனமோ , அதுபோல , " உண்மையாய பிரமத்தி னன 
வொடு படைப்பினிது பேத வவத்தை யெய்தும் எ.து உண்மையாநின் 
றுள்ளசைதன்னியத்திற் சாக்ராவத்தையிலும் படைப்புக்காலத்திலும் இந்த 
மாயையானது இங்கனமாய பேத அவத்தைகளை யடைந்ததாகக் காணும் 
“ மேயவதிற் பிரம சைதனியம் விம்பித்திட்டதுவே விளங்கு ஞானந் தூய 
சைதன்னியமே பதி யிறை யென்றிட நிற்குந் துணிவிதாமே " எ . து . இந் 
நிலையதாக வாய்த்த அந்தமாயையிற் பிரம சைதன் யமானது பிரதிவிம்பிக்க 
அங்கனம் பிரதிபிம்பித்த சாயையே ஞானவடிவாக விளங்கும் . பரிசுத்த 
சைதன்யமே பதியெனவும் , இறையெனவும் எவருங் கூறும்படியாக நிற் 
கும். இதுவே துணிவெனப் படுவதாம் எ.று. 

ஆகாய வியாபகத்தில் அணுத்துவ ஏகதேச விடத்திற் காற்றெழுர் 
தெங்கணும் வியாபித்து மோதி யடங்குவது போல்வதின் , பிரமத்தில் மா 
யை பேத அவத்தை யெய்தி யயிக்கமாயிற்றென்றார் . சுழுத்தி லயம் . நனவு 
படைப்பு . இவை நேர் நிரனிறை . சுழுத்தி நனவு சீவ சைதன்யத்திலும் , 
லயம் படைப்பு ஈச சைதன்யத்திலு மெனச் சேர்க்க . பேதமென்பது பிரம 
வியாபகத்தில் மாயை கிஞ்சித்து வேறுபடுதல் . இனி யுண்டாகும் யாவை 
க்கும் மேலாயிருத்தலின் ஈசனெனவும் , இங்கன முண்டாகின்ற யாவைக் 
குங் கர்த்தாவா யிருத்தலின் பதியெனவும் , அவை யனைத்தையும் பிரேரசுப் 
படுத்தலின் இறையெனவுங் கொள்க . 

மாயையானது உண்மையான பிரமத்துடனே யத்தியாச ஐக்கியமா 
யடங்கிக் கிஞ்சித்து வெளிப்படும்போது அதற்கே சுத்தசத்துவ மாயாவிருத் 
தியெனவும் , இந்நிருமலத் துதித்த பிரமப் பிரதிபலனச் சாயை நிருமலமாய் 
விளங்கலின் அதுவே சர்வஞ்ஞத்துவாதி குண விசிஷ்டனான ஈசனெனவு 
மாம் . 

( கச ) 
( அ . கை . ) 
மேற்கூறிய மலின சத்துவாவித்தையிற் சீவர்கடோன்று மியல்பினைய 
தென வுணர்த்துகின்றது , 


வேறு . 


அப்பரற் குபாதி யாகி யமேரக்கா ரணியா மாயை 
பொய்ப்புறு மவித்தை யெண்ணிற் போத்திரு பசுவென் றோது 
மொப்பருஞ் சீவர்க் கெல்லா முபாதியாய் மோகஞ் செய்யு 
மெய்ப்புறு பகுதி பாச மெனச்சம குணமா நின்று . 

( இ.ரை. ) அப்பரற் பாதியாகியமோக காரணியா மாயை " எ .து . 
மாயையென்பது முற்கூறிய பரனுக்கு உபாதி வடிவா நின்று மோகாகித 
காரணியா நிற்கும் ; “ பொய்ப்புறு மவித்தை யெண்ணிற் போத்திரு பசு 
வென்றோது மொப்பருஞ் சீவர்க்கெல்லா முபாதியாய் மோகஞ் செய்யும் " 


கூஅ 


வேதாந்தசூளாமணி. 


எ . து . பொய்யெனற் கியைந்த அவித்தையென்ப தெண்ணிறந்த போத்திரு 
வெனவும் ,பசுவெனவுஞ், சொல்லத்தக்க வொப்பில்லாத சீவர்களுக்கெல்லா 
முபாதியாக நின்று மோகத்தைச் செய்யாநிற்கும் ; எய்ப்புறு பகுதி பாச 
மெனச் சமகுணமா நின்று ” எ . து : இளைக்கத்தக்க மூலப் பிரகிருதியானது 
போக்கியாத் மகத்துவத்தினாற் பாசமெனக் கூறப்பட்டுக் குணத்திரயசமா 
னாவத்தையா நின்று எ.று , 

காரணமெனற்பாலது காரணியென்றாயது சுத்த மாயாசத்தியை நோ 
க்கியென்க . போத்திருவெனல் அனுபவிப்பவனை . அவித்தையை யுயாதியெ 
னல் மயக்குந் தகைமை பற்றியும் , உபாதி யமோக்காரணியெனல் மயக்கம் 
விளைவியாமை பற்றியுமென்க . இவ்விரண் டேதுக்களால் சர்வஞ்ஞத்துவ 
முதலிய குணங்களும் கிஞ்சிஞ்ஞத்துவ முதலிய குணங்களும் வந்தமை 
காண்க . அதோமுகத்திற்கும் ஊர்த்தமுகத்திற்கு மியைந்து நிற்பது வேறின் 
மையின் , சீவர்களுக் கொப்பருமென் றடைகொடுத்தார் . குணத்திரியத்திற் 
குப் பகுதி சடிமாநிற்றலின் , சமகுணமா நின்றென்றார் . பகுதிக்கு ஏய்ப்புறு 
வென் றடைகொடுத்தது அளவிறந்த பிறவிகளைத் தந்து இளைப்பை யுண் 
டாக்குந் தகைமை பற்றியென்க , ஏனைய பாசங்கள் பகுதிபோல்வ தன்ற 
மையின் , பகுதி பாசெமெனப்பட்டது , வித்தைக்கு அவித்தை வேறின்மை 
யின் பொய்ப்புறு பவித்தையென்மூர் . 

( அ . கை . ) 
முற்கூறிய தமப்பிரதான ரூபமான பிரகிருகியிற் காலதத்துவத் தோன் 
றும் இயல்பு இனையதென வுணர்த்துகின்றது . 
அவித்தையின் விம்பித் துள்ள வாருயிர் நுகர்ச்சிக்காகத் 
துவக்குறு காரியங்க டோற்றிட வெதிர் குறித்த 
வுவப்புறு மீசனோக்க மாத்திரத் துற்ற லர்ந்து 
பவப்படு கால மாகி யது கொடு பரிணா மித்து . 

( இ.ரை. ) “ அவித்தையின் விம்பித்துள்ள வாருயிர் நுகர்ச்சிக் காகத் 
துவக்குறுகாரியங்க டோற்றிட எ . து . முன்னர்க் கூறிய அவித்தையினி 
டத்திற் பிரதிபிம்பித்த நிறைந்த வுயிர்களின் போகானுபவ நிமித்தம் உட 
லுக் கியைந்த காரியங்க ளெவையோ , அவை யனைத்தும் உண்டாகுமாறு , 
எதிர் குறித்த வுவப்புறு மீசனோக்க மாத்திரத்துற்றலர்ந்து " எ .து . தனக் 
கெதிராகச் சங்கற்பித்த ஆனந்த வடிவமான ஈசன் நோக்கின மாத்திரத்தி 
லுடனே யெங்கணும் பரவி , “ பவப்படு காலமாகி யதுகொடு பரிணமித்து 
எ . து . பவத்திற்கியைந்த காலதத்துவமாகி யதுகாரணமாக மாறுபட்டு 


2 


. 


துவக்கு காரண ஆகுபெயர் , நுகர்ச்சிக்கியைந்த காரியம் சத்தபரிசாதி 
சளை . இவை யனைத்துஞ் சடமாதலி சொதிரென்றார் . உவப்புறு மீசனென் 


திரிசியவிவேகம் . 


கூகூ 


நது அன்பருக் கினிமைபற்றியென்க , பால் தயிராதலைப் பரிணமித்தலென் 
சார் . காலமாயதும் பரிணமித்ததும் பகுதியென்க . பிரதிபிம்பித்தலை விம் 
பித்தலெனல் மரூஉ . வித்தையாப் பிரதி விம்பரான ஈசுரன் தனது கடா 
க்ஷத்தினால் அவித்தையாப் பிரதி விம்பரான சீவர்கள் மயக்கம் நீங்கத் 
தனுவாதிகளைக் கொடுக்கும் நிமித்தங் காலதத்துவ முண்டாயிற் றென்பது 
கருத்து . 

( காசு) 
( அ. கை .) 
மகதத்துவத்தின் உற்பத்தியுங் குணமும் இனையவென வுணர்த்துகின் 


இருமக தத்து வந்தா னெனநிற்கு மதுதா னீர்பெய் 
தரும்விதை முளையா மன்முன் போலிரா தாதல் போலக் 
கருவெனும் பகுதி யோடாங் காரமு மாகா மற்பொய் 
யுரமுறு நிருவி கற்ப வுருநடு வவத்தை யாகும் . 

( இ.ரை.) " இருமக தத்துவந்தா னெனநிற்கு மதுதா னீர்பெய் தரும் 
விதை முளையாமன் முன்போ லிராதாதல்போல எ .து . பெரிதாகிய மக 
தத்துவ மெனக்கூறப்பட்டு நிற்கும் அந்நிலையது நீர்விட்ட விதையானது 
முளையாமலும் , முன்போலிராமலும் எங்ஙனமாநிற்குமோ அதுபோல , " ககு 
வெனும் பகுதியோடாங்காரமுமாகாமற் பொய்யுரமுறுநிருவிகற்பவுருநவெவ 
த்தையாகும் எ . து . கருப்பம்போல்வதாகிய மூலப்பிரகிருதியு மாகாமல் 
அகங்காரதத்துவமுமாகாமல் கற்பிதஞான சம்பந்தமுள்ள நிர்விகற்பவடிவ 
மான மத்தியகத அவத்தை யெனப்படுவதாம் எ.று. 

தனததிஷ்டானநிலை மறந்ததாற் பொய்யுர மெனப்பட்டது . உதார 
ணம் என்னை நானறியே னெனல் . கருப்பம் போல்வதின் பகுதியைக் கரு 
வென்றார் . திரிகுணமாக விரியாமையின் திருவிகற்பமெனப்பட்டது . பிர 
கிருதிக்கு விதையையும் , மகதத்துவத்துக்கு ஊறினவிதையையும் , அகங்கா 
ரத்திற்கு அங்குரவிதையையும் உவமித்ததென்க . நடுவென்றமையின் முதற் 
பிரகிருதியும் ஈற்றில் அகங்காரமுங் கொள்க . விதை நீரின் உப்பின் அங்கு 
ராதி விருக்ஷமுண்டாதற் கேதுவாதல்போலப் பிரகிருதி யுன் முகத்தான் 
மகதத்துவமாதல் அகங்காராதி சகமுண்டாதற் கேதுவென்க . ( சுஎ ) 

( அ . கை . 

க . ) 
மேற்கூறிய அகங்கார தத்துவத்தில் உதித்த குணத்திரயநாமம் இனை 
பவென வுணர்த்துகின்றது . 
கொன்மக தத்து வத்திற் குணபேத முறப்பொய் ஞான 
மன்சவி கற்பமாக வருமுத லத்தி யாச 
மென்முத லாங்கா ரந்தோன் றிடுகுணஞ் சத்து வந்தான் 
பின்வரு மிராச தஞ்சொற் பெருந்தமோ குணமென் றாகும் . 


க 00 

வேதாந்தசூளாமணி . 
( ஓ . ரை . ) கொன்மக தத்துவத்திற் குணபேத முறாப்பொய் ஞான 
மன்சவி கற்பமாக " எ . து , பெரும்பாலும் மகதத்துவத்திற் குணபேதமுற்று 
மிகவும் மித்தையா ஞானத்தினால் விகற்பவடிவமாக , வருமுத லத்தியாச 
மென்முத லாங்காரந் தோன்றிடு குணம் " எ.து. வருகின்ற முதலத்தியாச் 
மெனக்கூறு முதலகங்காரத்தில் தோன்றுகின்ற குணங்கள் , சத்துவக் 
தான் பின்வரு மிராசதஞ் சொற்பெருந் தமோகுணமென்றாகும் ” எ . து . 
சாத்துவிதம் , பின்தொடர்ந்துவரு மிராசதம் , பெரிதாகச்சொல்லப்பட்ட 
தாமதமெனப் பெயர்பெறுவனவாம் எ.று. 

கொன் மன் னென்பன இடைச்சொற்கள் . உறவென்பது செய்யா 
வென்னும் வினையெச்சம் . சவ்விகற்பமாதலின் பொய்ஞானமென்றார் . 
ஒன்று மற்றொன்றாகத்தோற்றுவ தத்தியாசம் . 

விருட்சத்துக்கு அங்குர முதலாவதுபோலச் சகத்தோற்றத்திற் ககங் 
கார முதலாதலின் இவ்வகங்காரத்தை முதலென்றார் . 

( அ.கை. ) 
முன்னர்க்கூறிய திரிவித குணங்களி னுருவங்களும் , இவை காரண 
மாக வந்த அவற்றின் நிரைப்பெயர்களும் இனையவென வுணர்த்துகின்றது , 
உரைப்பருஞ் சத்து வாதி யுருவங்கள் பிரகா சம்பின் 
புரைப்பிர விருத்தி மோக மென்குவர் புகல்கு ணங்க 
ணிரைப்பெயர் தான்வை காரி நிகழுந்தை ச தம்பூ தாதி 
விரிப்பருங் குணங்கண் மூன்றுந் தருவமேல் விளம்ப லுற்றாம் . 

( இ . னா . ) “ உரைப்பருஞ் சத்துவாதி யுருவங்கள் பிரகாசம் பின் 
புரைப்பிர விருத்திமோக மென்குவர் ” எ . து . சொல்லற்கரிய சாத்துவித 
முதலிய குணங்களின் வடிவங்கள் பிரகாசமும் , பின்னர்க் கூறப்படும் பிர 
விர்த்தியும் , மோகமுமெனச் சத்துக்கள் கூறாநிற்பர் . புகல்குணங்க 
ணிரைப்பெயர் தான் வைகாரி நிகழுக்தைசதம் பூதாதி " எ . து . இங்ஙனங் 
கூறிய குணத்திரியங்களின் முறைப்பெயர்கள் : வைகாரி , விளங்காநின்ற 
தைசதம் , பூதாதி யென்ப்படுவனவாம் . விரிப்பருங் குணங்கள் மூன்றும் 
தருவமேல் விளம்பலுற்றம் எ . து . விரிவாகச் சொல்லற்கரிய இம்மூன்று 
குணங்களுந் தருவனவற்றை யினிச்சொல்லுதும் எ.று. 

சத்துவாதி தருவ வினையாலணையும் பெயர் . குணங்கள் நிரைப்பெய 
ரென்றது சத்துவப் பிரகாசத்தில் வைகாரியும் , ரஜசின் பிரவிருத்தியிற் 
றைசதமும் , தமசின் மோகத்திற் பூதாதியு மெனக்கொள்க . விதையின் கண் 
உதித்த அங்குரமே மூன்றிதழானதுபோல மகதத்துவத்தி லுதித்த அகங் 
காரமே முக்குண மாயிற்றென்க . 

( காக ) 
( அ.கை. ) 
முன்னர்க் கூறிய தனித்தனி குணங்களினின் றுதிக்குந் தத்துவங்கள் 
இனையவென வுணர்த்துகின்றது . 


தர்,சியவிவேகம . 

காக 
சத்துவ குணத்திற் றோன்றுந் தயங்குமுட் கரண நான்கும் 
புத்தியிந் தியங்க ளைந்தும் போந்துதித் திடுமிராச 
தத்தில் வாக் காதி யைந்துந் தகும்பிரா ணாதி யைந்து 
மத்தமோ குணத்திற் றோன்று மகல்விசும் பாதி பூதம் . 

( இ . ரை . ) சத்துவ குணத்திற் றோன்றுந் தயங்குமுட் கரண நான் 
கும் புத்தியிந்தியங்களைந்தும் எ . து . சாத்துவித குணத்தில் விடாதுழலு 
கின்ற அந்தக் கரணங்க ணான்கும் , ஞானேந்திரியங்க ளைந்து முதிக்கும் , 
போந்துதித்திடு மிராசதத்தில் வாக்காதி யைந்துக் தகுபிராணாதியைக் 
தும் " எ.து . இராசதகுணத்தில் வாக்கு முதலிய கன்மேந்திரியங்களைந்தும் , 
உடலுக்கியைந்த பிராணாதிவாயுக்களைந்தும் வந்துதிக்கும் ; “ அத்தமோகுண 
த்திற் றோன்று மகல்விசும் பாதிபூதம் எ . து . அந்தத் தாமதகுணத்தில் 
எங்கணும் வியாபித்த ஆகாய முதலிய பஞ்ச பூதங்களுதிக்கும் எ.று. 

புறம்பு இன்மையின் அகல்விசும்பென்றார் . பஞ்சீகரித்தென்றதனால் 
விசும்பாதி பூதமெனலை யபஞ்சீகிருதமாச்குக . அன்றேல் முரணும் . கரண 
கான்கென்பன : மனம் , புத்தி , சித்தம் , ஆங்காரமும் ; புத்தியிர் தியங்களைச் 
தென்பன : செவி , மெய் , கண் , நா , மூக்கும் ; வாக்காதி யைந்தென்பன : 
வாக்கு , பாதம் , பாணி , பாயுரு , உபஸ்தமும் ; பிராணாதி யைந்தென்பன ! 
பிராணன் , அபானன் , உதானன் , வியானன், சமானனுமாம் . இப்பத்தொன் 
பதுஞ் சூச்குமதேகமும் ; விசும்பாதி பூதமென்பன : விண் , காற்று , அக் 
கினி , அப்பு , மண் இவ்வைந்துர் தூலபூதமுமா மெனக்கொள்க . ( 10 ) 

( அ . கை . ) 
அங்ஙனம் பஞ்சீகரித்த பூதத்தினின்று உலகமாதலும் , அந்தக்கரணங் 
கள் சேட்டித்தலும் , அவற்றிற்கு அதிதேவதைகளா நிற்றலும் இனையவென 
வுணர்த்துகின்றது . 
அப்பெரும் பூதம் பஞ்சீ கரித்துல காகி நிற்குஞ் 
செப்பிய கரண நான்கின் செயல்கடா நினைத்த லந்தப் 
பொய்ப்பொரு டுணிதன் மானம் புரிதல்சிந்தித்த றிங்க 
டிப்பிய நான்மு கன்கேத் திரிபுராந் தகன்றே வன்றே . 

( இ . ரை . ) " அப்பெரும் பூதம் பஞ்சீகரித் துலகாகி நிற்கும் ” எ . து . 
முன்னர்க்கூறிய அபஞ்சீகிருத பஞ்சபூதந் ஏலமாகப் பஞ்சீகரித் துலகாசி 
நிற்கும் . செப்பியகரண நான்கின் செயல்கடா நினைத்தலந்தப் பொய்ப் 
பொரு கணிதன் மானம் புரிதல் சிந்தித்தல் எ - து . முன்சொல்லிய 
மனமுதலிய நான்கு கரணங்களின் செயல்களாவன : அந்தப்பூதாதி மித் 
தையாப்பொருளை நினைத்தலும் , நிச்சயித்தலும் , அபிமானித்தலும் , சிந்தித்த 
லுமாம் . “ திங்கடிப்பிய கான்முகன் கேத்திரி புராந்தகன் தேவு ” எ , து . 


கஉ 

வேதாந்தசூளாமணி , 
இவற்றின் தேவதைகளாவன : சந்திரனும் , சிறந்த பிரமனும் , விட்டுணுவும் 
உருத்திரனுமாம் எ - று . 

அன்று ஏ அசைகள் . தனக்கெனச் சொரூபமொன்றின்மையின் பூதா 
திகளைப் பொய்ப்பொருளென்றார் . கரணநான்கின் செயல்கள் தேவு எனவே 
மனதிற்குச் சங்கற்பித்தலும் சந்திரனும் , புத்திக்குத் துணிதலும் பிரமனும் ; 
சித்தத்திற்குச் சிந்தித்தலும் விஷ்ணுவும் ; அகங்காரத்திற்கு அபிமானமும் 
உருத்திரனுமாம் . பஞ்சீகரித்தலென்பது : தன்மாத்திரையின் றமோகுண் 
பூதங்களை யொன்றிரண்டாகப் பகுத்து அதின் முற்பாதி யைந்தை நிறுத் 
திப் பிற்பாதி யைந்தில் ஒவ்வொன்றை நந்நான் காக்கி யிவற்றை முற்பாதி 
யில் தன் அமிசம் விட்டு மற்றவைக்கு இவ்விருபதையுங் கொடுக்க ஸ்வயா 
மிசம பாதியும் எனைய ஆமிசம் பாதியுஞ் சேர்ந் தொன்றாதலை . ( 15 ) 

( அ . கை ) 
இந்தக் கரணங்கட்குத் தானமும் ஞானேந்திரிங்கட்குப் புடைபெயர் 
ச்சியும் அதிதேவதைகளும் தானமும் இனையவென வுணர்த்துகின்றது . 
இக்கர ணங்க டான மிதயஞா னேந்தி யங்கட் 
குய்க்குறு தொழிலாங் கேட்ட லுறல்காண்ட லுண்டன் மோத்த 
றிக்குமா ருதமே கன்மித் திரனுயர் வருண னோடு 
தக்கசு வினியார் தெய்வந் தானங்கா தாதி யாமே . 

( 6 . ரை . ) இக்கர ணங்கடான மிதயஞா னேந்தியங்கட் குய்க்குறு 
தொழிலாங் கேட்டலுறல் காண்ட லுண்டன் மோத்தல் எ .து . இந்த 
மனமுதலிய அகக்கரணங்கட்குத் தானம் இருதயமாம் . ஞானேந்திரியங்கட் 
கியைந்த தொழிலாவன : கேட்டல் , பரிசித்தல் , பார்த்தல் , புசித்தல் , முகர் 
தலாம் . “ திக்குமாருதமே நன்மித்திரனுயர் வருணனோடு தக்கசுவினியாந் 
தெய்வந் தானங்காதா தியாம் ” எ . து . அதிதேவதைகளாவன ; திக்கும் , காற் 
றும் , நல்ல சூரியனும் , சிறந்தவருணனும் , தகுந்த வசுவினியுமாம் . தானமா 
வன : காது முதலியனவாம் எ - 

ஏ அசை . உய்க்குறுமென்பதில்யகரவொற்றாசெதுகை. தக்க அசுவினி 
யெனற்பாலது தக்கசுவினி யென்றாயது விகாரம் . ஆதியென்றதனால் மெய் , 
வாய் , கண் , மூக்கைக் கொள்க . 

கரணங்களென்னும் பன்மை கூறித் தானம் இதயமென நடுநிலையைக் 
கூறினமையிற் புத்திக் கஃதும் மனதிற்குக் கண்டமும் , சித்தத்திற்கு நாபி 
யும் , அகங்காரத்திற்குச் சர்வாங்கமுமாமெனவும் ; காதாதியென்றது : மெய் , 
கண் , நா , மூக்கெனவும் ; ஞானேந்திரியங்கட்குத் தொழில் , தெய்வம் , தான 
மெனவே , நிரலே சுரோத்திரத்திற்குக் கேட்டலும் , திக்கும் , காதும் ; தொக் 
குவிற்கு உறலும் , மாருதமும் , மெய்யும் ; சட்சுவுக்குக் காண்டலும் , மித்திர 
னும், நேத்திரமும் ; சிங்குவைக்கு உண்டலும் , வருணனும் , நாவும் ; ஆக்கி 
ராணத்திற்கு மோத்தலும் , அசுவினியும் , மூக்குமாமெனக்கொள்க . ( எ 2 ) 


திரிசியவிவேகம் . 


கங 


( அ . கை . ) 
மேற்கூறிய ஞானேந்திரியங்களின் உட் டொழிலும் , கன்மேந்திரியங் 
களின் புறத்தொழிலும் இனையவென வுணர்த்துகின்றது . 


வேறு . 


புத்தியிந்தி ரியங்கடா முணருவதாம் விடயம் 

புறமெனவே யுள்ளுமுணர்ந் திடுஞ்செவிகள் புதைப்பி 
னுய்த்தபிரா ணாதியொலி கேட்கையன்னா திகளை 

யுண்ணும்போ தழல் குளிர்ச்சி யறிதல் விழி மூடின் 
மெத்துமக விருளறித லுற்காரா திகளின் 

விளங்குசுவை கந்தமறிந் திடன் முறையே யாகும் 
வைத்தகரு மேந்திரியத் தொழிலுரைத்தடைத்தல் 

வழங்கல் விட லானந்தித் திடுதலென வறியே . 
( இ . ரை .) " புத்தியிந்திரியங்கடா முணருவதாம் விடயம்புறமெனவே 
யுள்ளுமுணர்ந்திடும் ” எ . து . அறியுந்தகையினவாகிய ஞானேந்திரியங்க 
ளைந்தும் எங்கனம் புறம்பிலுள்ள விடயங்களை யறியுமோ, அதுபோல அகத்தி 
லுமறியும் . எங்கனமெனின் , “ செவிகள் புதைப்பினுய்த்தபிரா ணாதியொலி 
கேட்கை யன்னாதிகளை யுண்ணும்போ தழல் குளிர்ச்சி யறிதல் விழிமூடின் 
மெத்துமக விருளறித லுற்காராதிகளின் விளங்குசுவை கந்தமறிந் திடன் 
முறையே யாகும் எ . து . காதுகளை மூடியவிடத்து இயல்பாகவே உசுவாச 
நிசுவாசங்களைச் செலுத்தும் பிராணன் முதலிய பஞ்சவாயுக்களின் சத்தங் 
களைக்கேட்டலும் , அன்னபானாதிகளை யுண்ணுமிடத்து உட்டணசீதங்களை 
யறிதலும் , கண்களை மூடியவிடத்து நுட்பமா நின்றுள்ள அகவிருளையறித 
லும் , கார்ப்பு முதலியவற்றிற் சனிக்குஞ்சுவையறிதலும் , வாசனையறிதலு 
மேற்கூறிய முறையின் வண்ணமாம் . வைத்தசருமேந்திரியத் தொழிலுரை 
த்த னடத்தல் வழங்கல்விடலானந்தித்திடுதலெனவறி " எ . து . முன்னர் நி 
ரையே நிறுத்திவைத்த கன்மேந்திரியங்களைந்தின் சேட்டைகளாவன : வாக் 
கால் வசனித்தலும் , காலால்நடத்தலும் , கையால் இதேலேற்றலும் , பாயுரு 
வால் மலசல விசர்ச்சனஞ்செய்தலும் , உபஸ்தத்தால் ஆனந்தித்தலுமாமென 
வறிதி எ.று. 

ஏ அசை . உரையிற் கோட லென்னு முத்தியால் சீதோஷ்ணாதியென் 
றமையின் வெம்மை , தண்மை , மென்மை , வன்மை , திண்மை , நொய்மை , 
சீர்மை , சர்ச்சரை என்னும் எட்டு ஊறுகளையும் ; இருளென்றமையின் ஒளி , 
வெண்மை , முதலிய பஞ்சவர்ணங்களையும் கொள்க . ஒலிகேட்கை காதும் , 
அழல் குளிர்ச்சியறிதல் தொக்கும் , இருளறிதல் விழியும் , சுவையறிதல் , நா 
வும் , கந்தமறிதல் மூக்கு மெனலை முறையே யென்றமையாற் கொள்க . இ 
ராசதத்தில் வாக்காதியைந்துமென முன்னர்க் கூறியிருப்பதால் வைத்த 


கலச 


வேதாந்தசூளாமணி. 


கருமேந்திரியத் தொழிலென்றார் . சுவை கந்தமென்றதனால் நாவையும் மூக் 
கையும் வருவிக்க . அவ்வவற்றின் புடை பெயர்ச்சியை யுணர்த்தியதால் , 
வாக்காதிகளைந்தையும் வருவித்தாம் . உய்த்தவென்பதில் யகரம் ஆசெதுகை . 
கருமேந்திரியமென்றது தொகுதியொருமை , பிரணாதியென்றமையின் , வியா 
ன , அபான சமான உதானனையுங் கொள்க . முறையே யென்றமையின் , அக 
த்தில் வியானவாயுவினாற் சத்தத்தையும் , பிராண வாயுவினாற் பரிசத்தையும் , 
அபானவாயுவினால் ரூபத்தையும் , சமானவாயுவினால் ரசத்தையும் , உதான 
வாயுவினாற் கந்தத்தையும் அறியுமென்பதாயிற்று . அன்னாதியென்றமையின் 
பானமுதலிய வுணவுகளையும் , உற்காராதி யென்றமையின் வாந்தி யேப்பங்க 
ளினால் இதயகண்டங்களிற் கரித்தல் கார்த்தலையுங் கொள்க . ( எங ) 

( அ . கை . ) 
முன்னர்க் கூறிய கன்மேந்திரியங்களின் அதிதேவதைகளும் , அவற்றின் 
ஸ்தானங்களும் அவற்றால் விளையுந் தாபத்திரயங்களும் இவ்வதிதேவதை 
கனே யீசனுக்கு மூன்றவத்தைகளு மாமென்லைநிரையே வுணர்த்துகின்றது . 
அங்கிமக பதியிரவி மிருத்தியு பிரசேச 

னதிதெய்வம் வாய்முதலாங் கோளகங்க டான 
மிங்கிவைக ளுட்கரண மிருவகையுந் திரிய 

மென்னவரு பதினான்கு மத்தியான் மிகமாந் 
தங்குமிவற் அருவிடய மாதிபவு திகமாக் 

தகுமதிதே வதையாதி தெய்வீக மாமிப் 
புங்கவரே யிந்திரியம் விராட்புருடற் கதுமெய் 

பொன்கருப்பற் கதுமறைப்பா மந்தரியா மிக்கே . 
இ . ரை . “ அங்கிமக பதியிரவி மிருத்தியுபிரசேசன திதெய்வம் ” எ.து. 
அக்கினியும் , தேவேந்திரனும் , சூரியனும் , யமனும் , பிரசாபதியுங் கன்மேந் 
திரியங்கட்கு அதிதேவதைகளாம் ; " வாய்முதலாய் கோளகங்கடானம் 
எ • து . வாக்குமுதலிய கோளகங்களே யவ்விந்திரியங்கட் கிடமாம் ; “ இங்கி 
வைகளுட்கரணமிருவகையிந் திரிய மென்னவருபதினான்கு மத்தியான் மிக 
மாம் ” எ . து . இங்கே கூறிய விவைகளுக்குள் அர்தக்கரண நான்கும் , 
ஞானேந்திரிய கன்மேந்திரியங்கள் பத்துமென வழங்கிவரும் பதினான்கு 
மாதியாத்மீகமாம் ; “ தங்குமிவற்றுறுவிடய மதிபவு திகமாம் ” எ . து . 
இங்ஙனந் தங்கிய இவைகளுக்குரிய விடயங்க ளாதிபௌதிகமாம் ; “ தகு 
மதிதேவதை யாதிதெய்வீகமாம் " எ .து தக்க சந்திரன் முதலிய பதினா 
ன்கு தேவதைகளே யாதிதெய்வீகமாம் ; " இப்புங்கவரே யிந்திரியம் விராட் 
புருடற்கு " எ .து . இத்தேவர்களே விராட்புருடனுக் இந்திரியங்களாம் . 
அதுமெய் பொன்கருப்பற்கு " எ.து. இரணியகருப்பனுக்கு அவ்விந்திரி 
யங்களே சூக்கும தேகமாம் ; அதுமறைப்பா மந்தரியாமிக்கு " எ .து . அந்தத் 
தேகமே யர் தரியாமிக்குத் தமோரூபமான ஆவாணமரம் எ.று. 


திரிசியவிவேகம் . 

காரு 
ஏ அசை . கோளகம் இடம் , உது விடயம் சம்சயாரி திருன்கை. 
முற்கூறிய கன்மேந்திரியங்கட்குத தெய்வமும் தானடி மன்றது : நிரலே 
வாக்கிற்கு அங்கியும் வாயும் , பாதத்திற்கு மகபதியும் காலும் , பாணிக்கு இர 
வியுங் கையும் , பாயுருவிற்கு மிருத்தியுவும் குதமும் , உபஸ்தத்திற்குப் பிரசா 
பதியுங் குய்யமுமாம் . உரையிற் கோட லென்னு முத்தியால் விடயம் பதி 
னான்காவன : சம்சய , நிச்சய , சாஞ்சல்ய , அபிமான ; சத்த , பரிச , ரூப , ரச , 
கந்த ; வசன , கமன , தான , விசர்க்க, ஆநந்தங்களாம் . சம்சயாதி நான்கும் 
ஒரு பொருளிடத்தில் வைத்து விடயம் பதினொன்றெனக் கூறுவாருமுளர் . 
அகக்கரணம் பதினான்கிற்குந் தனித் தனியே விடயங்களிருத்தலின் அங்க 
னங் கூறுதல் மரபன்றென்க. விடயங்களை நுகர்தற்கு இந்திரியங்களை வியக் 
குஞ் சந்திராதியருக்குத் தேவாம்ச மிருத்தலின் அதி தேவதை யெனவும் , 
இவைகள் சகமாகிய தூலவிடயங்களை யறிதற் கிடமாயிருத்தலின் விராட்புரு 
டனுக்கு இர் திரியங்களெனவும் , அவ்விந்திரியங்கள் அவ்விடயங்கட்குக் கார 
ணமான சூக்குமமா யிருத்தலின் பொன் கர்ப்பர்க்கு அது மெய் யெனவும் , 
இவைக ளொன்றுந் தோன்றாமற் காரணமான தமசில் அடங்கி யிருத்தலின் 
மறைப்பாம் அந்தரியாமிக்கெனவுங் கூறினார் . எனவே , யீசனுக்குத் தூலாதி 
மூன்று தேகமு மாயிற்று . 

( எச ) 
( அ. கை . ) 
தச வாயுக்களின் இலக்கணங் கூறுவான் வேண்டிப் பிராணாதி சத்த 
வாயுக்களின் இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
நின்றிதயந் தனையடைந்து பிராணனுசு வாச 

நிசுவாச மியற்றும்பா னன்குதத்தி னுற்றுச் 
சென்றொழிய மலசலங்க ளொழித்தலுறுஞ் சமானன் 

சேர்ந்துந்தி யன்னரச முறுப்பனைத்தும் பகுக்கு 
மென்றுமுதா னன்கள முற் றுற்காரம புரியு 

மிருக தங்க மெங்கும்வியா னன்பரிக்கு முடம்பைக் 
குன்று தலி னாகன்சோம் பாவித்தல் விளைக்குங் 

கூர்மனால் விக்கலொடு தேக்குவரு மன்றே , 
( இ . ரை . ) நின் றிதயந்தனை யடைந்து பிராண னுசுவாச நிசுவாச 
மியற்று மபானன் குதத்தி னுற்றுச் சென்றொழிய மலசலங்க ளொழித்தலு 
றும் " எ . 

து . பிராணவாயுவானது இதயஸ்தானத்திற் றங்கிநின்று உகவாச 
நிசுவாசங்களைச் செய்யாநிற்கும் ; அபானவாயுவானது குதஸ்தானத்திலடை 
ந்து தேகத்தினின்று நீங்க மல சலங்களை நீக்கிக்கொண்டிருக்கும் ; " சமா 
னன்சேர்ந்துந்தியன்ன ரசமுறுப்பனைத்தும் பகுக்கு மென்றுமுதானன் கள 
முற்றுற்காரம் புரியும் எ .து . சமான வாயுவானது நாபிஸ்தானத்தினின்று 
ண்ட அன்னரசத்தை யவயவமுழுவதும் வியாபிக்கச்செய்யும் ; உதான வாயு 


காசு 


வேதாந்தசூளாமணி . 


வானது கண்ட ஸ்தானத்திற் றங்கி யெப்போதும் வாந்தி பண்ணும்படியாக 
ச் செய்யும் ; “ இருந் தங்க மெங்கும் வியானன் பரிக்கு முடம்பைக் குன்று 
தலி னாகன் சோம்பாவித்தல் விளைக்குங் கர்மனால் விக்கலொடு தேக்கு 
வரும் " எ . து . வியானவாயுவானது சர்வாங்கமும் வியாபித்து நின்று தேகத் 
தைத் தாங்கிக்கொண்டிருக்கும் ; சற்றுஞ்சுருங்காத நாகவாயுவானது சோம் 
பலையுங் கொட்டாவியையும் விளைத்துக்கொண்டிருக்கும் ; கூர்மனென்னும் 
வாயுவினால் விக்கலு மேப்பமு முண்டாகும் எ.று. 

அன்று ஏ அசைகள் . பிராணன் இயற்றும் , அபானன் ஒழித்தலுறும் , 
சமானன் பகுக்கும் , உதானன் உற்காரம்புரியும் , வியானன் பரிக்கும் , 
நாகன் விளைக்கும் , கூர்மனால் வருமெனமுடிக்க . உசுவாச நிசுவாசமெனல் 
காற்றை வாங்கலும் விடுத்தலுமெனக் கொள்க : 

( எரு ) 
( அ . கை . ) 
முன்னிறுத்த முறையால் ஏனைய மூன்று வாயுக்களின் இலக்கணம் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
தும்மலுட னிருமல்வருங் கிரிகரனா னகுதல் 

சொல்லுதலாந் தேவதத்த னாற் சோக ராக 
மென்மைதருந் தனஞ்செயனத் தனஞ்செயனாம் வாயு 

வியனுயிர்போ யைந்நாளின் வீங்கிவெடித் தகலு 
மிம்மையினா காதிபுற வாயுக்களைந்தா 

யிசைத்திடுங்கன் மேந்திரியங் கட்கவை சேட்டிக்குந் 
தன்மையாம் பிராணாதி பஞ்சவா யுக்க 

டாமியக்கும் விடாமன்ஞா னேந்திரியங் களையே . 
( இ . ரை . ) " தும்மலுட னிருமல் வருங் கிரிகரனா னகுதல் சொல்லுத 
லாந் தேவதத்தனாற் சோகராக மென்மை தருந் தனஞ்செயன் " எ . து . கிரி 
கரனென்னும் வாயுவினால் தும்மலு மிருமலு முண்டாகும் ; தேவதத்த 
னென்னும் வாயுவினால் நகைத்தலும் பேசுதலு முண்டாகும் ; தனஞ்செய 
னென்னும் வாயுவினால் துன்ப இன்பங்கள் மெல்ல விளையும் ; அத்தனஞ் 
செயனாம் வாயு வியனுயிர்போ யைந்நாளின் வீங்கி வெடித்தகலு மிம்மையி 
னாகாதி புறவாயுக்க ளைந்தா யிசைத்திடுங்கன்மேந்திரியங்கட் கவைசேட்டிக் 
கும் " எ . து . அந்தத் தனஞ்செயனென்னும் வாயுவானது நிறைந்த வுயிர்நீங் 
கிய வைந்தா நாளிற் சரீர நீங்கிக் கபாலம் வெடித்து இச்சரீரத்தினின்று 
நீங்கும் ; நாகன் முதலிய புறவாயுக்களானவை யைந்தெனக் கூறப்படுங் கன் 
மேந்திரியங்களுக்கு ஆதாரமா நிற்பதால் அவை யசையும் ; “ தன்மையாம் 
பிராணாதி பஞ்சவாயுக்கடா மியக்கும் விடாமன் ஞானேந்திரியங்களை ” எ . து . 
தத்தம் இயல்பின் நிற்பனவாகிய பிராணன் முதலிய பஞ்ச வாயுக்களும் 
ஞானேந்திரியங்களைந்தையும் விடாம லசைத்துக்கொண்டிருக்கும் எ.று. 


திரிசியவிவேகம் . 

கமஎ 
ஏ அசை . இராண்டாமடியிலும் நான்காமடியிலும் னகரவெதுகை வந் 
தது மெல்லின வெதுகை பற்றியென்க . என்னை ? “ வருக்க நெடிலினம் 
வந்தாலெதுகையு மோனையுமென் றொருக்கப்பெயரா னுரைக்கப்படு ” மென் 
றிலக்கண மிருப்பதனா லென்க . நாகாதி புற வாயுக்க ளெனவே பிராணாதி 
யந்தர வாயுக்களெனவும் , மேற்கூறும் வயிரம்பனாதிய அக வாயுக்களென 
மாம் . ஆகவே, புறம்பிலுள்ள கன்மேந்திரியங்களைச் சேட்டிப்பித்தலின் 
நாகாதியைப் புறவாயுக்களெனவும் , இடையிலுள்ள ஞானேந்திரியங்களை 
யசைப்பித்தலின் பிராணாதியை யந்தர வாயுக்களெனவும் , அகத்தினுள்ள 
‘ அந்தக்கரணங்களை யசைப்பித்தலின் வயிரம்பனாதியை யகவாயுக்களென 
வங் கொள்க . 

( எசு ) 
( அ . கை .) 
வைரம்பன் முதலிய பஞ்சவாயுக்களின் றொழில்களும் , பஞ்சபூதங்க 
ளின் றொழில்களும் , தர்மங்களும் , அதிதேவதைகளும் இனையவென வுண 
ர்த்துகின்றது . 
சாற்றின்வயி ரம்பன்முக் கியன்பிரபஞ் சனனக் 

தரியாமி யொடுமகாப் பிராணனெனும் பெயர்கொள் 
காற்றிவைகள் சீவசம் பந்தமா யேயுட் 

கரணங்களியக்கியிடு மண்முதலைந் திற்கும் 
பாற்றிகழும் வியாபாரம் பொறைபிண்டி கரணம் 

பாகமொடு விரகமிடங் கொடையாகுந் தரும 
மாற்றலுறுந் திண்மைநெகிழ் வழற்சிபரி வெளியா 

மயனொடரி யரனீசன் சதாசிவன்றே வதைகள் . 
( இ . ரை . ) “ சாற்றின் வயிரன்பன் முக்கியன்பிரபஞ்சன னந்தரியாமி 
யொடு மகாப் பிராணனெனும் பெயர்கொள் காற்றிவைகள் எ.து. சொல் 
லுமிடத்து வயிரம்பன் , முக்கியன் , பிரபஞ்சனன் , அந்தரியாமி , மகாப்பிரா 
ணனென்னும் பெயர்களைக்சொண்ட இந்த வாயுக்கள் , “ சீவசம்பந்தமாயே 
யுட்கரணங்க ளியக்கியிடும் ” எ . து . சீவனுடன் சம்பந்தப்பட்டு அந்தக் கர 
ணங்க ளைந்தையும் இயக்கிவிக்கும் . “ மண்முத லைந்திற்கும் பாற்றிகழும் 
வியாபாரம் பொறை பிண்டி கரணம் பாகமொடு விரக மிடங்கொடையா 
கும் " எ . து . மண்முதலிய பஞ்சபூதத்திற்கும் அவ்வவற்றி னிடமாக நிகழும் 
தொழில்கள் : பொறுத்தலும் , பிண்டிகரித்தலும் , அன்னபானாதிகளைப் 
பாகமாக்கலும் , ஈரத்தை யுலர்த்தலும் , சமஸ்தத்திற்கும் இடங்கொடுத்தலு 
மாம் . " தரும மாற்றலுறு திண்மை நெகிழ்வழற்சி பரிவெளியா மயனொடரி 
யரனீசன் சதாசிவன்றேவதைகள் எ.து.அவற்றின் மர்மங்கள் : மிகவும் 
வலியுள்ள கடினமும் , நெகிழ்ச்சியும் , வெப்பமும் , பரிசமும் , வெளியுமாம் . 
இவற்றிற் கதிதேவதைகள் : பிரமனும் , விஷ்ணுவும் , உருத்திரனும் , மகேச 
னும் , சதாசிவனுமாம் எ.று. 


க 0 அ 

வேதாந்தசூளாமணி . 
மண்முதலைந் திற்கு. நிரையே வியாபாரமும் , சருமமும் , தேவதைகளும் 
தனித்தனி வந்தமை காண்க , பரிசம் பரியெனக் கடைக் குறை யாயிற்று . 
வயிரம்பனாதிய பஞ்சவாயுக்கள் ஜீவசம்பந்தமா யுட்கரணங்களை வியக்கியிடு 
மென்றது : உள்ளத்தை வயிரம்பனும் , மனதை முக்கியனும் , புத்தியைப் 
பிரபஞ்சனனும் , சித்தத்தை யந்தரியாமியும் , அகங்காரத்தை மகாப்பிராண 
னும் அசைப்பித்தலாம் . மண் முதலைந்திற்கும் வியாபாரம் , தருமம் , தேவதை 
யென்றது ; நிரலே மண்ணிற்குப் பொறுத்தலும் , வன்மையும் , அயனும் ; 
நீரிற்குப் பிண்டிகரித்தலும் , நெகிழ்ச்சியும் , அரியும் ; தீக்குப் பாகித்தலும் , 
அழற்சியும் , அரனும் ; காற்றிற்கு உலர்த்தலும் , பரிசித்தலும் , மகேசனும் ; 
விண்ணிற் கிடங்கொடுத்தலும் வெளியும் சதாசிவனுமாம் . இவற்றி லுற்பத் 
திக்கிரமப்படி யுள்ள முஞ்சேர்த்து அந்தக்கரண மைந்தெனக்கூறியது ( எ எ ) 

( அ . கை .) 
அப்பஞ்ச பூதங்களின் குணங்களும் திரிபுடியின் இலக்கணங்களும் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
கந்தமுத லாயினவே 

குண 

ங்களவை தம்முட் 
ககனத்திற் கொலியொன்றே வளிக்கிரண்டூ றுடனே 
யந்தழலுக் கொளியொடுமூன் றறற்கிரத மொடுகான் 

கைந்துமண மொடு புவிக்கென் றறிகதிரி புடிகண் 
முந்து ஞா திருஞான ஞேயமா மிவற்றின் 

மூலவகங் காரஞ்சேர் சீவசை தன்னிய 
நந்துஞா திருமனத்திற் கதுவறிவு ஞான 

நவின்றபவு திகவிடய ஞேயமென வறியே . 
( இ . ரை . ) “ கந்தமுதலாயினவேகுணங்களவைதம்முள் எ . து. கந்த 
முதலாகச் சொல்லப்பட்ட ஐந்துமே அப்பஞ்சபூதத்தின் குணங்களாம் , 
அக்குணங்களுள் , " ககனத்திற் கொலியொன்றே வளிக்கிரண் றுேடனே 
யர் தழலுக் கொளியொடு மூன் றறற் கிரதமொடு நான்கைந்து மணமொடு 
புவிக் கென்றறிக ” எ , து , ஆகாயத்திற் கொலியொன்றும் , காற்றிற்குச் 
சத்த பரிச மிரண்டும் , அழகிய அக்கினிக்குச் சத்த பரிச வொளி மூன்றும் , 
தண்ணீருக்குச் சத்த பரிச வொளி ரசம் நான்கும் , மண்ணிற்குச் சத்த பரிச 
வொளி ரச கந்தம் ஐந்துமென விசாரித்தறிதி . திரிபுடிகண் முந்து ஞா 
திரு ஞான ஞேயமா மிவற்றுள் ” எ. து . திரிபுடிகளாவன : முதலிலுள்ள 
ஞாதிருவும் ஞானமும் ஞேயமுமாம் . அவைகளில் , “ மூல வகங்காரஞ்சேர் 
சீவ சைதன்னிய நந்து ஞாதிரு மனத்திற் கதுவறிவு ஞானநவின்ற பவுதிக 
விடய ஞேயமென வறி எ.து . மூல அகங்காரத்தோடு சம்பந்தித்த சீவ 
போதமே குன்றாத ஞாதாவும் , அந்தக்கரண பிரதிபலன சைதன்னியமே 
ஞானமும் , முன்னர்க் கூறிய பூத பவுதிக விடயமே ஞேயமுமா மென 
அறிதி எ.று. 


திரிசியவிவேகம் . 


க 0 கூ 


( அ ) 


ஏ அசை , சத்த பரிசாதிகளில் ஆகாயத்திற் கொன்றும் , காற்றிற்கு 
இரண்டும் , அக்கினிக்கு மூன்றும் , சலத்திற்கு நான்கும் , மண்ணிற்கு 
ஐந்துமென்றாயின. அறிவானும் , அறிவும் , அறிபடு பொருளுந் திரிபுடியெ 
னக்கொள்க . பூதமும் , அறிபடுபொருளாதலின் பவுதிகத்தோடு பூதத்தை 
யும் வருவித்தாம் . அறிப்படுபொருளை விடயமென்சர் . 

( அ . கை . ) 
பூத முதற் பிரம மிறுவாயுள்ள இருபத் தொன்பது தத்துவங்களையும் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
ஈங்குமன மிருபத்து நான்காவ தாகு 

மிருபத்தைந் தாவது தான் மூலவகங் கார 
மாங்கதனை யடைதலுறு சிதாபாச சீவ 

னறையினிரு பத்தாறா மவன்மாயை மருவு 
மோங்கொளியா மீசனிரு பத்தேழா மவனவ் 

வுயிர் முதலாந் துரியனிரு பத்தெட்டா மவனா 
நீங்கலரு மீசன திட் டாத்திருவாம் பிரம 

நிகழ்த்தினிரு பத்தொன்ப தாவதுவா மன்றே . 
( இ . ரை . ) ஈங்குமன மிருபத்து நான்காவதாகு மிருபத்தைந்தாவது 
தான் மூலவகங்காரம் எ . து . இவ்விடத்தில் மனமானது இருபத்து நான் 
காந் தத்துவமாம் ; மூலவகங்காரமானது இருபத்தைந்தாவது தத்துவமாம் ; 
ஆங்கதனை யடைதலுறு சிதாபாச சீவனறையினிருபத்தாறாமவன் " எ.து. 
அந்த மூல அகங்கார சம்பந்தமுள்ள சிதாபாச சீவனானவன் சொல்லுமிடக் 
திருபத்தாறாவது தத்துவமாவன் ; மாயை மருவுமோங்கொளியா மீசனிரு 
பத்தேழாமல னவ்வுயிர் முதலாந் துரிய னிருபத் தெட்டா மவனாம் எ . தி . 
மாயாசம்பந்தமுள்ள மிக்கபிரகாசரூபமான ஈசன் இருபத் தழாவது தத்துவ 
மாவன் ; அந்த வுயிருக்கு அதிஷ்டானமா நின்றுள்ள கூடஸ்தன் இருபத் 
தெட்டாவது தத்துவமாவன் ; நீங்கலரு மீச னதிட் டாத்திருவாம் பிரம 
நிகழ்த்தினிருபத்தொன்பதாவதுவாம் ” எ . து . நீங்கற்கரிய ஈசனுக்கு அதிட் 
டானமாநின்றுள்ள பிரமத்தைப்பற்றிச் சொல்லுமிடத்து இருபத்தொன்ப 
தாவது தத்துவமாம் எ.று. 

அன்று ஏ அசைகள் . மூலாங்காரத்தின் சத்துவத்திற் கரணம் நான் 
கும் , ஞானேந்திரியம் ஐந்தும் ஆக வொன்பதும் , இரஜசின் வாயுவைந்துங் 
கன்மேந்திரியமைந்தும் ஆகப் பத்தும் , தமசின் பூதம் ஐந்தும் இவ்விருபத்தி 
னான்கின் முதன்மையான மனமும் இவற்றைத்தானென் றபிமானித்திருக் 
தம் அகங்காரமும் அதற்காதாரமான சீவனும் அதற்கு வியாபகமான ஈச 
னும் இவ்விரண்டிற்கு அதிஷ்டானமான கூடஸ்தனும் பிரமமுமாக இருபத் 
தொன்பதும் தத்துவமாமென்க. 


ககம் 


வேதாந்தசூளாமணி . 


வினா.- இங்கனமாயின் ஏனைய நூல்களிற் சத்துவத்திற்பத்தும் , இரஜ 
சிற் பத்தும் , தமசிற்பதினொன்றும் , இவைகட்குக் காரணமான அவித்தை , 
வித்தை , சீவன் , ஈசன் , பிரமம் ஐந்துமாக முப்பத்தாறெனக் கூறிய 
தென்னை ? 

விடை : - இந்நூலாசிரியர் சத்துவத்தி னுதித்த பத்தில் முன் னுதித்த 
ஞானமொன்றை யகங்காரத்தி லடக்கியொன்பதெனவும் , இரஜசி லுதித்த 
பத்தும் பத்தேயெனவும் , தமசிலுதித்த பதினொன்றில் அஸ்தி , மாமிசம் , 
சருமம் , நரம்பு , உரோமம் , மச்சை யென்கின்ற ஆறையும் இவற்றின் கார 
ணமாய பஞ்ச பூதத்தில் அடக்கியும் , முன்னீக்கிய ஞானத்தை யகங்காரான் 
மாவெனச் சேர்த்தும் , அவித்தை வித்தை யிரண்டையுஞ் சீவேசுவரரி லட 
க்கியும் , பிரமத்தைக் கூடஸ்தரென விரித்தும் ஆக இருபத்தொன்பதெனக் 
கூறினாரென்க , 

வின: -- இந்நூலின் முற்கூறிய வாயுக்கள் பதினைந்தைப் பின்னைந்தா 
கக் கூட்டிய தென்னை ? 

விடை : - நாகாதியென்ற புறவாயுக்களைந்தையும் பிராணாதி யைந்தி 
லும் , வயிசம்பனாதிய வாயு ஐந்தையுஞ் சீவனிலும் அடக்கியதாலென்க . 

வினா - அற்றேல் , வயிரம்பனாதிய வாயுக்களைச் சீவனில் அடக்கிய 
தென்னை ? 

விடை : - இவ்வைந்தும் விராட்புருடனது பஞ்சவாயுக்களாதலிற் சீவ 
சம்பந்தமா யிருந்ததென்க . 

வின: -அற்றேல் , இத்தத்துவங்களடங்கியவிடத் துள்ள சீவனிடத்தி 
ருக்கின்ற தெங்கனம் ? 

விடை: - இருபத்துநான்கு தத்துவங்க ளொடுங்கிய சுழுத்தி யவத்தை 
யிற் பிராணன் அசைதல் அனுபவமிருத்தலினானும் , பிராணனுமல்லவென்ற 
சசிவன்ன போதக் கவியினானும் இருக்கின்ற தெனக்காண்க , 

வினு: - அங்ஙனமாயின் இச்சீவனிடத்து இவ்வாயு எங்கன மிருக் 
கின்றது 

விடை : - சீவனுக்குச் சங்கற்பரூபமான அந்தக்கரணங்களை யசைப் 
பித்தலின் அவனது ஜீவசத்தியாயிருக்கின் றதென்க. இதனால் இப்பிராணன் 
அன்றென்பது தோன்ற மகாப்பிராணனென நாமம் வந்தது . 

முற்கூறிய சீவர்கட்கு அவித்தையினீக்கமும் வித்தையினாக்கமு முண் 
டாகும் நிமித்தம் அதற்குச் சாதனமாகக் காலமுதற் பௌதிக மீராய தத்து 
வங்க ளீசுரனது கிருபா திருஷ்டியினால் அவாந்தரமாக வுண்டாயிற்றென்க . 

( அ . கை . ) 
முன்னர்க்கூறிய சிருஷ்டிகள் இருவிதமாமென வுணர்த்துகின்றது . 


. 


திரிசியவிவேகம் . 

ககக 
தெரித்தகா ரியத்தோற்ற மிருவகையாங் கிரம 

சிருட்டியுக பற்சிருட்டி யெனமூலப் பகுதி 
விரித்தமக தத்வமக முந்தன்மாத் திரையும் 

விளங்குசத்தப் பிரகிருதி யொடுபஞ்ச பூத 
முரைத்தவற்றிற் பிரமாண்ட பிண்டமுத லாய 

வுலகு தயந் தான்கிரம சிருட்டி நிறை கடலின் 
மருத்துவசத் தலையாதி போற்சிவத்தின் மாயா 

மயநாம வுருவநிகழ் வேயுகபற் சிருட்டி 
( இ . ரை . ) " தெரித்த காரியத்தோற்ற மிருவகையாங் கிரம சிருட்டி யுக 
பற்சிருட்டியென " எ.து . முன்னர்த்தெரிவித்த மாயாகாரியத்தோற்றங் கிரம 
சிருஷ்டி யுகபற் சிருட்டியென விருவகையா நிற்கும் . மூலப்பகுதி விரித்த 
மகதத்வ மகமுந் தன்மாத்திரையும் விளங்கு சத்தப் பிரகிருதி யொடு பஞ்ச 
பூதம் ” எ.து. மூலப்பகுதியும் , அதினின்று விரியப்பெற்ற மகதத்துவமும் , 
அகங்காரதத்துவமும் , பஞ்சதன்மாத்திரையும் , விளங்குகின்ற சத்தப்பிரகி 
ருதியும் , தூலபஞ்சபூதமும் , “ உரைத்தவற்றிற் பிரமாண்ட பிண்டமுதலாய 
வுலகுதயந்தான் கிரமசிருட்டி " எ.து. இங்கனங் கூறியவற்றி னின்றெழுந்த 
பிரமாண்டமும் , பிண்டமும் இவைபோல்வன பிறவுமாநின் றுள்ள வுலகத் 
தோற்றமே கிரமசிருட்டியெனவும் , " நிறைகடலின் மருத்துவசத் தலையாதி 
போற் சிவத்தின் மாயாமயநாம வுருவநிகழ்வே யுகபற்சிருட்டி ” எ.து.பெரிய 
கடலின்கண் காற்று வசத்தா லெழும் அலை முதலியவைக ளெங்கனமோ , 
அங்ஙனமே சிவத்தின் கண் மாயைகாரணமாக வெழு மதின்மயமாநின்றுள்ள 
நாமரூபப் பிரபஞ்ச வொருங்கெழுச்சியே யுகபற்சிருட்டியெனவும் பெயர் 
பெறும் எ.று. 

தெரித்த விரித்த வென்பன பிறவினைகள் . காரியத்தோற்ற மென்பத 
னாற் சகத்தை வருவித்தாம் . பிரமாண்ட மென்பது பஞ்ச பூதாகாரமாய 
உலகமுதலிய யாவுஞ் சேர்ந்தொன்சாயிருக்கும் அண்டமனைத்துங் கூடியது . 
பிண்டமென்பது அவற்றிற் சஞ்சரிக்கப்பட்ட பஞ்சபூதகாரியமான பௌதிக 
வடிவமான தேகங்களாம் . பிரமாண்டத்தைப் புவன போக மெனவும் , பிண் 
டத்தைத் தனுகரணமெனவுங் கொள்க . அவற்றை யண்டத்தினுள்ள வுலக 
பேதங்களைப் பிண்டித்த பொருளென்பாரு முளர் . அங்கனங் கூறுதல் சீவர் 
கட்குத் தேகாதி தத்துவர் தோன்றினமையானும் அவர்க்கே பிரதானமா 
யிச்சிருட்டி வந்தமையானுங் குற்றமாமென்க . பிரகிருதி முதற் பிருதிவி பரி 
யந்தம் ஒன்றின்பின் னொன் றடைவாக வுதித்தல் கிரமசிருஷ்டியும் ஒருங்கே 
யுதித்த லுகபற் சிருஷ்டியுமாமென்க. 

( eo ) 
( அ . கை . 

5. ) 
நிர்விகாரமான பிரமத்தில் விகாரமாநின்றுள்ள சகமாதி மூன்றும் எங் 
வனந் தோற்றினவெனற்கு உத்தரக் கூறுகின்றது . 


ககஉ 


வேதாந்தசூளாமணி . 


. 


சுருதிசித்த மாதலினா லிவையுடன்பா டாகுந் 

தூயபரப் பிரமமாம் விகாரமிலா விறையாற் 
மருதலெங்கன் காரியங்கள் சடப்பகுதி யென்னிற் 

றாளிலாக் கதிர்ச்சிலையி லிச்சையிலா தெழுந்த 
பரிதியினா லழல்வால் போற் பரசிவனான் மூலப் 

பகுதியிடை மகதாதி காரியங்கள் வரற்குக் 
கருதின்முர ணிலையாகு மெனப்புகல்வ ரறிஞர் 

காரியங்க டோற்றுதனால் வகையவையீண்டுரைப்பாம் . 
( இ . ரை . ) " சுருதி சித்த மாதலினா லிவை யுடன்பா டாகும் எது. 
வேதசம்மதமாதலால் இவ்விருவகை சிருட்டியும் எமக்கு முடன்பாடாகும் . 
தூயபரப்பிரமமாம் விகாரமிலா விறையாற் றருத லெங்கன் காரியங்கள் 
சடப்பகுதி யென்னில் " எ .து . பரிசுத்த பிரமமெனப்படும் நிர்விகார சிவ 
த்தினால் மாயாகாரியங்களாயுஞ் சடரூபமாகவும் நின்றுள்ள சகமாதி மூன்று 
பிரிவுக ளெங்ஙனந் தரப்பட்டன வென்னில் , தாளிலாக் கதிர்ச் சிலையி 
லிச்சையிலா தெழுந்த பரிதியினா லழல்வரல்போற் பாசிவனான் மூலப்பகுதி 
யிடை ” எ . து , புடைபெயர்ச்சி யின்றிய சூரியகாந்தக் கல்லில் இச்சா எத் 
தனமின்றி யுதித்த பூதசூரியனால் அக்கினி சனிக்குமாறுபோன்று , பரமசிவ 
னால் மூலப்பகுதியினிடத்தில் , மகதாதி காரியங்கள் வரற்குக் கருதின் முர 
ணிலையாகுமெனப் புகல்வரறிஞர் ” எ . து. மகதத்துவமுத லுல கீறாய காரி 
யங்கள் சனித்தற்கு யோசிக்குமிடத்து யாதொருதடையு மில்லையாமென்று 
சத்துக்கள் கூரநிற்பர் , " காரியங்கடோற்றுதனால் வகையவை யீண் இரைப் 
பாம் " எ . து . மாயாகாரியங்கள் தோற்றுதல் நான்கு வகைப்படும் ; அவ 
ற்றை யிங்கே யெடுத்துரைக்குதும் எ.று. 

சுத்த மாயையிற்றோன்றும் ஈசனுக்குச் சூரியனையும் , மூலப்பகுதிக்குச் 
சூரியகாந்தக் கண்ணாடியையும் , சகத்திற் கழலையும் உவமித்ததென்க . ( அக ) 

( அ . கை . ) 
இங்ஙனமாய சிருட்டி நன்குவிளக்குமாறு நான்குவகை திருஷ்டாந்தங் 
கள் இனையவென வுணர்த்துகின்றது . 
விருத்திபரிணாமமா ரம்பம் விவர்த் தகமாம் 

விரிந்தபடங் குடிபாவம் பாறயிரா கார 
முரைத்தலுறு தந்துபட நியாயம் வன் பழுதை 

யுரகவுரு முறையவற்றின் றிட்டாந்த மாகும் 
வருத்துகயி றரவங்கர் திருவநகர் குற்றி 

மகன்கனவிந் திரசாலஞ் சுத்திகா ரசி தந் 
தெரித்தவிவை முதலனவார் திரிதலின் மெய்ப் பொருளிற் 

றிரிந்திடுபொய்ப் பொருளதுகற் பிதமாதற் குவமை . 


திரிசியவிவேகம் . 

ககட்ட 
( இ . ரை . ) விருத்தி பரிணாம மாரம்பம் விவர்த்தகமாம் " எ . து . விரு 
த்தி , பரிணாமம் , ஆரம்பம் , விவர்த்தகமென நான் தாம் . " விரிந்தபடம் குடி 
பாவம் பாறயிராகாரமு ரைத்தலுறு தந்துபட நியாயம் வன்பழுதை யுரக 
வுரு முறையவற்றின் றிட்டாந்தமாகும் எ . து . விரிந்தவஸ்திரமே வீடுரு 
வமாநிற்றலும் , பாலே தயிர்வடிவாநிற்றலும் , சொல்லுகின்ற நூலே வஸ் 
திரரூபமாநிற்கு ஞாயமும், வலிய பழுதையே பாம்புருவா நிற்றலுமாகிய 
இவையே யவற்றின் திட்டாந்தமுறைகளாம் . " வருத்துக்கயிறரவங் கந்திரு 
வநகர் குற்றி மகன் கனவிந்திரசாலஞ் சுத்திகா ரசிதந் தெரித்தலிவை முத 
லனலாம் எ . து . நடுங்கவிக்கும் ரச்சுசர்ப்பமும் , கந்தர்வநகரமும் , கட்டை 
யிற்கள்ளனும் , சொப்பனமும் , இந்திரசாலமும் , கிளிஞ்சலில் வெள்ளியு 
மாகத் தெரிவித்த விவை முதலியவைகளாம் . “ திரிதலில் மெய்ப்பொருளிற் 
றிரிந்திடுபொய்ப் பொருளதுகற் பிதமாதற் குவமை " எ .து . மாறா தென்று 
மொருதகைத்தா நின்றுள்ள மெய்ப்பொருளாகிய பிரமத்தி லதுவே மாறா 
கத்திரிந்துள்ள பொய்யாகிய சகத்து கற்பிதமெனத் தெரிவித்தற்குக் கூறிய 
வுவமைகள் எ.று. 

இவ்விருத்தியாதி நான்கு பேதமும் பிரமத்திற் சகமுண்டாகும் பேதங் 
களுக்குத் திட்டாந்தமெனக் காண்க . முறையென்றதனால் விருத்தி படம் 
வீடாதலும் , பரிணாமம் பால் தயிராதலும் , ஆரம்பம் தந்து படமாதலும் 
விவர்த்தகம் ரச்சு சர்ப்பமாதலுமாம் . வருத்து மென்றது பிராந்தியினாற் பய 
கம்பனாதியுண்டாதல் . திட்டாந்தம் உவமை ஒருபொருட் கிளவி . ( அஉ ) 

( அ . கை ,) 
உண்மையான பிரமத்தில் இன்மையான சக சீவ பரந் தோற்றுமா 
பின் அந்தப்பிராந்தி யாருக்கு வருமென்ற வினாவிற்கு விடை யினையதென 
வுணர்த்துகின்றது . 
பொய்ப்பொருள்கற் பிதமாயிற் றவிகாரி யாகப் 

பொருந்துமுயி ரிடத்தெனின் முன் பிராந்தியார்க் கென் 
லொப்பில்சதி பதிரதிமா லுருவச்சொற் பனந்தா [ னி 

னொருமுனிவன் பாலுதிப்பி ன தனாலங் கவனுக் 
கெப்பழுது மிலாததுபோற் சான்முகன் மாவி 

விலங்குகுண வுருவமாம் பகுதியினான் மருளு 
மெய்ப்பரிய ஞாதிருவும் பிராந்திஞா னமும் பொய் 

விடயஞே யமும் வரினு மவற்கிடையூ றீலையே 
( இ . ரை . ) “ பொய்ப்பொருள் கற்பிதமாயிற் றவிகாரி யாகப் பொரு 
த்து முயிரிடத் தெனின் முன் பிராந்தியார்க் கென்னில் எ . து . பிருதிவி 
முத னாததத்துவமிறுவாக்கிடந்த பொய்ப்பொருளாகிய தத்துவங்க வென் 
றும் நிர்விகாரியாக விளங்கிக்கொண்டிருக்கும் ஆன்மாவினிடத் தென்னைக் 


ககச 

வேதாந்தசூளாமணி . 
கற்பிதமாகவுதித்த தெனின் , முற்கூறிய பிராந்தியானது யாருக்கென வினா 
வரும் . அங்ஙனம்வரின் , ஒப்பில் சதி பதி ரதிமா லுருவச்சொற்பனந்தா 
னொருமுனிவன் பாலுதிப்பி னதனாலங் கவனுக் கெப்பழுது மிலாதது 
போற் சான்றாமான்மாவி விலங்குகுண வுருவமாம் பகுதியினால் மருளும் ” 
எ . து . நிகரில்லாத கற்புடைத் தலைவியும் தலைவனுங்கூடி யநுபவிக்கும் 
ரதிகாங்கிசை யென்னு முருவமாக வோர்சொப்பனமான தோர்யோகீசவர 
னிடத்தி லுதிக்குமாயின் அச்சொப்பனத்தால் அங்கனமாக நின்றுள்ள 
வந்தயோகீசுவரனுக்கு யாதோர்கலக்கமு மில்லாதமையுமாறு போன்று , 
என்றுஞ் சாட்சியாநின்றுள்ள ஆன்மீாவினிடத்தில் விளங்காநின்ற குண 
ரூபமாநின்றுள்ள மூலப்பிரகிருதியினால் மருளத்தக்க , மெய்ப்பரியஞாதிரு 
வும் பிராந்திஞானமும் பொய்விடய ஞேயமும் வரினு மவற்கிடையூறிலை ” 
எ . து . மெய்மையிழந்த ஞாதாவும் , பிராந்திஞானமும் , மித்தியாவிஷய 
மான ஞேயமுந் தானேவரும் . வரினும் , அந்த ஆன்மாவாகிற புருஷனுக்குக் 
கலக்கஞ் சற்றுமில்லை எ.று. 

ஏ . அசை . யோகீசுவரனுக்குத் தன்பா லெழுந்த மோகசொப்பனத் 
தாற் சற்றுக் கலக்க மில்லாவாறுபோன்று ஐயந்திரிபின்றி விளங்கும் ஆன் 
மாவுக்குத் தன்பாலெழுந்த பிராந்தி திரிபுடியாற் சற்றுங் கலக்க மில்லை 
யென்பது கருத்து . யகர வெதுகை யிரண்டும் ஆசெதுகை . இலாதது 
போல் இலையென முடிக்க . சகசநிஷ்டையையுடைய யோகிக்கு இச்சாக்கி 
ரத்திற் பிராரத்தவசமா யெவ்வித அனுபவம் வந்தாலும் அவற்றைத் தனது 
பிரமாநந்தமாய் அனுபவித்தலின் இவ்வுவமானங் கூறியதென்க. ஆயின 
வென்னும் பன்மை ஆயிற்றெனல் பன்மை மயக்கம் . உயிர் அவிகாரியென் 
நதனாற் கடஸ்தனாம் . ஆகவே , அஃதே பிரமமென்பதாயிற்று , முனிவன் 
போல ஆக்மா , கனவைப்போலச் சங்கற்பம் , சதிகேளி மயக்கம்போலத் 
திரிபுடிகள் . 

( அங ) 
( அ . கை . ) 
சீவர்கள் மறைப்பை நீங்குவான் வேண்டி யுண்டாய சகசிருட்டியிற் 
சீவகற்பிதம் இனையவென வுணர்த்துகின்றது , 
இறைவனாற் றோன்றியமா யாமயமா முலக 

மிருந்தபடி யிருக்குந்தன் வடிவினா லதனுண் 
மறைவிலாச் சீவபுத்தி விருத்திகற் பிதமா 

மற்றொரு போக் கியவடிவ மேவிருப்பு விடயம் 
வெறுவிதாம் வெறுப்புவிட யத்தினொடு நொதுமல் 

விடயமெனத் திரிவிதமா மவையாவை யென்னின் 
முறையின்வனி தாதிபுலி யெழுவாய்வீழ் துரும்பு 
முதலனவா மெனமொழிவர் முற்றுமுணர்ந் துடையோர் . 


திரிசியவிவேகம் . 
( இ . ரை . ) " இறைவனாற் சோன்றியமா யாமயமா முலக மிருந்தபடி 
யிருக்குந்தன் வடிவினா லதனுள் " எ . து . பரமசிவனாற் கற்பிதமாகச் சனி 
த்த மாயாமயமா நின்றுள்ள வுலகந் தனது கற்பிதவடிவினால் முன்னிருந் 
தவா றெங்ஙனமோ, அங்ஙன மிருந்தபடியிருக்கும் ; அங்ஙனமாய் உலகத்தி 
னுள் , மறைவிலாச் சீவபுத்தி விருத்திகற்பிதமா மற்றொரு போக்கிய வடிவ 
மேவிருப்பு விடயம் வெறுவிதாம் வெறுப்புவிட யத்தினொடு நொதுமல் 
விடயமெனத் திரிவிதமாம் எ . து . மறைவுக் குடன் படாத சீவனது புத்தி 
விருத்தியிற் கற்பிதமாகவெழுந்த வேறொருபோக்கிய வடிவமே பிரியவிவு 
யமும் , அதற்கு மாறாய வெறுப்புவிடயமும் , உபேட்சாவிடயமுமெனத் 
திரிவிதமாநிற்கும் . " அவை யாவையென்னின் முறையின் வனிதாதி புலி 
யெழுவாய் வீழ்துரும்புமுதலனவாமென மொழிவர் முற்றுமுணர்ந் துடை 
யோர் ” எ . து . அந்தத் திரிவிதமானவை யாவையெனின் , முன்னிறுத்த 
முறையே பொன்முதலியனவும் , புலிமுதலியனவும் , வீழ்கின்ற திரும்பு 
முதலியனவுமாமென முற்றுமுணர்ந்த சத்துக்கள் சொல்லுவர் எ.று. 
நொ துன்பப்படு , து உண் என்பன புணர்ந்து நொதுமலென்முயது . () 

( அ . கை . ) 
ஈசுவர சிருஷ்டியி னொருமையுஞ் சீவசிருஷ்டியின் பன்மையும் இனைய 
வென வுவமானபூர்வகமாக வுணர்த்துகின்றது . 
ஈசனிரு மிதமான வேகாகா ரமும்பி 

னெய்து முயிர் கற்பிதமாம் பலவாகா ரமுமோர் 
தேசவிட யத்துறு தற் கெவ்வாறிங் கென்னிற 

றிட்டாந்த மீசனிரு மிதமணியா திகடாம் 
பேசிலொரு தகையாய்ப் போத் திருபுத்தி தன்கற் 

பிதகானா விதத்தினா லவைத்தமைப் பெற் றோனுக் 
காசைவிட யமதாகிப் பெறாற்கு வெறுப் பாகி 

யரியதுற விக்குபேட் சாவிடய மாமே , 
( இ.ரை. ) ஈசனிருமிதமான வேகாகா ரமும்பி னெய்துமுயிர் கற்பித 
மாம் பலவாகாரமு மோர்தேசவிடயத்துறுதற் கெவ்வாறிங் கென்னில் " 
எ . து . ஈசுவரசிருஷ்டியான ஏகாகாரமும் , அதின்பின்ன ருயிர் கற்பிதமாக 
எய்திய நானாவித போகாகாரமும் ஓர்தேசவிடயத்தில் அடைதற் கேதிங் 
கெவ்வாறென்னில் , “ திட்டாந்த மீசனிரு மிதமணியாதிகடாம் பேசி 
லொருதகையாய் " எ . து . இதுபற்றிக்கூறுந் திட்டாந்தமாவது : ஈசுவர கற் 
பிதமாயுள்ள இரத்தின முதலியவைகள் பேசுங்கா லொரேபிரகாரமாயும் , 
போத்திருபுத்திதன் கற்பித நானாவிதத்தினா லவைத்தமைப் பெற்றோனுக் 
காசைவிடயமதாகி எ .து . சீவனது புத்தி விகற்பங்கள் பலவாறாச் சிதை 
ந்து நிற்குக் காரணத்தால் அந்த இரத்தினாதிகளை யடைந்தவனுக்கும் பிரிய 
வஸ்துக்களாயும் , பொற்கு வெறுப்பாகி யரியதுறவிக் குபேட்சா விடய 


ககசசு 


வேதாந்தசூளாமணி . 


. 


மாம் " எ .து . ஞானங் காரணத்தாலவை யடையப் பெறாதோனுக் கவை 
யப்பிரியவஸ்துவாயும் , மிக்க கிஷ்காமியம் வாய்த்தோனுக் கிவை யிருதகை 
யதாயுநிற்கும் எ.று. 

தாம் ஏ அசைகள் . மணியாதிகள் , ஒருதகையாய் , ஆசை விடயமதாகி , 
வெறுப்பாகி உபேட்சாவிடயமாகி நிற்குமென முடிக்க . விடயமென்லை 
வெறுப்பாகியெனற்குங் கூட்டுக . மணியாதியவை ஈசுவர சிருட்டியென 
வும் , இவற்றில் எய்திய விருப்பு வெறுப்பு உபேட்சையாகிய மூன்றுஞ் சீவ 
சிருட்டியெனவுங் கொள்க . 

( அரு ) 
( அ . கை ) 
இன்னும் இவ்விருவகை சிருஷ்டிகள் இங்கனமாகவும் நிற்குமெனலை 
யுணர்த்துகின்றது . 
அப்பொருடா னே விளங்கித் தோன்றுறு தற் கின்னு 

மறைதுமோர் திட்டாந்தந் தோன்றிய வோர்மாது 
மெய்ப்பரிசோர் திறமாகப் போத்திருக்கள் புத்தி 

விருத்திகற் பிதத்தினாற் றாதைக்கு மகளாய்த் 
தப்பில் கொழு நற்குக்கா தலியாகி மகற்குத் 

தாயாகி மாதுலற்கு மருகியா யிருப்ப 
ளிப்பரிசு விடயமெலா மிறைவனிரு மிதமு 

மிலங்கு யிர்கற் பிதமுமென விருதிறத்துற் றிடுமே . 
( இ . ரை . ) அப்பொருடானேவிளங்கித் தோன் றுறுதற் கின்னு மறை 
துமோர் திட்டாந்தம் " எ.து. அந்த ஈசுவரசிருட்டிகளி லொன்றே யெவர் 
க்கும் விளக்கமாகத் தோன்றும் வண்ணம் இன்னும் ஓர் திஷ்டாந்தங் கூறு 
தும் . “ தோன்றியவோர்மாது மெய்ப் பரிசோர் திறமாகப் போத்திருக்கள் 
புத்திவிருத்திகற்பிதத்தினால் ” எ . து . ஈசுவரசிருஷ்டி காரணமாக வுதித்த 
வொருஸ்திரீ , தனது தேகத்தன்மை யொரேபிரகாரமாக விருக்க , சீவர்க 
ளின் பேதபுத்தி விகற்பத்தால் , “ தாதைக்கு மகளாய்த் தப்பில் கொழுநற் 
குக் காதலியாகி மகற்குத் தாயாகி மாதுலற்கு மருகியா யிருப்பள் ” எ. து . 
தனது தந்தைக்கு மகளாயும் , குற்றமற்ற தனது நாயகனுக்கு மனைவியா 
யும் , தன் மகனுக்குத் தாயாயும் , தன்மாமனுக்கு மருமகளாயும் இருப்பள் . 
" இப்பரிசு விடயமெலா மிறைவனிரு மிதமு மிலங்குயிர்கற் பிதமுமென 
விருதிறத்துற்றிடும் ” எ . து . இவ்வாறே சகல விடயங்களு மீஸ்வரசிருஷ்டி 
யென்றும் , இலங்காநின்ற சீவசிருஷ்டியென்று மிருதிறத்ததாக நிற்கும் 


ஏ அசை . மாது , மகளாய் , காதலியாகி , தாயாகி , மருகியாய் இருப்ப 
ளெனமுடிக்க , இதனைமறுக்க யெவர்மதமேனு மென்செய்யும். பெண்வடி 
வம் , ஈஸ்வரசிருட்டி யெனவும் , புத்திரியாதிய பேதவிகற்பங்க எவ்வடி 


திரிசியவிவேகம் . 

ககள் 
வுக்கு வந்தது சீவசிருட்டியெனவுங் கோடற்கு மாறென்னை ? இன்றாமை 
யால் மறுக்கற்க . மறுப்பார் தம்மை யாயாதார் . அவர்கள் மதஸ்தரெனற்கு 
ஐய மென்னை ? இன்றமையாற் றம்முள் முரணுவர் . மெய்ப்பரிசென்பதில் 
யகரம் ஆசெதுகை . 

) அசு ) 
( அ . கை .) 
இது காறும் இருவகைச் சிருட்டிகளையுங் கூறி யினி சாஸ்திரம் இனை 
யவென வுணர்த்துகின்றது . 
அண்ணனிரு மிதபிரபஞ் சந்தான்வா திப்ப 

தல்லாமை யானு நூ லாசிரிய நெறியால் 
கண்ணலறு முத்திசா தனமாகுந் தன்னா 

னழுவவொண்ணா மையினானு மனையது தா னிற்க் 
வெண்ணரிய சீவகற் பிதமாய வவைதா 

மிரு பிரபஞ் சங்கள் சாத் திரத்தொடசாத் திரமாங் 
கண்ணுமசாத் திரப்பிரபஞ் சத்திறனு மிரண்டாங் 

கழறிற்றீ விரமந்த மெனவவையீண் டுரைப்பாம் . 
( இ . ரை . ) " அண்னினிருமித பிரபஞ்சந்தான் வாதிப்ப தல்லாமை 
யானு நூலாசிரிய நெறியா னண்ணலரு முத்திசா தனமாகுந் தன்னானழுவ 
வொண்ணா மையினானு மனையதுதா னிற்க எ . து ஈசுவரசிருஷ்டியாகிய 
பிரபஞ்சமெனப்படுவது உயிர்களை வருத்தற்பாலதன்றாமையானும் , சுவானு 
பவ நெறித்தாலன்றிச் சுருதி குரு நெறித்தால் அடைதற்கரிய முத்திக்குச் 
சாதனமாக நிற்குந் திறத்தானும் , உலகத் திரிசியமாதலின் எவரும் இதனைக் 
கடக்க வொண்ணாமையினானும் அந்தக் காரியம் இருக்கட்டும் . எண்ணரிய 
ஜீவகற் பிதமாய வவைதா மிருபிரபஞ்சங்கள் சாத் திரத்தொ டசாத் திர 
மாம் எ.து. எண்ணி யளவி 

விடுதற்கரிய சீவகற்பித மெனப்படுபவை : சாத் 
திரப் பிரபஞ்சம் , அசாஸ்திரப் பிரபஞ்சமென விருகூறு டையனவா நிற்கும் . 

எணுமசாத்திரப் பிரபஞ்சத்திறனு மிரண்டாங் கழறிற்றீவிரமர் தமென 
வவையீண் இரைப்பாம் எ . து , வருத்தற்கிடமாய அசாஸ்திரப் பிரபஞ்ச 
மென்பது : சொல்லுமிடத்துத் தீவிரமெனவும், மந்தமெனவும் இருகூறதா 
நிற்கும் . இனி யவற்றை ஈண்டுரைக்குதும் எ.று, 

உயிர்கள் அவாவாவிடத்துச் சுகதுக்கங்களில் வதைத்தல் செய்யாமை 
யும் , தான் அசத்து , சடம் துக்கமெனவும் , தனக்கு வெதிருத்தமான சச்சிதா 
னந்தப் பொருளிருக்கின்றதெனவும் காட்டி , தன்னை விட்டு அதனை நாடற் 
குத் தான் சாதனக் கருவியா நிற்றலும் இயற்கையாகத் தன்பாலுடைமை 
யின் உலகை யிங்ஙனங் கூறினாரென்க . 

( அஎ ) 
( அ . கை . ) 
இவ்விருவகையின் இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 


ககஅ 

வேதாந்தசூளாமணி. 
சீவபர விசாரணையே யுரைத்தலரி தாஞ்சாத் 

திரப்பிரபஞ் சங்காமா திகளே தீ விரமுங் 
காவலுறு சாதிகரு மாதிகமொ டேதான் 

கருதுமனக் கற்பிதமே மந்தமசாத் திரத்தின் 
மேவுறுமிவ் விருதிறமு மாருயிர்மெய்க் காட்சி 

விரோதிகளா தலின்ஞானம் பயிறற்கு முன்ன 
ரோவுவசாத் திரப்பிரபஞ் சந்தான் மெய்ஞ் ஞான 

வுதவியா யான்மகாட் சியின் பின்விடு வதுவாம் . 
( இ . ரை . ) சீவபர விசாரணையே யுரைத்த லரிதாஞ் சாத்திரப் பிர 
பஞ்சம் " எ . து . சீவேசரதிலக்கணங்களை விசாரித்துக்கொண்டிருத்தலே 
தனக்கு வசனமாக நிற்றல் சாஸ்திரப் பிரபஞ்சமெனப்படும் ; “ காமாதிகளே 
தீவிாமுங் காவலுறு சாதி கருமாதிகமொடேதான் கருதுமனக் கற்பிதமே 
மந்த மசாத்திரத்தின் மேவுறு மிவ்விருதிறமும் எ . து . காமக்குரோதாதி 
கள் வயத்தில் நிற்பதே தீவிரப் பிரபஞ்சமும் , விதிக் கடங்கிய வருணாசிரம 
தன்மமுதலியவற்றோடு தாமுடன்பட்டுச் சங்கற்பிக்கும் மனக்கற்பிதமே 
மந்தப் பிரபஞ்சமுமாதலி னிவ்விருதிறத்தையே கூறப்படுவது அசாத்திரப் 
பிரபஞ்சமெனப்படும் . “ ஆருயிர்மெய்க் காட்சி விரோதிக ளாதலின் ஞானம் 
பயிறற்கு முன்னரோவுவ எ . து . தீவிரம் மந்தம் என்னும் இவ்விரண்டும் 
ஆத்ம தரிசனத்திற்கு விரோதமா யிருத்தலின் , ஞானாப்பியாசஞ் செய்தற்கு 
முன்னரே நீக்கற்பாலனவாம் , சாத்திரப் பிரபஞ்சந்தான் மெய்ஞ்ஞான 
வுதவியா யான் மகாட்சியின் பின் விடுவதுவாம் எ .து . சாஸ்திரப் பிர 
பஞ்ச மெனப்படுவது உண்மைஞானம் வாய்க்குமளவும் உதவியாக நின்று 
ஆத்ம தரிசனம் வாய்த்தபின்னர் நீங்கற்பாலதாம் எ.று. 

எனவே , சாஸ்திரப் பிரபஞ்சமே முக்கியமெனப் பெற்றாம் . மந்த 
மென்பதிலும்மை யெஞ்சியது . சாத்திரம் தானாய் விளங்கும் யதார்த்தமாகிய 
ஆத்ம லாபமான பேரின்பத்தையடையும் உத்தியாதிய கூறல் ; அசாத்திரம் 
புறம்பாயுள்ள கற்பிதமாகிய அநாத்ம லாபமான சிற்றின்பத்தை யடையும் 
உத்தியாதியகூறல் ; தீவிரமென்றது வனிதாதிபோக சம்பத்தின் மேற் காமி 
ப்பது ; மந்தமென்றது வருணாச்சிரம தர்மப்படி சொர்க்காபேக்ஷையாற் 
செய்யுங் கருமம் . தானாகிய பிரமத்தில் அத்தியாசமாகத் தோற்றிய மூலாஞ் 
ஞானத்தினாற் றோன்றாத தன்னை யதார்த்தமாகத் தரிசிக்கு நிமித்தஞ் சீவர் 
களுடைய அவித்தியாநாசத்தின் பொருட்டு ஈசுரானுக்கிரகத்தினாலுண் 
டான சரீரத்தினின்றும் இச் சநந மரணப் பிரவாக ரூபத்திற்கேதுவான 
காமாதிகளாகிய தீவிரத்தை நீக்கி மேற் செய்யுங் கர்மங்களின் மனுஷாநந்த 
மாதிய சுகங்களை யனுபவிக்கும் பதப்பிராப்திகட் கேதுவாகுங் கர்மரூப் 
மான மந்தத்தை நீக்கி , மேல் நிஷ்காமமான சற்கிருத்தியங்களினாற் சித்த 
சுத்தியும் அதனாற் சாதன சதுஷ்டயமும் ஒண்டாதலின் , தீவிர மந்தங்களை 


திரிசியவிவேகம் . 

கக்கூ 
யுடைய அசாத்திரப் பிரபஞ்சம் ஞானம் பயிறற்கு முன்னம் ஓவுவவெனவும் , 
இச்சாதனத்தினாற் பரமாத்ம விசாரம் பிறந்ததனான் மனனமும் அதனால் 
நிதித்தியாசனமும் அதனாற் சமாதியும் கூடினவிடத்தில் அங்ஙனம் விசாரி 
த்த விசாரம் நீங்கலிற் சாத்திரப் பிரபஞ்சம் மெய்ஞ்ஞான வுதவியாய் ஆன்ம 
காட்சியின் பின் விடுவவெனவுங் கூறினார் . இவ்விரண்டும் விடுவதாயினும் 
அசாத்திரம் ஆன்ம லாபத்தைக் கொடாமலுஞ் சாத்திரம் அதைக் கொடுத் 
தும் நீங்கு மாதலின் , இச்சாத்திரப் பிரபஞ்சம் முமூட்சுக்கள் முக்கியமாக 
விரும்பத்தக்கதாயிற்று . 

வினா : -ஆக்மதரிசனத்துக்கு விரோதமான தீவிரம் மந்தம் இரண்டை 
யுமுடைய அசாத்திரப் பிரபஞ்சத்தை விடத்தக்கதுதான் ; ஏனைய ஒன்றை 
யெற்றினுக்கு விடத்தக்கது ? 

விடை : - பரமாத்ம விசாரணையால் ஆத்ம சரினமாயினும் அதற்கதிஷ் 
டானமான கூடஸ்த பிரமாயிக்கியத்தில் இவ்விரு தன்மையும் நீங்குமிடத்து 
அதை விசாரிக்குஞ் சாத்திரப் பிரபஞ்சம் நீங்குதலாலென்க . ( அஅ ) 

( அ . கை .) 
சீவனுக்கு மூன்றுபாதியும் , எட்டத்தியாசமும் , ஐந்தவத்தையுங் கூறு 
வான் வேண்டி , இக்கவியில் மூன்று பாதிகளின் நாமங்களும் , அவற்றிலொ 
ன்றின் இலக்கணமும் உணர்த்துகின்றது . 
தீவிரமந் தங்களுயிர் காட்சியுற்ற பின்னுக் 

திகழ்முத்தி பெறற்பொருட்டு விடுவனவென் றறிக 
பாவமுறு மவிச்சின்னோ பாதிபதி விம்போ 

பாதியுட னத்தியா சோபாதி யெனவே 
மேவுமுபா திகளொருமூன் றுளவவற்றை முறையே 

விளம்பியிடிற் சுழுத்தியுரு வாமவித்தை தானே 
யாவரண வவிச்சின்னோ பாதியாம் பிரத்தி 

கான்மாவிற் கதன துகா ரியமாம்புத் தியினில் . 
( இ . ரை . ) தீவிரமந் தங்களுயிர் காட்சியுற்ற பின்னும் திகழ்முத்தி 
பெறற்பொருட்டு விடுவனவென் றறிக ” எ . து . தீவிரமும் மந்தமுமாகிய 
இவ்விரண்டையும் ஆக்ம தரிசனம் வாய்த்த பின்னும் விளங்காநின்ற ஐக் 
கிய முத்தியடைதற்கு விடத்தகுவனவாமென் றறிக. " பாவமுறு மவிச் 
சின்னோ பாதிபதி விம்போ பாதியுட னத்தியாசோபாதி யெனவே மேவு 
முபாதிகளொரு மூன்றுள எ . து . பாவித்தற்கியைந்த அவிச்சின்னோபாதி , 
பதிவிம்போபாதி , அத்தியாசோபாதி என் றேற்றற்கியைந்த உபாதிகள் 
மூன்றுள்ளனவாம் . அவற்றை முறையே விளம்பியிடிற் சுழுத்தியுருவாம 
வித்தைதானே யாவரண வவிச்சின்னோபாதியாம் பிரத்திகான்மாவிற் கத 
னது காரியமாம் புத்தியினில் " எ.து. அவற்றைக் கிரமமாகச் சொல்லுமிடத் 
துச் சுழுத்திவடிவமா நின்றுள்ள வவித்தையே யாவரணமெனப்படு மவிச் 


( அக ) 


கட் 0 

வேதாந்தசூளாமணி. 
சின்னோபாதியாம் . பிரத்தியகாத்மாவிற் கதனது காரியமா நின்றுள்ள புத் 
தியின்கண் எ.று. 

தான் ஏ அசைகள் . அவிச்சின்ன உபாதி அவிச்சின்னோபாதியெனவும் , 
பதிவிம்ப உபாதி பதிவிம்போபாதியெனவும் , அத்தியாச உபாதி அத்தியா 
சோபாதி யெனவும் , நிலைமொழியீற்று அரமும் , வடமொழி முதலின் உகர 
முங் கெட்டுக் கமலபத்திரோதகம்போல ஓகாரமாதல் வடநூல் விதிப்படி 
குணசந்தியாமென்க . 

வினா:-ஞானாப்பியாசத்துக்குமுன் அசாத்திரப் பிரபஞ்சமும் , ஆக்ம 
தரிசனத்திற்குப் பின் சாத்திரப் பிரபஞ்சமும் , முத்தியின்கண் இவ்வுபயப் 
பிரபஞ்சமும் விடுமென்றதில் ஞானாப்பியாசத்திற்கு முன்னே யசாத்திரப் 
பிரபஞ்சத்தை விடவேண்டுமென்றது அதுபகையாதலின் விடத்தக்கது 
தான் . ஆக்ம தரிசனத்திற்குப் பின் சாத்திரப் பிரபஞ்சத்தின் லட்சியார்த்தம் 
வெளிப்படுதலின் அதன் வாச்சியார்த்தந் தானே விடத்தக்கதுதான் . இவ் 
வுபயமும் முத்திபெறற்பொருட்டு விடவேண்டுமாயின் , ஆத்ம தரிசனம் 
வேறு , முத்தி வேறே ? 

விடை : --ஆக்ம தரிசனஞ் சீவன் முத்தியெனவும் , திகழ்முத்தி யென் 
பது விதேக முத்தியெனவும் இச்சீவன் முத்தியே விதேகமுத்தியா மென 
வுங் கொள்க . 

( அ . கை . ) 
ஏனைய இரண்பொதிகளின் இலக்கணமும் , நான்கத்தியாசங்களின் 
நாமங்களும் இனையவென வுணர்த்துகின்றது . 
பற்றியவான் மாபதிவிம் பித்திடுத றானே 

பதிவிம்போ பாதியாம் புத்திகத மாய 
முற்றுசுக துக்கங்க ளுயிர் நுகர் தல் போல 

முயலுதலே யத்தியா சோபாதி யாகு 
முற்றவத்தி யாசவிலக் கணமதுவே றொன்றை 

யொன்றாகக் கருதலிப்பி வெள்ளியது போல 
மற்றது கால் வகைப்படுமா மித்தையுட னிதர 

மற்றிதரே தரஞ்சத்தி யங்களினா லன்றே . 
( இ . ரை . ) “ பற்றியவான் மாபதிவிம் பித்திதே நானே பதிவிம்போ 
பாதியாம் " எ .து . தங்கிய ஆத்மாவானது பிரதிவிம்பித்தலே பிரதிவிம்போ 
பாதியாகும் ; புத்தி கதமாய முற்றுசுக துக்கங்களுயிர் நுகர்சல் போல 
முயலுதலே யத்தியாசோபாதியாகும் " எ .து அந்தக்கரண சம்பந்தமாக 
வாய்த்த மிக்க சுக துக்கங்களை யது பவிக்குமாறு போன்று ஆத்மா விடாது 
முயற்சிப்பதே யத்தியாசோபாதி யென்பதாம் . உற்றவத்தியாசவிலக்கண 
மது வேறென்றை யொன்றாகக் கருதலிப்பி வெள்ளியதுபோல ”-எ , து . 


திரிசியவிவேகம் . 

கஉக 
இங்கனம் எய்திய அத்தியாசவிலக்கணமெனல் கிளிஞ்சலை வெள்ளியெனக் 
கருதுமாறு போன்று ஒன்றை மற்றொன்றாகக் கருதலாம் . மற்றது நால் 
வகைப்படுமா மித்தையுட னிதர மற்றிதரேதரஞ் சத்தியங்களினால் ” எ . து. 
அந்த அத்தியாசமானது மித்தையாத்தியாசம் , இதராத்தியாசம் , இதரே 
தராத்தியாசம் , சத்தியாத்தியாசம் என நான்கு வகைப்படும் எ.று. 

அன்று ஏ அசைகள் . இப்பி வெள்ளியதுபோலெனலை மித்தையாத்தி 
யாச முதலிய நான்கிற்குங் கொள்க . சுழுத்தி யவத்தையிற் பிராக்ஞனாகக் 
கட்டுண் டிருத்தலின் ஆவரணாவிச்சின்னோபாதி யெனவும், அந்தக்கரணப் 
பிரதிபலனனாகிக் கனவில் தைஜதனாக அதைப் பார்த்திருத்தலின் பிரதி 
விம்போபாதியெனவும் , மனோகற்பிதத்தாலுண்டான துக்கரூபமரன விட 
யங்களைச் சுகம் போலக் கருதி நனவின்கண் ணடைதற்கு விசுவனாக முயலு 
தலின் அத்தியாசோபாதி யெனவும் ஆத்மாவிற்கு அவாந்தரமாக வந்தது 
போலத் தோற்றினவென்க . 

( o ) 
( அ . கை . ) 
முற்கூறிய அத்தியாச இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
நெருப்பினொடு புணர்ச்சியாற் புனற்கழற்சி வரல்போ 

னித்தமுறு மான்மசர் நிதியதனின் முறையே 
சரிப்பினொடு காண்டனினை வுறலறி தல் வரலாற் 

றகுந்தூல மெய்மித்தி யாத்தியா சந்தா 
னிரிப்பருமிந் தியங்களே யிதராத்தி யாச 

மிதரேத ராத்தியா சங்கரண மாகுக் 
தரிப்பரிய மூலவகங் காரமது தானே 

சத்தியாத் தியாசமெனச் சாற்றுவர் தக் கவரே , 
( இ.சை. ) நெருப்பினொடு புணர்ச்சியாற் புனற்கழற்சிவரல்போ னித் 
தமுறு மான்ம சந்நிதியதனின் முறையே சரிப்பினொடு காண்ட னினைவுற 
லறிதல் வரலால் எ . து . அக்கினி சம்பந்தத்தாற் சலத்துக் குட்டணத் 
தன்மை வருமாறெங்ஙனமோ , அதுபோலச் சதோதயமாக விளங்கும் ஆன்ம 
சந்தியில் முறையே போக்குவரத்தும் , காணுதலும் , நினைத்தலும் , அறித 
லும் வருதலினால் , " தகுக் தூலமெய்மித்தியாத்தியாசந்தா னிரிப்பரு மிந்தி 
யங்களே யிதராத்தியாச மிதரேதராத்தியாசங் கரணமாகும் " எ . து . தக்க 
தூலசரீரமே மித்தியாத்தியாசமாமெனவும் , நீக்கற் கரிய இருவகை யிந்திரி 
யங்களே இதராத்தியாசமாமெனவும் , அந்தக்கரணங்களே இதரேதராத்தி 
யாசமாமெனவும் , " தரிப்பரிய மூலவகங்கார மதுதானே சத்தியாத்தியாச 
மெனச்சாற்றுவர் தக்கவர் ” எ.து. நிலைத்தற்கரிய மூலஅகங்காரமே சத்தியாத் 
தியாசமாமெனவுஞ் சத்துக்கள் கூசநிற்பர் எ.று. 

ஏ அசை . இக்கவி நேர் நிரனிறையணி . தூலமுதலிய நான்கின் சேட் 
டைகளை ஒவ்வொன்றாகத் தெரிவித்ததேனும் அவ்வவற்றிற்குரிய பலவற்றை 


கஉஉ 


வேதாந்தசூளாமணி . 


யுங் கொள்க . பஞ்ச அங்கம் பஞ்சாங்கமென வந்ததுபோல , மித்திய அத்தி 
யாசம் மித்தியாத்தியாசமெனவும் , இதர அத்தியாசம் இதராத்தியாசமென 
வும் , சத்திய அத்தியாசம் சத்தியாத்தியாசமெனவும் வந்தது தீர்க்கசந்தியும் , 
தேவ இந்திரன் தேவேந்திரனென்றாற்போல , இதர இதரமென்பது நிலை 
மொழி யீற்று அகரமும் வருமொழி முதலின் இகரமுங் கெட்டு எகாரக் , 
தோன்றி இதரேதரமென வந்தது குணசந்தியுமாமென்க . முறையே யென் 
றமையிற் சரிப்பு தூலதேகத்திற்கும் , காண்டல் இந்திரியங்களுக்கும் , நினை 
த்தல் அந்தக்கரணங்களுக்கும் , அறிதல் மூல அகங்காரத்திற்கும் எனக் 
கொள்க , கூடஸ் தனது சந்நிதியை யடுத் திருத்தலால் அகங்கார முதலிய 
நான்கிற்கும் இத்தொழில்க ளுண்டாயினவென்க . எனவே , இவைகட் கோ 
ரறிவு தனியே பின்றென்பது பெற்றாம் . நித்தியமான ஆத்மா அநித்தியமான 
தேக சம்பந்தமாய் அதன் சரித்தலாதியின் மொழிலைத் தனதாகப் பாவித்த 
லின் மித்தியாத்தியாசமெனவும் , தனக்கு வேறாய இந்திரியங்களின் மொழி 
லைத் தனதாகக் காண்டலின் இதராத்தியாச மெனவும் , மனமாதியவற்றை 
யானெனதெனச் சங்கற்பிக்குஞ் சங்கற்பத்தைத் தனதாகப் பாவித்தலின் 
இதரேதராத்தியாசமெனவும் , தானல்லாததைத் தானாகக்கருதும் அகங்கா 
ரத்தைத் தானாக அறிதலின் சத்தியாத்தியாசமெனவுங் கூறினார் . அத்தியா 
சோபாதியி லுண்டான நான் கத்தியாசத்தின் இலக்கணம் உணர்த்திய 
தென்க . 

( கூக } 
( அ . கை .) 
அகங்கராத்மாவிற் குள்ள ஏனைய நான்கில் மூன்றத்தியாசங்களின் 
இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
ஆங்காரான் மாவிற்கு நானெனலாற் கயிற்றி 

னரவமென நிருபாதி காத்தியா சந்தா 
னாங்கார வியலான்மா விற்குநான் கருத்தா 

வாமெனலாற் சிவப்புவலம் போற்சோபா திகமா 
மீங்காகுங் கரண தரு மான்மாவிற் கிச்சா 

மியநானென் றிருத்தலினா லலை புனலிற் புக்க 
வீர்ங்கதிரின் விம்பமெனத் தத்தருமாத் தியாச 

மெனவுரைப்பர் நான் குடும்ப வானென நிற் கையினால் . 
இ.ரை. ) “ ஆங்காரான்மாவிற்கு நானெனலாற் கயிற்றி னரவமென 
நிருபாதி காத்தியா சர்தான் எ . து . அகங்காரான் மாவிற்கு நானென்னுந் 
தன்மை வருவதால் ரச்சு சர்ப்பம் போல நிருபாதிகாத்தியாச மெனப்படுவ 
தாம் ; " ஆங்கார வியலான் மாவிற்கு நான் கருத்தாவா மெனலாற் சிவப்பு 
வலம்போற் சோபாதிகமரம் " எ.து. படிகத்திற் பற்றிய சிவப்புப்போல 
அகங்காரத்தை யியல்பாகவுடைய ஆக்மாவிற்கு நான் கர்த்தா வென் 
னுந் தன்மை வருவதாற் சோபாதிகாத்தியாச மெனப்படுவதாம் ; " சங்கா 


திரிசியவிவேகம் . 

கஉங 
குங் கரணதரு மான்மாவிற் கிச்சாமியநானென் றிருத்தலினா லலைபுனலிற் 
புக்க வீரங்கதிரின் விம்பமெனத் தத்தருமாத்தியாசமெனவுரைப்பர் நான் 
குடும்பவானென நிற்கையினால் " எ . து . அலைகளையுடைய சலத்திற் பிரதி 
பலித்த குளிர்ச்சி பொருந்திய சந்திரவிம்பத்தைப்போல இவ்விடத்தி லெழு 
ந்த அந்தக்கரண பரமாத்மாவிற்கு இச்சாமியம் அகமென்றிருப்பதால் தத் 
தருமாத்தியாச மெனப்படுவதாமெனச் சத்துக்கள் கூறாநிற்பர் ; நான் குடு 
ம்பவானென் றகங்கொண்டு நிற்றலால் எ . று . 

நிருபாதிகாத்தியாசம் கயிற்றரவுபோலவும் , சோபாதிகாத்தியாசம் படி 
கத்திற் காணுஞ் சிவப்புப்போலவும் , தத்தருமாத்தியாசம் சலப்பிரதிவிம்பம் 
போலவும் நிற்குமென வுணர்க . 

( கூஉ ) 
( அ . கை . ) 
ஏனைய ஓர் அத்தியாசத்தின் இலக்கணமும் ஐந்தவத்தைகளினாமமும் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
மைந்தர்முத லாயினா ருடனான் மா விற்கு 

மண்ணுலகிற் பஃறியத்தர் விவகார மெனவே 
யந்தமுறுஞ் சம்பந்த மாத்திராத் தியாச 

மாமென்பட ரிவ்வத்தி யாசங்க டம்மா 
னந்து நீர் விகாரியான் மாவென்னப் பெற்றா 

நவிறருமைந் தவத்தையுள வவையாவை யென்னிற் 
றொந்தமுறு நனவொடு சொப் பனஞ்சுழுத்தி துரியந் 

துரியாதீ தந்தானா மவற்றியல்பு மொழிவாம் . 
( @ . ரை .) “ மைந்தர் முதலாயினா ருட னான்மாவிற்கு மண்ணுலகிற் 
பஃறியத்தர் விவகாரமெனவே யந்தமுறுஞ் சம்பந்த மாத்தி ராத்தியாசமா 
மென்பர் எ. து . கப்பலி லிருப்போர் விவகாரத்தைப் போலப் பூமியிற் புத் 
திரர் முதலானவருடன் சம்பந்தித்திருப்பதினால் ஆத்மாவிற்கு அழகிய சம் 
பந்த மாத்தி ராத்தியாசமெனப் படுவதா மெனச் சத்துக்கள் கூறா நிற்பர் . 
“ இவ் வத்தியாசங்கடம்மா னந்து நிர்விகாரி யான்மாவென்னப் பெற்றாம் ” 
எ . து , இங்ஙனங் கூறிய இவ் வெட்டத்தியாசங்களினாற் குறை வின்றி 
நிறைந்த ஆன்மாவை நிர்விகாரியா மெனக் காணப் பெற்றாம் . " நவி றரு 
மைந்தவத்தையுள வவையாவையென்னிற் றொந்தமுறு நனவொடு சொப் 
பனஞ் சுழுத்தி துரியந் துரியாதீதந்தானா மவற்றியல்பு மொழிவாம் ” எ , து , 
சத்துக்களாற் சொல்லப்பட்ட ஐந்தவைத்தைகள் வேறாக வுள்ளன . அவை 
யாவையெனக் கேட்கில் விடாது தொடர்ந்து வரும் சாக்கிரமும் , சொப்பன 
மும் , சுழுத்தியும் , துரியமும் , துரியாதீதமுமாம் . அவற்றின் நன்மைகளை 
யினிக்கூறுதும் எ.று. 

வினா: - இங்ஙனர் கூறிய அகங்காரான் மா யாது ? 


கஉச 


வேதாந்தசூளாமணி . 


விடை : -ஆன்ம சந்நிதியில் அகங்காரான்மா, அகங்காரவிய லான்மா , 
கரண தரு மான்மா , அகங் குடும் பான்மா ஆகிய நான்கு மாம் , கரண தரும் 
ஆன்மா வென்றலின் ஈற்றி லுள்ள ஆன்மாவை யிந் திரிய தரும் ஆன்மா 
வெனக் கொள்க . எனவே, கன்மேந் திரியங்களை யங்ஙனந் தூல தேக 
மென்றலின் இவற்றின் முன்னைய இரண்டுந் தருமி யெனவும் , பின்னைய 
இரண்டுந் தரும மெனவுமாம் . இவ்வத்தியாசங்கள் தனது சந்நிதி சத்தை 
யினாற் றோற்றினுந் தான் அதிற் சம்பந்த மின்றி யிருத்தலின் , ஆத்மா 
நிருவிகாரி யெனலாம் . அவற்றின் சம்பந்தங்களைத் தானறிந்து கொண்டிரு 
த்தலிற் சமுசாரம் ஆத்மாவிற் கெனினு மமையும் . கூடஸ்தனது இச்சா 
யெத்தனமின்றி யவனது சந்நிதியின் இயல்பாக நான்கத்தியாசமும் , அகங் 
கார சம்பந்தமாக நான்கத்தியாசமும் ஆகிய இவ்வெண்வகை அத்தியாசங்க 
ளும் அவாந்தரமா யுண்டானது போலத் தோற்றிய வென்க . 

( அ . கை . ) 
மேற்கூறிய ஐந்தவத்தைகளுள் சாக்கிராவஸ்தையின் இலக்கணம் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
பெருந்தூல வைம்பூத மீரைந்திந் திரியம் 

பிராணபஞ் சகமொடுநாற் கரணமிவை யுருவா 
மருந்தூல சரீரத்திற் சாத்து வித குணமோ 

டகாரவெழுத் தரிதெய்வம் விழியிடமே யாக 
விருந்தாகு மிதயமல ரட்டதள கதியில் 

விசுவசீ வனும் விராட் டிறையுமொருங் கடைந்து 
வருந்தாவில் விடயங்கள் கரணமனைத் தானு 

மருவிநுகர்ந் திடுதல்சாக் கிரமதா மன்றே . 
( இ . ரை . ) " பெருந்தூல வைம்பூத மீரைந் திந்திரியம் பிராண பஞ்சக 
மொடு நாற்கரண மிவை யுருவா மருந் தூல சரீரத்தில் " எ.து. பெரிதாகிய 
ஸ்தூல பூதம் ஐந்தும் , ஞானேந்திரிய கன்மேந்திரியங்கள் பத்தும் , பிரா 
ணன் முதலிய வைந்து வாயுக்களும் , மன முதலிய நான்கு கரணங்களும் 
ஆகிய இவைகளே யோர்வடிவமாநின்றுள்ள அரிய தூல சரீரத்தில் , " சாத்து 
வித குணமோ டகாரவெழுத் தரி தெய்வம் விழி யிடமே யாக விருந்தாகு 
மிதயமல ரட்டதள கதியில் ” எ . து . சாத்துவிதகுணமும் , அகாரவெழுத் 
தும் , தெய்வம் விஷ்ணுவும் ஆகிய இவற்றிற் கிடங் கண்ணாக நிற்கப் பொது 
மையா நின்றுள்ள இருதயமாகிய எட்டிதழ்க் கமலத்தில் , " விசுவ சீவனும் 
விராட்டிறையு மொருங்கடைந்து வருந்தா வில்விடயங்கள் கரணமனைத் 
தானு மருவி நுகர்ந்திடுதல் சாக்கிரமதாம் " எ .து . விசுவனென்னு நாமமு 
ள்ள சீவனும் , விராட்டென்னு நாமமுள்ள ஈசனும் ஒருங்கே கூடி நின்று , 
பல முயற்சிகளால் வருந்தி , வனிதாதி விஷயங்களை யெல்லாக் கரணங்க 
ளாலுங் கூடி யனுபவித்தலே சாக்கிராவஸ்தை யெனப்படுவதாம் , எ.று. 


திரிசியவிவேகம் . 

கஉரு 
அன்று ஏ அசைகள் . கதி இடம் , கரணம் அனைத்தானு மென்றமை 
யின் அந்தக்கரணம் பிரரண பஞ்சகத்தோடுங் கூடி ஞானேந்திரியங்களி 
னின்றுங் கன்மேந் திரியங்களால் விடயங்களை யனுபவித்தல் . விழி விட 
மென்றது அதனுள்ளிருக்கும் பாவை வடிவான ரூபமெனக் கொள்க . முற் 
கூறிய சான்றாகிய ஜீவாத்மா தூலசரீரத்தினுள்ள இருதயகமலத்தில் விசுவ 
நாமத்தோடும் , விராட்டெனுங் கூடி யிருந்து , நேத்திர ஸ்தான முன்னிலை 
யிற் சகல விடயானுபவங்களை யிந்திரியங்களாற் புசிப்பது சாக்கிராவத்தை 
யென்க . 

( கச ) 
( அ . கை . ) 
சொப்பனாவஸ்தையின் இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
பஞ்சபூ தமுஞ்சித்த புத்தியினின் றொழிந்த 

பதினேழின் மயமாஞ்சூக் குமதனுவி னின்று 
விஞ்சுரசோ குணமுகர வெழுத்ததிதெய் வந்தான் 

விரிஞ்சனிடங் களமாக நல்லி தய மென்னுங் 
கஞ்சமலர்க் கன்னிகா கதியிறை சதனுங் 

கனககர்ப் பனுமருவி நனவின்வா தனையை 
நெஞ்சமெனுங் கரணத்தா லனுபவிக்கை தானே 

நிகழ்ந்திடுஞ்சொப்பனமென்று நிகழ்த்துவர் மூதறிஞர் . 
( இ . ரை . ) பஞ்சபூதமுஞ் சித்தபுத்தியினின் றொழிந்த பதினேழின் 
மயமாஞ் சூக்குமதனுவி னின்று எ.து. பஞ்சமகாபூதமும் , சித்தமும் , புத் 
தியுமாகிய இவ்வேழினின்றும் நீங்கிய பதினேழின் மயமா நின்றுள்ள சூக் 
கும சரீரத்தி லிருந்து , " விஞ்சு ரசோகுண முகரவெழுத் ததிதெய்வந்தான் 
விரிஞ்சனிடங் களமாக நல்லிதயமென்னுங் கஞ்சமலர்க் கன்னிகாகதியில் 
எ . து . ஏனைய ராசத குணமும் , உகரவெழுத்தும் , அதிதெய்வம் பிரமனுமா 
கிய இவர்க்கிடங்கண்டமாநிற்க , நல்ல இதய மென்னுந் தாமரைப்பூப் பொ 
குட்டில் , தைசதனுங் கனக கர்ப்பனும் மருவி எ . 

தைசத் 

னென்பவ 
னும் , இரணிய கருப்ப னென்பவனு மொருங்கே கூடி நின்று , “ நனவின் 
வாதனையை நெஞ்சமெனுங் கரணத்தா லநுபவிக்கை தானே நிகழ்ந் திடுஞ் 
சொப்பனமென்று நிகழ்த்துவர் மூதறிஞர் ” எ . து . மனமென்னும் அந்தக் 
கரணத்தினால் அனுபவிப்பதே நிகழாநின்ற சொப்பனாவஸ்தை யெனச் சத் 
துக்கள் கூமுகிற்பர் எ . று . 

நின்றொழிந்த பதினேழென்பன மனமும் , அகங்காரமும் , பிராணபஞ் 
சகமும் , தசேந்திரியமு மெனவும் , இடங் களமென்பது அதனுள்ளிருக்கும் 
மனமெனவுங் கொள்க . 

முற்கூறிய சான்றாகிய அந்தராத்மா சூட்சும தேகத்தினுள்ள இருதய 
கமலப் பொகுட்டிற் றைசதனா யிரணிய கருப்பனோடுங் கூடிக் கண்டஸ் 


கஉசு 

வேதாந்தசூளாமணி . 
தான முன்னிலையில் வாசனாவிடயங்களை மனதினாற் புசிப்பது சொப்பனா 
வத்தை யென்க . 

(கூரு ) 
( அ.கை. ) 
சுழுத்தியவத்தையின் இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
மேய்ந்து திரி பார்ப்படக்கி யுறங்களகு போல 

விரிந்தகா ரியங்களையுட் கொண்டுவா தனையோ 
டாய்ந்தவான் மாசிரயத் தவத்தையற விருக்கு 

மரும்பகுதி மயமாங்கா ரணவுடம்பிற் றமமே 
யேய்ந்தகுண மகரவெழுத் தரன்றெய்வ மிதய 

மிடமாத்தத் கமலமலர்ப் பொகுட்டுநடுக் கதியி 
லோர்ந்தபிராஞ் ஞனும்பரனு மாய்ப்பிரமா நந்த 

முறுமாயா விருத்தியெனு நுண்கரணந் தன்னால் . 

இ . ரை . ) மேய்ந்து திரி பார்ப்படக்கி யுறங் களகு போல " எ.து. 
பலவாறாகச் சென்று மேய்ந்து திரியுங் குஞ்சுகளைச் சிறகிலடக்கி நித்திரை 
செய்யும் பெண்பட்சியைப்போல , " விரிந்தகாரியங்களை யுட்கொண்டு வாத 
உனயோ டாய்ந்த வான்மா சிரயத்தவத்தை யறவிருக்கு மரும்பகுதி மயமாங் 
காரண வுடம்பில் எ .து . பலவாறாக விரிந்த விருத்தி பேத காரியங்களை 
யுள் ளடக்கிக்கொண்டு , அந்தச் சாக்கிராதி வாசனையுடன் அந்நிலையதாக 
ஆய்வுற்ற ஆன்மாவின் அனுசாரத்தில் எனைய இரண்டவத்தைகளும் மாறும் 
படி யிருக்கின்ற அரிதாகிய பிரகிருதிமயமா நின்றுள்ள காரண சரீரத்தில் , 
தமமே யேய்ந்தகுண மகரவெழுத் தரன்றெய்வ மிதயமிடமாத் தத்கமல 
மலர்ப்பொகுட்டு நடுக்கதியில் ஏ.து. இயைந்த தாமதகுணமும் , அகரவெ 
ழுத்தும் , தெய்வ முருத்திரனும் ஆகிய இவற்றிற் கிடமிதய மாநிற்க , அந்தத் 
தாமரைப்பூவினது நடுப்பொகுட்டின்கண் , ஓர்ந்த பிராஞ்ஞனும் பரனுமா 
ய்ப் பிரமாநந்தமுறு மாயா விருத்தியெனு நுண் கரணந் தன்னால் " எ . து . 
அந்நிலையை யங்கே யுணர்ந்து நின்றுள்ள பிராஞ்ஞ னென்பவனும் , அந்தரி 
யாமி யென்பவனும் ஒருங்கே கூடி மாயாசம்பந்த விருத்தியென்னும் நுண் 
ணிய கரணவிருத்தியினாற் பிரமாநந்தத்தை யநுபலிக்கும் எ , று . 

ஓர்ந்தவென்பதில் ரகரவொற்று இனவெதுகை . மேய்ந்து திரி பார்ப் 
படக்கி யுறங் களகென்றமையின் அளகு பெண் கோழியாயிற்று . அவத்தை 
யெனப் பொதுவாகக் கூறினமையின் ஈரவத்தையெனவுங் காரண தேகத் 
தைச் சுட்டிவருதலிற் பகுதியை யவித்தையெனவுங் கூறினாம் . இதயவிட 
மென்றது அதனுள்ளிருக்கும் நுண்கரணமெனக் கொள்க . மாயா விருத்தி 
யெனும் நுண்கரணமென்றது அவித்தையான் மறைபட்டு மெலிந்துநின்ற 
வித்தை ; எனவே , சுழுத்தியின் அவித்தையினானும் , கனவின் மனத்தினா 
னும் , நனவிற் கரணங்களினானும் புசித்தலாம் . பிரமாநந்தமென்றது அவித் 
தைகளனைத்தும் இறந்து அவற்றால் வராநின்ற துன்பங்கள் நீங்கிய விடத் 
துள்ள சுகம் . 


திரிசியவிவேகம் . 

கஉஎ 
முற்கூறிய சான்றாகிய பரமாத்மா காரண தேகத்தி லுள்ள பிராஞ்ஞ 
னாய் அவ்வியாகிருதனென்னும் பரனோடுங்கூடி யிதயகலப்பொகுட்டு மத்தி 
யில் இதயமுன்னிலையிற் பிராஞ்ஞனா விருத்தியினால் ஆனந்தமனுபவிப்பதே 
சுழுத்தியவத்தையென்க . 

( சுசு ) 
( அ . கை . ) 
ஏனைய துரியந் துரியாதீதமென்னும் இரண்டிலக்கணங்களையும் , தாவ 
ரங்களேற்றற்பாலதாய அவத்தையினையும் இனையவென வுணர்த்துகின்றது . 
அனுபவித்தல் சுழுத்தியா மிந்நனவா திகண்மூ 

வவத்தையொடு முத்தரும முப்புரமுத் தானம் 
னுமுத்தெய் வங்களெனும் பரியாய நாமம் 

பெறவுரைத்த சாக்கிரத்தே தத்கமல மழிந்து 
மனவழக்கந் தவிர்ந்து பரந் தனைச்சிந்தித் திடலே 

வருதுரிய மப்பரமான் மாவின் மன மடங்கன் 
முனமுரைத்தல் செய்துரியா தீதமெனப் புகல்வர் 

மொழிந்தவற்றுட் டாவரங்கள் பெறுதலிருட் சுழுத்தி . 
( இ . ரை ) அனுபவித்தல்சுழுத்தியாம் ” எ . து . இங்கனம் பிரமானந் 
தத்தை யநுபவித்தற்கியைந்தது சுழுத்தியவஸ்தையெனப்படுவதாம் . “ இந் 
நனவாதிகண் மூவவத்தையொடு முத்தரும முப்புர முத்தானம் பினுமுத் 
தெய்வங்களெனும் பரியாயநாமம் பெறவுரைத்த சாக்கிரத்து எ .து . இங்க 
னங் கூறிய சாக்கிரமுதலிய மூன்றவத்தைகளும் , மூன்று தருமங்களும் , 
சாக்கிரமுதலிய மூன்றுதநுக்களும் , அவற்றிற்குரிய தானங்களும் , இவை 
யல்லாத பிரமன் முதலிய முத்தெய்வங்களுமெனக் கூறற்கியைந்த பரியாய 
நாமங்க ளேற்கவுரைத்த சாக்கிராவஸ்தையில் , “ தத்கமல மழிந்து மனவழக் 
கந் தவிர்த்து பரந்தனைச் சிந்தித்திடலே வருதுரிய மப்பர மான்மாவின் 
மன மடங்கன் முன முரைத்தல்செய் துரியாதீதமெனப் புகல்வர் ” எ.து. 
முற்கூறிய கமலம் நீங்கி மனோவழக்கமுந் தவிர்ந்து பிரமத்தைத் தியானிப் 
பதே தொன்றுதொட்டுவருந் துரியமெனப்படுவது ; அப்பரமான்மாவினிட 
த்தில் மனது லயிப்பதே முன்னர்க் கூறிய துரியாதீதமெனப்படுவதெனச் 
சத்துக்கள் சொல்லுவார்கள் . " மொழிந்தவற்றுட் டாவரங்கள் பெறுத லி 
ருட்சுழுத்தி " எ . து . இங்ஙனங் கூறிய ஐந்தவத்தைகளுள் விருட்சமுதலிய 
வைக ளேற்றற்பாலது இருள்மயமாகின்றுள்ள சுழுத்தியவத்தையாம் எ - று . 

ஏ அசை . துரியனில் சீவேசுரரையும் , அதீதத்திற் கூடஸ்த பிரமத்தை 
யுங்கொள்க . எற்றினுக் கென்றால் நனவில் விசுவ விராட்டையும் , கனவில் 
தைசத இரணிய கருப்பனையும் , சுழுத்தியிற் பிராஞ்ஞனையும் பரனையுங் கூட் 
டினதாலென்க , சாக்கிராதிமூன்றை மூன்றவத்தையெனவும் , அவைமூன்று 


கஉ அ 

வேதாந்தசூளாமணி. 
தன்மையாயிருத்தலின் முத்தருமமெனவும் , மூன்றுதேகமாயிருத்தலின் முப் 
புரமெனவும் , இருதயங் கண்டம் நேத்திரமென மூன்றிடமாயிருத்தலின் 
முத்தானமெனவும் , மும்மூர்த்திகளா யிருத்தலின் முத்தெய்வங்களென 
வும் , இங்கனங்கூறிய கேவலசுழுத்தியாதிய மூன்று முதலிய யாவும் நீங்கிய 
விடந் தத்கமலமழிந்து மனவழக்கம் தவிர்ந்தெனவுங் கூறினார் . தத்கமலம் 
அழிந்தென்றது கேவல சுழுத்தி நிகழும் இதயத்தை நீங்கி யச்சுழுத்தியில் 
நனவாதி யாலினிடத்தும் நிகழ்தலை . 

முற்கூறிய சான்றாகிய ஞானாத்மா அவத்தாத்திரய விவகாரம் யாவு 
மின்றி விலட்சணமானவிடத் துள்ள சீவசைதன்னியனாய்ப் பிரத்தியேகாத் 
மனைக்கூடிச் சாக்கிர சுழுத்தியென்னுஞ் சமாதியிற் சின்மாத்திரமா யனுப 
விப்பதே துரியாவத்தை யெனவும் , சான்றாகிய ஆநந்தாத்மா இவ்வறியுந் 
தன்மை யனைத்தும் நீங்கினவிடத்துள்ள கூடஸ்தனாய்ப் பரமாகந்தத்தைக் 
கூடி யாவுக் தன்மயமாகச் சகத்தில் அனுபவிப்பதே துரியாதீத அவத்தை 
யெனவும் விளக்கியதென்க , 

( கஎ ) 
( அ . கை .) 
தேவர்முதலிய அறுவரடையும் அவத்தைகள் இவையென வுணர்த்து 
கின்றது . 
விலங்குமுத லனபெறுவ சுழுத்தியொடு கனவாம் 

விண்ணவர்க்கு நனவுநரர்க் கம்மூன்று மாகுங் 
கலங்கலறு மருளர்க்குத் துரியம்வர யோகி 

கட்குவரு வது துரியா தீதமுதன் மூன்று 
மலங்கலுறு மனிதர்க்குத் தமிற்றாமே தோன்றி 

வருபந்த மாமேனை யிரண்டுமியோ கத்தா 
விலங்கு முத்தி சாதனமா மவைகளிலொன் றினிலொன் 

றிலாமையினாற் காலதே சங்கணிய மம்பொய் . 
( இ . ரை . ) விலங்கு முதலனபெறுவ சுழுத்தியொடு கனவாம் விண் 
ணவர்க்கு நனவு நரர்க் கம்மூன்றுமாகும் " எ . து . மிருக முதலியவைகள் 
அடையற் பாலன சுழுத்தியுங் கனவுமாம் ; தேவர்களுக்குச் சாக்கிரமும் , 
மனிதர்களுக்குச் சாக்கிர முதலிய மூன்றுமாம் ; " கலங்க லறு மருளர்க்குத் 
துரியம் வர யோகிகட்கு உருவது துரியாதீதம் " எ .து . சஞ்சல மற்ற வுன் 
மத்தலுக்குத் திரியமும் , மேன்மையான யோகிகளுக்கு வரற்பாலது துரியா 
தீதமுமாம் . “ முதன் மூன்று மலங்கலுறு மனிதர்க்குத் தமிற்றாமேதோன்றி 
வரு பர் தமா மேனையிரண்டுமியோகத்தா லிலங்கு முத்திசாதனமாம் எ.து. 
சுக துக்கத்தால் மொத்துண்டு நிற்கும் மனிதர்களுக்குச் சாக்கிரமுதலிய 
மூன்றுந் தம்மிற்றமே தோன்றி வருகின்ற பந்தசாதனமாயிருக்கும் . துரியத் 
துரியாதீதமாகிய ஏனைய விரண்டும் யோகங் காரணமாகச் சதோதயமாக 
விளங்கும் முத்திசாதனமாநிற்கும் . “ அவைகளி லொன்றினிலொன் றிலா 


திரிசியவிவேகம் . 

கஉகூ 
மையினாற் கால தேசங்க ணியமம் பொய் ” எ.து. இவ்வைந்தவத்தைகளுக் 
தத்தமக்குள் ஒன்றி லொன் றில்லாமையினாற் கால தேச வஸ்துக்களின் 
நியமம் பொய்யாக முடியும் எ.று. 

இனந் தழுவி வஸ்துவென்றாம் , விலங்குமுதலென்றமையின் பறவை 
யும் ஊர்வனமும் சல ஜந்துக்களுங் கொள்க . மருளரென்றது ஒருதெய்வ 
வயப்பட்டவன் . எனவே , அறிவின் வயப்பட்டு அதுவாய் நின்ற துரிய னாயி 
ற்று . முற்கூறிய பஞ்சாவத்தைகளுள் பரிசவறிவு ஒன்றையுடைய தாவர 
வுயிர்கட்கு மற்றொன்றுந் தோன்றாதிருத்தலின் அவைகட்குச் சுழுத்தி யொ 
ன்றே யெனவும் ; பரிச மிரத விரண்டறிவும் நீரில் வாழும் நத்து முதலிய 
வுயிர்கட்கும் , பரிசமிரசங்கந்தமாகிய மூன்றறிவுஞ் செல்லுமுதலிய ஆர்வன 
வுயிர்கட்கும் , பரிச மிரசங் கந்த முருவாகிய இந்நான்கறிவும் வண்டாதி 
யுயிர்கட்கும் , சத்தமாதி ஐயறிவும் நடப்பன பறப்பனவாகிய பசு பக்ஷி முத 
லிய வுயிர்கட்கும் , கனவைப்போலத் தோற்றிய நினைவு சுழுத்தியைப்போல 
மறைதலின் இந்நான்கு வகுப்பிற்குஞ் சொப்பனஞ் சுழுத்தி யிரண்டே 
யெனவும் ; ஐந்தறிவையுடைய தேவர்கட்குத் தோற்றிய நினைவு மறையா 
திருத்தலின் அவர்கட்கு நெைவான்றே யெனவும் ; இவ்வைந்தறிவையு 
முடைய மானிட வுயிர்கட்குத் தோற்றிய நினைவு ஒருகாற் றெரிவாயிருத் 
தலின் நனவும் , ஒருகாற் றோன்றியுந் தோன்று திருத்தலிற் கனவும் , ஒருகாற் 
சோன்றியும் தோன்றாதிருத்தலிற் சுழுத்தியு மாகும் ஆதல்பற்றி மூன்றே 
யெனவும் ; மருளர்க்கு ஆசான் அனுக்கிரகம் பெற்று ஆத்ம விசாரணையின் 
உதயமான அறிவு சொப்பிரகாசமாய் விளங்கவிற் றுரிய மொன்றே யென 
வும் , வரயோகிகட்கு அங்கனர் தோன்றியது அறிவாநந்தமா யதீதப்பட்டிரு 
த்தலிற் றுரியாதீதமொன்றே யெனவும் , முன்மூன்றவத்தையும் ஆன்மாவை 
மறைக்கு மெனவும், மேலிரண்டவத்தையும் ஆத்மாவை வெளிப்படுத்து 
மெனவுங் கொள்க . 

வின: - இங்ஙனமாயின் தேவர் முதலிய அறுவகையாரும் நிற்க, மனி 
ரொருவர்க்கே யிம்மூன்றவத்தை வந்த காரண மென்னை ? 

விடை: - தேவர்களுக்குச் சாக்கிராவத்தையினில் நினைவன்றி மறைப் 
பின்மையினானும் , ஏனைய ஐந்திற்கும் மறைப்பன்றி நினைவின்மையினானும் , 
மானிடர்க்கு அவ்விரண்டு மிருத்தலினானும் , இவ்விரண்டும் நீங்கியவிடம் 
முத்தியடைதற்கு ஆதாரமாதலினானும் வந்தனவென்க , 

வின. - அற்றேல் , முப்பத்தாறு தத்துவங்களோடுங் கூடி விவகரிப்பது 
சாக்கிரமெனவும் , இவற்றில் அஸ்திமுதற் பதினொன்று நிற்க , ஏனைய இரு 
பத்தைந்து தத்துவங்களோடும் விவகரிப்பது சொப்பனமெனவும் ; இவற்றில் 
மனமுதலிய விருபது நிற்க , ஏனைய ஐந்து தத்துவங்களோடும் விவகரிப்பது 
சுழுத்தியெனவும் , இவற்றில் வித்தை யவித்தை இரண்டு நிற்க ஏனைய 
மூன்று தத்துவங்களோடும் விவகரிப்பது துரியமெனவும் , இவற்றில் ஜீவன் 
ஈசன் இரண்டுமல்லாத ஏனைய பிரமமொன்றும் விவகரிப்பது துரியாதீத 


த 


கஎ 


கங் 0 

வேதாந்தசூளாமணி . 
மெனவுங் கொள்க . இவ்வைந்தவத்தையும் மானிட வுயிர்கட்குச் சமுதாயத் 
தின் நித்தியப் பிரளயம்போலத் துயிலினும் விழிப்பினும் நியதிப்படி யனு 
பவமிருக்கச் சுரோத்திரியனுக் கிரண்டும் , விராத்திரியனுக்கு மூன்றுமெனக் 
கூறிய தென்னை ? 

விடை: - மானிட வுயிர்கட்கு இவ்வைந்தவத்தை யுளவாயினும் விராத் 
திரியன் அறியாமையின் மூன்றவத்தையிற் சஞ்சரிக்கு மிடத்து அவ்விரண் 
டும் இவற்றின் அடங்கி நிற்றலின் இவர்கட்கு அம் மூன்றேயெனவும் , சுரோ 
த்திரியன் அறிவினால் இவ்விரண்டினுஞ் சஞ்சரிக்கு மிடத்து அம்மூன்றும் 
இவற்றில் அடங்கிப் போதலின் இவர்கட்கு இரண்டே யெனவுங் கூறிய 
தென்க . 


இவ்வைந்தவத்தையையும் நீக்கும் நிமித்தம் இவைகளின் இலக்கண 
மும் இவற்றையடைந்தவர்கள் இலக்கணமும் உணர்த்தியதென்க . ( அ ) 

( அ . கை . ) 
இவ்வைந்தவத்தைகள் இடைவிடாது தத்தமக்குள் மாறி நிற்பினும் 
அங்கன மாகாது பிரமம் ஒரு தகைத்தா நிற்றலையும் , நனவு கனவுகளை 
போலச் சுழுத்தியின்கண் அறிவு விளங்கவில்லையே யென்ற வினாவிற்குத் 
தகும் விடையையும் இனையவென வுணர்த்துகின்றது . 
சொற்றவவத்தைகளிலனு சூதனா யறியும் 

துரியனே யுளனனவு கனவிலறி வுண்மை 
பெற்றனமச் சுழுத்தியினிற் பெறலுரைப்பி னெழுந்து 

பிறிதொன்று மறியாது சுகத்துறங்கி னேனென் 
றுற்றதிரு நினைவுமனு பவஞ்சுழுத்தி யதனி 

லுறாதுவரா தெனுமருத்தா பத்தியினாற் பொருள்கண் 
முற்றுமடக் கிருள் விழிகாண் குதலெனக்கா ரியங்கண் 

முழுதையுமுங் கொண்டபே ரவித்தையிரு ளினையும் , 
( இ . ரை . ) " சொற்ற வத்தைகளி லனுசூதனா யறியுந் துரியனே யுள 
னனவு கனவி லறி வுண்மை பெற்றனம் " எ.து. மேற்கூறிய பஞ்சாவத்தை 
களினும் நீங்காமல் நிற்போன் கூடஸ்தன் ஒருவனேயாம் . சாக்கிரத்திலுஞ் 
சொப்பனத்திலும் அறிவுண்மையெனலை யையந் திரிபின்றி யேற்கப் பெற்ற 
னம் , " அச்சுழுத்தியினிற் பெறலுரைப்பி னெழுத்து பிறிதொன்று மறியாது 
சுகத் துறங்கி னேனென் றுற்றது " எ.து. மேற்கூறிய சுழுத்தியவத்தையி 
லும் அந்தச் சைதன்ய மிருப்பதாக ஏற்கப் பெறுவதைப்பற்றிச் சொல்லு 
மிடத்து , ஒருவன் நித்திரையைவிட்டெழுத்து வேறொன்றும் காணாமற் சுக 
மாக நன்குறங்கினேனென்று சொல்லப் போந்தது . இருநினைவுமனுபவஞ் 
சுழுத்தியதனி லுறாது வராதெனு மருத்தாபத்தியினால் ” எ . து . இருவித 


திரிசியவிவேகம் . 

கங்க 
மான நினைப்பும் அனுபவமுஞ் சுழுத்தியின்கண் இல்லாமல் வராதென்னுச் 
திஷ்டாருத்தாபத்தியினால் , பொருள்கண் முற்று மடக்கிருள் விழி காண்கு 
தெலெனக்காரியங்கண் முழுதையுமுட்கொண்ட பேரவித்தை யிருளினையும் ” 
எ .து . சமஸ்த பொருள்களையுந் தன்பா லடக்கிய இருளை விழிகள் காணு 
மாறுபோன்று , மாயா காரியங்கள் அனைத்தையுந் தன்பாலடக்கிக்கொண்ட 
பெரிதாகிய அவித்தையென்னு மிருளையும் எ , று , 

துரியனே என்பதிலுள்ள ஏகாரம் தேற்றம் . அதுசூதம் நீங்காமை . 
எனவே , பரிபூரணமெனப் பெற்றாம் . அவத்தைகடோறும் ஆங்காங்கு நிகழ் 
வதைச் சாட்சியாக நின்று காண்டலின் , துரியனே யுளன் , நனவு கனவில் 
அறிவுண்மை பெற்றனமென்றார் . 

( கக ) 
( அ.கை. ) 
சுழுத்தியில் மனோவிர்த்தி சகாயமின்றிச் சுவாநுபவர் தோற்றலின் 
அங்கே யறிவுளதென்பதற்கு ஐயமின்றென வுணர்த்துகின்றது . 
அந்தவவித் தையின துசூக் குமவிருத்தி தன்னி 

லலையுமரத் திலையிடையின் வெண்ணிலாத் துளிபோல் 
வந்திலங்கி வடக்கு நிசா நந்தகூற் றினையும் 

வருகரணாந் தராபேட்சை யின்றியே யான்மா 
முத்துரைசெய் சுழுத்தியினி லனுபவிக்கை யாலே 

மொழிந்ததனி லறிவுளதா மேதுமறி யாமை 
நந்துசுகத் துறங்கினே னெனற்கேது விடய 

ஞானமிலா மையுங்குடும்ப நிவர்த்தியுமா முறையே . 
( இ . ரை .) " அந்தவவித்தையினது சூக்கும விருத்தி தன்னி லலையுமரத் 
திலையிடையின் வெண்ணிலாத் துளிபோல் வந்திலங்கி யடக்கு நிசானந்த 
கூற்றினையும் " எ .து . மேற்கூறிய அவித்தையினது சூக்கும் விருத்தியிற் 
காற்றினால் அலைந்துகொண்டிருக்கும் மரத்தினது இலைகளி னிடை யிடை 
யே வந்து தோற்றும் வெண்ணிலாவின் றுளிகளைப்போல வுதித்து விளங்கி 
யடங்கு நிசாநந்த கூறுபாட்டினையும் , “ வருகரணாந்தராபேட்சை யின்றியே 
யான்மா முந்துரைசெய் சுழுத்தியினி வனுபவிக்கை யாலே மொழிந்ததனி 
லறிவுளதாம் ” எ . து . வராநின்ற மனங் காரணமாக ஓரபேட்சையின் முந்தி 
யாத்மாவானது முற்கூறிய சுழுத்தியவத்தையின் கண் அனுபவித்துக்கொண் 
ஓ வருதலால் முன்மொழிந்த சுழுத்தியவத்தையின்கண் ஸ்திரமாக அறி 
வுண்டா யிருக்கின்றதாம் . “ ஏதுமறியாமை சந்துசுகத்துறங்கினேனெனற் 
கேது விடய ஞான மிலாமையும் குடும்ப நிவர்த்தியுமா முறையே ” எ.து. 
அவ்விடத்து யாதொன்றும் அறியாது மிக்க சுகத்துட னுறங்கினேனெனக் 
கூறுதற்குக்காரணம் முறையே விஷயஞான மின்மையுங் குடும்ப பார நிவர் 
த்தியுமாம் எ.று. 


க 

வேதாந்தசூளாமணி . 
அநுபவித்தலுக்குச் செயப்படு பொருள்கள் அவித்தை யிருளினையும் , 
ஆனந்தக் கூற்றினையு மெனக் கொள்க . இங்கே யேது மறியாமை யெனிலை 
எதிர்மறை வினையெச்சமாக்குக . நந்தல் வளர்தல். சூக்கும விருத்தி யென் 
றது சுழுத்தியவத்தையிலுள்ள பிராஞ்ஞன் றொழில் . குடும்ப நிவர்த்தி துக்க 
ரூபமாகிய பந்த நீக்கம் , நிசாநந்தக் கூற்றென்பது பிரமானந்தாமிச லேச 
மெனல் , இதனைச் சமாதியின்கண் நவநவமாய் விளங்கும் ஆநந்தமெனினும் 
அமையும் . முறையே யென்றமையின் விடயஞானமின்மை யறியாமைக்கும் 
குடும்பநிவர்த்தி சுகத்துறங்கினே னென்பதற்குங் கொள்க . ( 500 ) 

( அ . கை . ) 
உயிர் சச்சிதானந்த மெனலை யுவமானபூர்வகமாக வுணர்த்துகின்றது . 
மன்ற சுழுத் தியிலதற்குக் கரியாவா நந்த 

மயவுயிருண் டெனலொருவ ராகிலுமாண் டறிந்தே 
னென் றலில தேதுகா ரணமெனிலோர் பொருளை 

யெடுப்பநீர் மூழ்கினோ னாண்டுள தென் பதுமேற் 
சென்றலது புகலவொணா தது போலக் கருமச் 

செயலினா லெழுந்து துணை யாங்கரணங் கூடி 
னன்றியதி லறிந்தபொருள் கூறொணா தாகு 

மாதலினா லுயிர்சச்சி தாநந்த வொளியாம் . 
( இ . ரை . ) “ மன்ற சுழுத்தியி லதற்குக் கரியா வானந்த மய வுயிருண் 
டென லொருவராகிலு மாண்டறிந்தே னென்றலில தேதுகாரணமெனில் 
எ . து . மிக்க சுழுத்தியவத்தையின்கண் அதற்குச் சாட்சியாக ஆனந்தமயமா 
நின்றுள்ள ஆன்மா வுண்டெனக் கூறுதல் , ஒருவராகிலும் அவ்விடத் தறிந் 
தேனென்று சொல்லாமைக்குக் காரணம்யாதெனில் , " ஓர் பொருளை யெடு 
ப்ப நீர்மூழ்கினோ னாண்டுள தென்பது மேற்சென்றலது புகல வொணாதது 
போல " எ .து . தவறி விழுந்த வொரு பொருளை யெடுக்க வேண்டி நீரில் 
மூழ்கினோன் , அவ்விடத்திருக்கின்ற தென்பதைக் கரையிற் சென்றல்லாமற் 
சொல்லக்கூடாமை யெங்கனமோ , அதுபோல் , “ கருமச் செயலினா லெழு 
ந்து துணையாங் கரணங் கூடினன்றி யதிலறிந்த பொருள் கூறொணா தாகு 
மாதலினா லுயிர் சச்சிதாநந்த வொளியாம் எ.து. ஓர் கருமங் கருதி யதைச் 
செய்யவேண்டுமென்னுஞ் சங்கற்பத்தினால் எழுந்திருந்து , அதற்குத் துணை 
க்கருவியாக நின்றுள்ள அந்தக்கரண சம்பந்தத்தினாலன்றி , அந்நீரில் அறிந்த 
பொருளைச் சொல்லக்கூடாததாகும் ; ஆகையால் ஆத்மா சச்சிதாநந்தசொப் 
பிரகாச வடிவினதாம் எ - று . 

தோன்றுந் தோற்றாதெனப் பாடமோதுதலு முள. கரணங் கூடினன்றி 
யதில் அறிந்த பொருள் கூரெணாதென்றமையின் , கூடத்தன் அறிவு மயமா 
மென்பது பெற்றாம் . முற்கூறிய ஐந்தவத்தையின் இடையிலுள்ள சுழுத்தி 
யினும் அறிவுண்டென விளக்கி யிவற்றை யறிகின்ற விசுவ தைசத பிராஞ்ஞ 


| 


திரிசியவிவேகம் . 

காங் 
சீவன் சாக்ஷி யென்கிறதற்கு இம்முறையே யிவைகட்கு அதிஷ்டானமான 
சத்து , சித்து , ஆனந்தம் , நித்தியம் , பூரணமென்னும் ஐந்து தன்மையு முடை 
யதே யாத்மாவெனவும் , இவற்றிற் கெதிர்மறையாய் ஐந்து தன்மையு முடை 
யதே யனாத்மா வெனவுந் தோன்ற விளக்கியதெனக் காண்க . 
வின: - 

அற்றேல் , துரியத்தினுள்ள சீவனையும் அதீதத்தினுள்ள சாக்ஷி 
யையும் இங்ஙனங் கூறலாமோ ? 

விடை : - சொற்ற அவத்தைகளில் அனுசூதனா யறியுந் துரியனே யுள 
னென்னுமிடத்து உளனென்பது நித்தியமும் , அனுசூதனென்பது பூரணமு 
மாக விளங்கலினானும் ; இச்சீவனுக்கு நித்தியத்துவமும் , இச்சாட்சிக்குப் 
பூரணத்துவமும் இருத்தலினானுங் கூறலாம் . 

வின: - அற்றேல் , ஆன்மாவுக்கு இவ்வைந்து சன்மையுங் கூறலாமோ ? 

விடை : -உயிர் சச்சிதாநந்த வொளியாமெனவும் அசத்தாதி யைக் 
தும் நீங்க வந்த சத்தாதி நாமமே யன்றிச் சுபாவம் அன்றெனவு முற்கூறி 
யிருக்கின்றதே யுத்தரமா மென்க . 

இவ்வைந்தவத்தையும் அநாத்மாவெனவும் இவற்றை யறிவது கற்பிதா 
த்மா வெனவும் , இவை யாவுமா யவை யல்லாத சொப்பிரகாசமே யாத்மா 
வெனவும் விளக்கிய தென்க . 

( காக ) 
( அ . கை . ) 
பஞ்ச கோசங்களின் நாமமும் அவற்றின் மூன்றிலக்கணங்களும் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
அன்னமொடு பிராணன் மனம் விஞ்ஞான மிக்க 

வாநந்த மயமாமைங் கோசமுள வவைதாஞ் 
சொன்ன முறை சுக்கிலசோ ணிதத்ததாய் நின்ற 

தூலவுடம் பன்னமய கோசஞ்சூக் குமமெய் 
மன்னலுறு பிராணனும் வாக் காதியுமே பிராண 

மயகோச மனமுஞா னேந்தியமும் புணரிற் 
பன்னுமனோ மயகோசந் துரியன்சிற் சாயை 

பதிதலொடு லோகாந்த குந்தமே போன்று . 
( இ . ரை . ) அன்னமொடு பிராணன் மனம் விஞ்ஞான மிக்க வாநந்த 
மயமர மைங்கோசமுள எ . து . அன்னமயம் , பிராணமயம் , மனோமயம் , 
விஞ்ஞானமயம் , மிக்க ஆனந்தமயம் எனக் கோசங்கள் ஐந்துளவாம் . 
" அவைதாஞ் சொன்ன முறை சுக்கில சோணிதத்ததாய் நின்ற தூல வுடம் 
பன்னமய கோசம் ” எ . து . அவ்வைந்தாவன : - மேற்கூறிய முறைப்படி 
சுக்கில சுரோணிதத்தை யுடையதாகித் தடிப்புற்று நின்ற தூல சரீரமே 
அன்னமய கோசமெனப்படுவதாம் , “ சூக்கும மெய் மன்னலுறு பிராணனும் 
வாக்காதியுமே பிராணமய கோசம் ” எ . து . சூக்கும சரீரத்தில் நிலைபெற் 


காசா 


வேதாந்தசூளாமணி . 


றுள்ள பிராணவாயும் , வாக்கு பாணி முதலிய கன்மேந்திரியங்களுமே 
பிராணமய கோச மெனப்படுவதாம் ; " மனமு ஞானேந்தியமும் புணரிற் பன் 
னுமனோ மயகோசம் " எ . து . மனதும் , ஞானேந்திரியங்களும் ஒன்றாக் 
கூடுமிடத்துச் சொல்லப்பட்ட மனோமய கோசமெனப் படுவதாம் ; துரி 
யன் சிற்சாயை பதிதலொடு லோகாந்த குந்தமே போன்று எ , து . பிரத் 
திய காத்மாவினது சைதன்யச் சாயையானது புணர்ச்சியோடு இரும்பை 
நுனியிலுடைய ஈட்டியைப்போல எ.று. 

எஞ்சிய ஆமென்னும் ஆக்க வினைமுற்றை நான் கிடத்தும் ஒட்டுக . 
குந்தமென்றது வருஞ் செய்யுன் முதலிலுள்ள அகங்காரத்திற் குவமித்தல் . 
அஃதொருவ னிடமாய் வருவது போலக் கூடஸ்தனால் அறிவு தோன்று 
மென்க . கோசமென்றது உரை . அஃது கட்க முதலியவைகளை மறைப் 
பதுபோல இவ்வைந்தும் கூடத்தனை மறைத்து நிற்றலால் அங்கன முருவ 
இத்தது . 

( க 02) 
( அ . கை ) 
ஏனைய இரண்டு கோசங்களின் இலக்கணமும் அறிவீனரது கொள்கை 
யும் இனையவென வுணர்த்துகின்றது . 
இருந்தவகங் காமமுஞா னேந்தியமுங் கூடி 

னிசைத்தலுறும் விஞ்ஞான மயகோச மாகும் 
பொருந்துகா ரணதேக ரூபாவித் தையுந்தாம் 

புகல்விடய தரிசனசா மீப்பியசை யோகக் 
தரும் பிரிய மோதமொடு பிரமோத மென்னத் 

தக்கவையு மாநந்த மயகோச நானென் 
றரந்தைதரும் விஞ்ஞான மயகோச வடிவா 

மாங்காரந் தனையான்மா வென்பாறி விழந்தோர் . 
( இ . ரை . ) இருந்த வகங்காரமு ஞானேர் தியமுங் கூடி யிசைத்தலுறு 
விஞ்ஞானமய கோசமாகும் எ . து. தங்கி நின்ற அகங்காரமும் , ஞானேக் 
திரியங்களும் புணருங்காற் சொல்லப்பட்ட விஞ்ஞானமய கோசமெனப்படு 
வதாம் ; பொருந்து காரண தேக ரூபாவித்தையுந்தரம் புகல்விடய தரிசன 
சாமீப்பிய சையோகந்தரும் எ .து . பொருந்திய காரண சரிரவடிவாயுள்ள 
அவித்தையும் , சொல்லுகின்ற வனிதாதி விடயக்காட்சியும் , அவற்றோடு சமீ 
பித்தலும் , அவற்றைப் புணர்தலுமெனப் பொருடருகின்ற , " பிரிய மோத 
மொடு பிரமோதமென்னத் தக்கவையு மானந்தமய கோசம் " எ . 
மும் , மோதமும் , பிரமோதமும் எனக் கூறத்தக்கவைகளும் ஆனந் தமய 
கோச மெனப்படுவதாம் . “ நானென் றரந்தைதரும் விஞ்ஞானமய கோச 
வடிவாமாங்காரந்தனை யான்மாவென்ப ரறிவிழந்தோர் " எ . து . துன்பத்தை 
விளைவிக்கத்தக்க விஞ்ஞானமய கோசவடிவாயுள்ள அகங்காரத்தை நானெ 
ன்று கூறும் ஆன்மாவெனப் புத்தியீனர் கூறாநிற்பர் எ.று. 


து . பிரிய 


திரிசியவிவேகம் . 

கரு 
அவித்தையும் என்னத்தக்கவையும் ஆனந்தமய கோசமென முடிக்க . 
விடயதரிசனம் சமீபம் , சையோகம் பிரியம் , மோதம் பிரமோதம் , என நிர 
னிறையாகப் பொருடருதலின் , இது நிரனிறையணியாம் . தாம் அசை . அவி 
த்தையானது விடயதரிசனத்தில் உதிக்கும் பிரியமும் , சாமீப்பியத்தில் உதி 
க்கும் மோதமும் , சையோகத்தில் உதிக்கும் பிரமோதமுமாகிய இம்மூன்று 
டன்கூடின் ஆகந்தமய 

கோசமாம் . அவற்றுள் , அந்தக்கரண விருத்தி யடங்கி 
நிற்றலின் அவித்தையெனவும் , அங்ஙனமுள்ள சுகத்தை யறிதலின் பிரிய 
மெனவும் , அச்சுகஞ் சமீபமா யிருத்தலின் மோதமெனவும் , அச்சுகத்தோ 
இங் கூடிநிற்றலின் பிரமோதமெனவும் வந்தனவெனக் கொள்க . அறிவிழர் 
தோரென்றது பாரமார்த்திக கூடத்த ரிலக்கணம் தெரியாது கற்பிதமான 
அகங்காரத்தையே யாத்மாவெனக் கொள்ளுஞ் சிலமதஸ்தனா . அவரில் இல் 
ஙனங் கொள்ளுவோர் சைவசித்தாந்தி யென்பாருமுளர் . அங்ஙனங் கூறி 
னும் அமையும் . ஆநந்தமய கோசத்துக்கு அதீதமாகிய ஆத்மா விஞ்ஞானமய 
கோசத்துக் குரித்தாகிய அகங்காரம் ஆகாமையின் அங்ஙனங் கூறுவார் 
ஆத்மஞான மில்லாதவரெனக் காண்க , 

பிரமத்தைத் தரிசிப்பிக்குநிமித்தம் அதனைமறைக்கும் பஞ்சகோசத்தை 
நீக்கவேண்டி யவற்றின் இலக்கணம் உணர்த்தியதென்க . (கரு ) 

( அ . கை . ) 
அகங்கார மானது கற்பிதாத்மாவென் றறிவிப்பான் வேண்டித் தூல 
முதல் மனமீறாய தத்துவங்களையறியுஞ்சத்தி சுயமாய் அதற்கின்றென வுண 
ர்த்துகின்றது . 
நீலகுண விசேடமொடுற் பலவிசே டியந்தா 

னிகழ்தரவேத்தியமாதல் போலிளைத்தே னெனினான் 
றூலதனு வொடுங்கேட்ப னானெனிலிந் தியத்துஞ் 

சூழ்வனா னெனிற்கரண முடனும்வேத் தியமாய்ச் 
சாலவுயர் துரியனிற்கை பாலேயாங் காரக் 

தானான்மா வன்றாகி வசேதனவாங் காரஞ் 
சீலமொடு புறவிடைய மறிவதென் னெனிலூ 

சிக்கலின் முன் னூ சிசேட் டித்திடுதல் போலும் . 
( இ . ரை . ) “ நீலகுண விசேடமொ பேற்பல விசேடியந்தா னிகழ்தர 
வேத்தியமாதல்போல் ” எ . து . நீலகுணமாகிய விசேடத்தோடு புஷ்பமென் 
னும் விசேஷியமானது விளங்க வெளிப்படுத்துமாறு போன்று , இளைத்தே 
னெனி னான் றூலதனுவொடுங் கேட்ப னானெனி லிந்தியத்துஞ் சூழ்வ 
னெனிற் கரணமுடனும் வேத்தியமாய்ச் சால வுயர் துரிய னிற்கையாலே 
யாங்காரர்தா னான்மா வன்றாகில் ” எ . து , யானினைத்துவிட்டே னென்றால் 
தூலசரீரத்தோடும் , யான் கேட்பே னென்றால் ஞானேந்திரியத் தோடும் , 
யான் யோசிப்பேனென்றால் அந்தக்கரணத்தோடும் , பிரத்தியட்சமாய் மிகவு 


ககூசு 

வேதாந்தசூளாமணி . 
மேலாக விளங்கிய ஆன்மா வென்போன் இருக்கப் பெறுதலால் அகங்காரம் 
ஆன்மாவெனப்படுவதன்று , அங்ஙனமாயின் , " அசேதன வாங்காரஞ் சீல 
மொடு புறவிடய மறிவ தென்னெனி லூசிக்கலின் முன் னூசி சேட்டித் திடு 
தல்போலும் ” எ . து . அறிதலிழந்த அகங்காரமானது நேராகத் தனக்கன்னிய 
மாயுள்ள விஷயங்களை யறிவா னேனெனக் கேட்பையாயின், காந்தக் கல் 
லின் முன் இருப்பூசியானது எங்ஙனஞ் சேட்டிக்குமோ அதுபோலுமென 
வறிக எ.று. 

" சினைவினை சினையொடு முதலொடுஞ் செறியும் ” என்பதினால் யானி 
ளைத்தேனென்பது முதலிய மூன்றும் வந்தவாறு காண்க . துரியனுக்கு உற்ப 
லமும் அகங்கார சம்பர் தமான தூலாதிகட்கு நீலநிறமும் உவமித்ததென்க . 
வேத்தியம் வெளியாய்க் காண்குதல் . அகங்காரம் ஆன்மா அன்றென்றமை 
யின் தரியனே ஆக்மா வென்பதாயிற்று , அரியனே தனுவாதி தத்துவங்க 
ளைச் சாட்சியா யறிந்து நிற்றலின் அவனே யாத்மாவெனவும் , அகங்காரம் 
அங்கனம் அறியாமையின் அநாத்மாவெனவுங் காண்க , 

வினா: -அங்ஙனமாயின் புறவிடயங்களை யறிவதெங்ஙனம் ? 
விடை : - அவனது சந்நிதான விசேடத்தாலென்க . 

வின : - அற்றேல் , ஆத்மாவிற்கும் அதாத்மாவிற்கும் விடயங்களை யறி 
யுர் தன்மை பொன்றென்றால் இவர்கட்குப் பேத மென்னை ? 

விடை : -ஆகாயமானது பிருகிவியாதிய நான்குபூதத்தினுங் கூடியிரு 
துன் கூடாமல் அதற்குஞ்சாக்ஷியாயிருப்பதுபோலச் சின்மாத்திரமான ஆக் 
மாவானது தனுவாதி விஷயங்களோடுகூடி அதன் றொழில்களை அறிந்தும் 
அவற்றிற் சம்பந்தப்படாமற் சாக்ஷியாயறிவதும் , மாணிக்க சாயை பற்றின 
படிகம் அச்சாயையைத் தனதாகக் காட்டல்போல , ஆத்மாவினது பூரண 
மான சிற்சாயையிற் கிஞ்சித்தமிசம்பெற்ற அகங்காரம் விடயங்களிற் சம்ப 
தமா யவற்றிற் சுகதுக்கங்களைத் தானறிவதுபோலக் காட்டுதலாம் . கேட் 
பனா னென்றமையின் பரிசிப்பன் , காண்பன் , உண்பன் , மோப்பனென் 
னும் ஞானேந்திரியங்களுடனும் , இந்தியமெனப் பொதுவாகக் கூறினமை 
யின் வசனிப்பன் , கமனிப்பன் , கொடுப்பன் , ஆசந்திப்பன் , விசர்ச்சிப்ப 
னென்னுங் கன்மேந்திரியங்களுடனும் , சூழ்வனானென்றமையின் நிச்சயிப் 
பன் , சிந்திப்பன் , அபிமானிப்பனென்கிற அந்தக்கரணங்சளுடனுங் கூடி, 
அவற்றின் குணாகுணங்களுக்கு விலட்சணமாயிருந்து அறிவது துரியனென் 
பது பெற்றாம் . 

(கச ) 
( அ . கை . ) 
அகங்காரமானது பிரமப்பிரகாசங் காரணமாக விடய ஞானத்திற் சுழ 
ன்று சழுத்தியில் அடங்குநிலைமை யினையவென வுணர்த்துகின்றது . 
வெயிலினிடைக் காட்டுபடி மக்கலமுண் மனையை 

விளக்குதல்போ லே துரியன் நன்றிருச்சக் நிதியி 


திரிசியவிவேகம் . 

கஙஎ 
னியலுறுதற் சைதன்யப் பதிவிம்பக் தன்பா 

லெய்தலும் பெற் றிடுதலினா லச்சடவாங் காரம் 
பயில்விடய வுணர்வினொடு நனவுகன வுழன்று 

பகர்சுழுத்தி தனிலடங்கு மவ்வழக்க முரைப்பிற் 
செயிர் தருமாங் காரமடங் குறுசுழுத்தி தன்னிற் 

செறியவித்தை யுட்சுவருந் துயிற்கதவு மின்றி . 
( இ . சை . ) “ வெயிலினிடைக் காட்டு படிமக்கல முண்மனையை விளக் 
குதல்போல் எ . து . சூரிய சந்நிதானத்திற் காட்டப் பெற்ற கண்ணாடி யா 
னது அறை வீட்டை விளக்குமா றெங்கனமோ , அதுபோல , “ துரியன்றன் 
றிருச் சந்நிதியி னியலுறு தற்சைதன்யப் பதிவிம்பக் தன்பா லெய்தலும் " 
எ.து. ஆன்மாவினது சிரேஷ்டமாகிய சந்நிதானத்தில் நிகழுந் தனது சைதி 
ன்யப் பிரதிவிம்பமானது தன்பாலடையப்பெறவும் , பெற்றிடுதலினா லச் 
சடவாங்காரம் பயில்விடய வுணர்வினொடு நனவுகனவுழன்று பகர்சுழுத்தி 
தனி லடங்கு மவ்வழக்க முரைப்பில் " எ . து . அங்கனம் பெற்ற அதனாற் 
சடமா நின்றுள்ள அந்த அகங்காரமானது நிகழும் விடய வுணர்ச்சி காரண 
மாக நனவு கனவுகளிற் பலவா றுழன்று சொல்லப் பட்ட சுழுத்தியின்க 
னொங்கி நிற்கும் ; அவ்வாறான நெறியைச் சொல்லு மிடத்து , “ செயிர்தரு 
மாங்கார மடங்குறு சுழுத்திதன்னிற் செறி யவித்தை யுட் சுவருந் துயிற் 
கதவு மின்றி " எ . து . காமாதிகளை விளைவிக்கத்தக்க அகங்காரமானது ஒரு 
ங்கத்தக்க சுழுத்தி யவத்தையில் திடமாகிய அவித்தை யென்னும் உட் சுவ 
ரும் நித்திரையென்னுங் கதவுமில்லாமல் எ.று. 

(கரு ) 
அவித்தை யுட்சுவரும் துயிற் கதவும் உருவகம் . 

( அ . கை . ) 
இன்னும் அகங்காரத்தின் நிலைமையினை யுணர்த்துகின்றது . 
நடுக்கமறு தீபமாத் தனைத்தானே விளக்க 

னவில் பிரத்தி கான்மாவின் சோதியாம் பின்னர்த் 
தொடக்கிவரு காலகரு மாதிசமீ ரணனாற் 

றுயிற்கதவர் திறந்திடவவ் வவித்தையது தன்னி 
லடுக்குமுத லவத்தைமக தத்துவமாந் தெற்றி 

யடுத்திருந்தாங் காரமெனும் வெண்பளிக்கு மணிதான் 
படைத்தலருந் துரியசுடர்ப் பதிவிம்பம் பதியப் 

பட்டுமுனம் போற்சீவ னென்னவே நின்று . 
( இ . ரை . ) " நடுக்கமறு தீபமாத் தனைத்தானே விளக்க னவில் பிரத்தி 
கான்மாவின் சோதியாம் எ.து . அசைவற்ற தீபத்தைப் போலத் தன்னைத் 
தானே விளக்கிக்கொள்ளுதல் முற்கூறிய பிரத்திகாத்மாவினது சொப்பிர 
காசமாகும் . பின்னர்த் தொடக்கி வரு கால கருமாதி சமீரணனாற் றுயிற் 


கங.அ 

வேதாந்தசூளாமணி . 
கதவந் திறந்திட ” எ.து. பின்பு விடாமற் றொடர்ந்து வருகின்றகால கரும 
முதலியவைகள் மகாப்பிராணனென்னும் வாயுவினால் நித்திரையென்னுங் 
கதவைத்திறக்க , “ அவ்வவித்தையது தன்னி லடுக்குமுத லவத்தை மக தத் 
துவமாந் தெற்றி படுத்திருந் தாங்காரமெனும் வெண் பளிக்கு மணிதான் ” 
எ.து , முற்கூறிய அவித்தையில் அடுத்திருந்த முதலவித்தை யென்னும் மக 
தத்துவமாகிய வாசற்படியிற் சேர்ந்திருந்த அகங்காரமென்னும் வெண்பளிங் 
குக் கல்லானது , படைத்த லருந் துரிய சுடர்ப் பதிவிம்பம் பதியப்பட்டு 
முனம்போற் சீவனென்னவேநின்று எ . து . செய்தற்கரிய ஆத்மப் பிரகாச 
மானது பிரதிவிம்பிக்க அதனை யமையப்பெற்று முன்போலச் சீவனென்று 
சொல்லும்படியாகவே யிருந்து எ.று. 

தீப மெனல் உவமை . மக தத்துவமாந் தெற்றி , அகங்கார மென்னும் 
வெண் பளிக்கு மணி இவை யுருவகம் , கருமாதியென்றதனால் இச்சையும் , 
ஞானமுங் கூட்டுக . எனவே , உயிர்களினது இச்சா ஞானக் கிரியைகளென் 
பனவாம் . சமீரணனென்றது சீவசம்பந்தமான மகாப்பிராணன் . முதல 
வத்தை மகதத்துவ மென்றமையின் , இதற்குக் காரணமான அவித்தை 
மூலப்பிரகிருதியென்பது பெற்ரும் , 

வினூ: -அதை யிச்சுழுத்தியிற் கூறலாமோ ? 

விடை : - இங்ஙனம் பிரமத்வதயே கூடத்தனாகக் கூறுதலின் அதில் 
ஆரோபித கிரமப்படி பிரகிருதியாதிய மூன்றையுங் கூறினாரென்க . 

வின: - சுழுத்தியில் மகாப்பிராண னிருக்கின்ற தெங்ஙனமோ ? 

விடை : -அவித்தையில் அடங்கியிருந்த அறிவின் புடைபெயர்ச்சியே 
காற்றாதலினாலும் , அதுவே ஜீவசம்பந்தமா யிருத்தலினானும் , அதுவே யுள்ளி 
ருந்து துயிற் கதவத்தைத் திறப்பதற்கும் அடைப்பதற்கும் ஏதுவாயிருத்தலி 
னாலும் , பண்டித பாமர சாதாரணமாய்ச் சுழுத்தியவத்தையிற் பிராணனி 
ருக்கின்ற அனுபவத்தினானும் அச்சுழுத்தியிற் பிராணன் உண்டென்பத 
ற்கு ஐயமின்றென்க . 

(கசு ) 
( அ . கை ) 

இ து வு மது . 
சொற்பனமா நடுமனையை விளக்கியே பொறியாஞ் 

சுருங்கையினிற் போந்து நன வெனுமுன்றில் விளக்கு 
முற்பகருங் காலகரு மாதிசமீ ரணனான் 

மூடலுமத் துயிற்கதவங் காரியவாங் கார 
நற்படிக மணியவித்தை தனிலடங்கச் சென்று 

நனவுகன வெனுமுன்றி னடுமனைக ளிருளாத் 
தற்படிக மணிக்கதவு மறிவொளிதன் முதலாம் 

தனித்துரிய விளக்கையடைந் தேகமா மன்றே . 


படை 


திரிசியவிவேகம் . 

கங்க 
( இ . ரை . ) சொற்பனமா நமெனையை விளக்கியே பொறியாஞ் சுருங் 
கையினிற் போந்து எ .து . சொப்பன மென்னும் நடுவீட்டை விளங்கச் 
செய்து , ஐம்பொறியென்னும் பலகணிவாயிலாக வெளிப்பட்டு , நனவெனு 
முன்றில் விளக்கு முற்பகருங் காலகருமாதி சமீரணனான் மூடலு மத்துயிற் 
சதவம் " எ . து . சாக்கிரமென்னும் முற்றத்தில் விளக்குகின்ற முற்கூறிய 
கால கருமாதிகள் மகாப்பிராணனால் அந்த நித்திரைக் கதவை மூடவும் , 
" காரிய வாங்கார நற்படிக மணி யவித்தைதனி லடங்கச் சென்று " எ .து . 
மக தத்துவ காரியமாகிய அகங்காரமென்னு நல்ல படிகக்கல்லான தவித்தை 
யிடத் திடங்குமாறு சென்று , நனவு கனவெனு முன்றி னடுமனைக ளிரு 
ளாத் தற்படிக மணிக்கதவு மறிவொளி தன் முதலாந் தனித்துரிய விளக்கை 

டந்தேகமாம் எ .து , சாக்கிர சொப்பன மென்னும் முற்றம் நடுவீடு 
முதலியவைகள் இருளாகும்வண்ணந் தானாகிற படிகக் கல்லிற் பிரதிபலித்த 
தனக்கு முதலாயுள்ள ஞானப்பிரகாசத்தையுடைய ஒப்பற்ற ஆத்மப் பிரகா 
சத்தையடைந்து ஏகமாகவிளங்கும் எ.று. 

அன்று ஏ அசைகள் . சொப்பனமா நடுமனை, பொறியாஞ சுருங்கை , 
நனவெனு முன்றில் , துயிற் கதவம் , அகங்கார நற்படிக மணி இவை யுருவக 
அலங்காரம் . விளக்கி , போந்து , சென்று , அடைந்து , ஏகமாமென முடிக்க . 
ஆத்மாவின் சிற்சாயை தங்கியவிடத்து அவைபோலத் தோற்றிய அகங்கார 
மானது , அவத்தாத்திரயங்களிற் சஞ்சரித்து அவற்றில் அடங்கும் போது 
தானவத்தையிலும் தான் பெற்றிருந்த சிற்சாயை அதன்காரணமான ஆத்மா 
வினிடத்திலும் அடங்கு மென்க . 

( க 0 எ ) 
( அ . கை . ) 
ஆக்மாநாத்ம இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
இத்திறமிங் ககமினது பாவாபா வங்க 

ளிலங்குநன வாதிகளி னவிகார மாகி 
யுய்த்துணரு முயிர்வேறொன் றிருத்தலினா லென்று 

முரைத்தவக மான்மாவன் றெனவறிக புறம்பு 
வைத்தவிட யங்கடமக் கான்மாவாய்ப் பரமான் 

மாவிற்கு வேத்தியமா தலிற்சடா சடமா 
யத்தமதின் முன்பின்போ லொளியிலதா மகந்தைக் 

காகஞ்சிற் சாயையான் மாவுடனாம் புணர்ச்சி . 
( இ.ரை. ) " இத்திற மிங்ககமின துபாவாபாவங்களிலங்கு நனவாதிகளி 
னவிகாரமாகி எ . து . இங்ஙனம் இங்குள்ள அகங்காரத்தின் அறிவறியாமை 
விளங்குகின்ற சாக்கிர முதலிய அவத்தையின் கண் விகார முடையதாகி , 
உய்த்துணரு முயிர்வேறொன்றிருத்தலினா லென்றுமுரைத்த வகமான்மா 
வன்றென வறிக எ . று . சென்றறியும் பிரத்தியேகாத்மாவென ஒன்றிருப்ப 
தினால் முற்கூறிய அகங்கார மெப்போதும் ஆத்மா அல்லவென்று நீயறிந்தி 


கச O 

வேதாந்தசூளாமணி 
டுதி . புறம்பு வைத்த விடயங்க டமக் கான்மாவாய்ப் பர மான்மாவிற்கு 
வேத்திய மாதலில் " எ .து . புறம்பாக வைக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு 
ஆன்மாவாகவும் , பிரத்தியேகான்மாவிற்கு அறிபடுபொருளாகவும் இருக்கப் 
பெறுதலின் , சடாசடமாயத்தமதின் முன் பின்போ லொளியிலதா மகந் 
தைக் காகஞ் சிற்சாயை யான் மாவுட னாம்புணர்ச்சி ” எ.து. சட சித்தாயுங் 
கண்ணாடிக்கு முன்பின் போல விஸ்மரணையுளதாயும் ; தஸ்மரணையிலதாயும் 
நிற்கின்ற அகங்காரத்திற்குத் தூலதேகத்தோடுஞ் சிற்சாயையோடும் ஆத்மா 
வோடுந் தாதாத்மியமுளவாம் எ.று. 

உய்த்துணரு மென்பதில் யகர வொற்று ஆசெதுகை . ஆம் புணர்ச்சி 
யெனவே தாதாத்மியத் திரயமெனப் பெற்றாம் . ஆடிக்கு முன்பு ஒளியும் , 
பின்பு இருட்டுமாதல் போல் அகங்காரத்திற்கு முன்பு சித்தும் , பின்பு சடமு 
மாம் . ஆகவே , இவ்வகங்காரஞ் சித்திற்குச் சடமுஞ் சடத்திற்குச் சித்துமாத 
விற் சிற்சட வடிவமென்க , 

வினு : -அற்றேல் , ஒருபொருள் இருதன்மை யடையுமோ ? 
விடை: - அத்தம்போ லிருக்குமென்க . 

வினா - அற்றேல் , கண்ணாடியின் பின் இரதப் பூச்சினால் இருட்டு வந்த 
தன்றிச் சுபாவ மன்றே ? 

விடை : -இவ்வகங்காரத்திற்கு முன்பு சிற்சாயாவொளியும் பின்பு சட 
சாயா மலினமும் இருத்தலின் அங்ஙனமாயிற்றென்க . 

வின : -அற்றேல் , முன் சடமெனக் கூறிப் பின் சிற்சடமெனக் கூற 
லாமோ ? 

விடை : - சடமாயிருந்த ஆடிக்குச் சூரிய னொளியை வாங்கி யிருளை 
விளக்குந் தெளிவொன் றிருப்பது போல , இவ்வகங்காரஞ் சட மாயினுங் 
கூடஸ்த னொளியைவாங்கி விடயங்களை விளக்குதலின் இங்ஙனங் கூறலா 
யிற்றென்க. ஒளி அறிவும் , இலது அறியாமையுமெனக் கொள்க . 

முன் , பின் , ஒளி , இல தெனும் இந்நான்கும் உம்மைத்தொகை , 

சாக்கிராதியவத்தைகளில் விகாரத்தோடுஞ் சஞ்சரிக்கும் அகங்காராதி 
யவத்தைகட்கு விலட்சணனாயிருந்து அறியுந் துரியனே ஆத்மாவெனவும் 
அங்கனஞ் சட சித்து ரூபமாய்ச் சஞ்சரிக்கும் அகங்காரம் கற்பிதாத்மா 
வெனவும் , அவன் சஞ்சரிக்குஞ் சாக்கிராதி யவத்தைகள் அகாத்மா வென 
வுந் தெரிவித்ததென்க 

( க 0 அ ) 
( அ . கை . ) 
முன்னர்ச் சடசித்தென்ற அகங்காரத்திற்கு வருஞ் சம்பந்தங்களினால் 
தாதாத்மத் திரயம் உணர்த்துகின்றது . 
வெப்பினே னானெனலாற் சிற்பதிவிம் பந்தான் 

மேவுமாங் காரசம் பந்தத்தாற் றூல 


திரிசியவிவேகம் . 

கசக 
மெய்ப்படுவ வெம்மை முத லனவறிதல் கரும 

விளைவாகிக் கருமசமா நானறிந்தே னெனலாற் 
றப்பரிய சிற்சாயை யுடனவ்வாங் கார 

சம்பந்தஞ் சிருட்டிமுதன் முத்தியள வாகப் 
பொய்ப்பரிசி னியல்பாகு நான் கருத்த னெனலாற் 

புணர்ச்சியிலான் மாவினுட னனையதின் சம் பந்தம் . 
( இ , ரை . ) “ வெப்பினே னானெனலாற் சிற் பதிவிம்பந்தான் மேவும் 
எ . து . யானிச்சையுடையனென் றிருத்தலால் ஞானப் பிரதிவிம்பயுத்தனாம் , 
" ஆங்கார சம்பந்தத்தாற் றூல மெய்ப்படுவ வெம்மை முதலன வறிதல் 
கரும விளைவாகிக் கருமசமா நானறிந்தே னெனலாற் றப்பரிய சிற்சாயை 
யுடன் " எ . து . அகங்கார சம்பந்தமாக நிற்றலாற் றூலதேக சம்பந்தமா 
யிருத்தலாம் ; உட்டண முதலியவைகளை யறிதற் கியைந்த கருமத்திற்கு 
விளைவாகி நிற்றலாற் கன்மஜ தாதாத்மிய மெனப்படு வதாம் ; யானறிந்தே 
னென் றறுபவ மிருத்தலாற் கெடாத சிற்சாயை சம்பந்தத்ததாம் ; “ அவ் 
வாங்கார சம்பந்தஞ் சிருட்டிமுதன் முத்தியளவாகப் பொய்ப்பரிசி னியல் 
பாகும் ” எ . து . அந்த அகங்கார சம்பந்தஞ் சிருட்டிமுதன் முத்திகாறும் 
மெய்யாக நிற்றலிற் சகஜ தாதாத்மிய மெனப்படுவதாம் : " நான் கருத்த 
னெனலாற் புணர்ச்சியி லான்மாவினுட னனையதின் சம்பந்தம் " எ 
நான் கர்த்தாவென்பதினால் அசங்கமான பிரத்தியேகாத்மாவினுடன் அவ் 
வகங்கார சம்பந்த மிருத்தலால் எ.று. 

தாதான் மிய மென்பது ஒன்றுபடல் . சிற்சாயை தங்கிய அகங்காரமா 
னது நானிச்சாரூபி யென்பதனிலிருந்து தூலசம்பந்தத்தினால் அதன் கன்ம 
மான சீதோஷ்ணாதி சுக துக்கங்களை யறிதலே கன்மஜ தாதாத்மியமென 
வும் , அவ்வகங்காரமானது சீவனுடன்கூடி நானறிந்தேனென்பது இயல்பா 
யிருத்தலிற் சகஜ தாதாத்மியமெனவும், அவ்வகங்காரம் ஆத்ம சம்பந்தத்தி , 
னால் நான் கருத்தாவென் றறிவது பிரமையாதலிற் பிராந்திஜ தாதாத்மிய 
மெனவுங் கூறினார் . 

அகங்கார சம்பந்தமான இத் தாதாத்மியத் திரயங்களால் இவ்வகங்கா 
ரம் ஆத்துமா அன்றென்பதை யுணர்த்தியதென்க . 

( காக ) 
( அ. கை , ) 
முன் இந்துவினையென்ற கவிமுதல் இதுகாறும் மாயையினால் உண் 
டாய திரிசியங்களின் இலக்கணங்களைப் பகுத்தறிகின்ற திரிசியவிவேகம் 
இவ்வளவெனக் கூறி , மேல் இத்திரிசியத்தை நீக்கும் நிமித்தம் இவற்றைச் 
சங்கிரகமாகச் சுருக்கி யாத்மாவில் ஆகந்துகமாகத் தோற்றின அஞ்ஞான 
முதலிய ஏழவத்தையின் இலக்கணங் கூறுவான் றொடங்கி , இச்செய்யு 
ளில் அவ்வேழவத்தையின் நாமம் உணர்த்துகின்றது . 


ܗ 


கசஉ 


வேதாந்தசூளாமணி 


இசைப்பிலது பிராந்திசன் னியமாகு மென்னு 

மிவை முழுதுஞ் செப்புதிரி சியவிவே கந்தான் 
மிசைப்புகல்வ வஞ்ஞான மாவரண மிக்க 

விட்சேபம் பரோட்சமப ரோட்சஞா னம்பின் 
வசைப்படுத லுறுஞ்சோக நிவர்த்தியதன் மீது 

வருநிரங் கிசதிருத்தி யெனுமவித்தை யேழுந் 
திசைப்புறுத லுறுஞ்சீவர்க் காவனவா மிவற்றின் 

றிறமனைத்து முறைபிறழா தினியெடுத்து மொழிவாம் . 
( இ . ரை . ) இசைப்பிலது பிராந்தி சன்னியமாகு மென்னு மிவை 
முழுதுஞ் செப்பு இரிசிய விவேகந்தான் " எ . து . சொல்லுமிடத்து அந்தச் 
சம்பந்தமே பிராந்தி சன்னிய தாதான்மிய மெனப்படும் . இங்ஙனமாகக் 
கூறிய இவை முழுவதுஞ் சொல்லுகின்ற திரிசியவிவேகமெனப் படுவதாம் . 
மிசைப்புகல்வ வஞ்ஞான மாவரண மிக்கவிட்சேபம் பரோட்ச மபரோட்ச 
ஞானம் பின் வசைப்படுதலுறுஞ் சோகநிவர்த்தி " எ .து . மேலே சொல்லப் 
படுவன : அஞ்ஞானமும் , ஆவரணமும் , மிக்க விட்சேபமும் , பரோட்சஞான 
மும் , அபரோட்ச ஞானமும் , பின்னர்க் குற்றத்தை யடைகின்ற துக்கத்தி 
னின்று நீங்குதலும் , அதன் மீது வரு நிரங்கிச திருத்தியெனு மவத்தை 
யேழுந் திசைப்புறுத லுறுஞ் சீவர்க் காவனவாம் " எ .து . அதற்குமே லுண் 
டாகும் தடையற்ற ஆனந்தமும் என்கின்ற அவத்தைக ளேழுமாம் . இவ்வே 
ழுந் திகைத்தலே யியல்பாகவுடைய சீவர்களுக் காக வேண்டுவனவாம் , 
இவற்றின் றிறமனைத்து முறைபிறழா தினியெடுத்து மொழிவாம் எ. து. 
இவற்றின் றன்மைக ளனைத்தையும் ஒழுங்காக இனி யெடுத்துச் சொல்லு 
தும் எ.று. 

திகைப்பெனல் திசைப்பென்றாயது எதுலக நோக்கி வந்த விகாரம் . 
அம்சமென்பது அங்கிசமென்றாயது தென்மொழி பற்றியென்க . 

வின: - அங்கனந் திரிசியவிவேகமெனக் கூறி இவண் அவத்தையென 
வேறு பிரித்த தென்னை ? 

விடை : - இந்நூல் திருக்கு திரிசியமென்னும் இரண்டில் திரிசியத்தின் 
அபிப்பிராயமான அஞ்ஞானாவரண விட்சேபத்தையும் , திருக்குவின் அபிப் 
பிராயமான அபரோட்சாதி மூன்றையும் இத்திரிசியத்தை விடுதற்குந் திருக் 
குவைப் பற்றுதற்கும் ஏதுவாக மத்தியி லுள்ள பரோட்ச ஞானமுமான ஏழ 
வத்தையும் பற்றுதலும் விடுதலுமாதலின் இவற்றையுந் திரிசியத்தி லடக்கிக் 
கூறினாரேனும் இவை மலினாவத்தையை நீக்குஞ் சுத்தாவத்தை யெனத் 
தோன்றப் பிரித்தாரென்க . 

( கக 0 ) 
( அ . கை ) 
மேற்கூறிய சத்தாவத்தையினுள் அஞ்ஞானம் ஆவரணமென்பவற்றின் 
இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றறது . 


கசங் 


திரிசியவிவேகம் . 
புன்னெறிகொள் குடும்பியாய் வலியறுமோர் சித்துப் 

போலியாஞ் சீவனுயர் சுருதிவிசாரத்தின் 
முன்னமொரு தன் சொருப மாகியபே ரொளியா 

முதற்றுரிய நிலையறியா திருந்திடலஞ் ஞானம் 
பின்னொருகா லுயிரியல்பு கூறுமிடத் தின்று 

பிரத்திகான் மரத்தோன்றா தெனுங்கலக்க மிரண்டும் 
பன்னியவஞ் ஞானகா ரியமாகு மென்னப் 

பகர் தருமா வரணமென்பர் பலகலைகற் றுணர்ந்தோர் . 
( இ . ரை . ) புன் னெறிகொள் குடும்பியாய் வலி யறு மோர் சித்துப் 
போலியாஞ் சீவனுயர் சுருதிவிசாரத்தின் முன்ன மொரு தன்சொருப மாகி 
ய பேரொளியா முதற் றுரிய நிலை யறியா திருந்திட லஞ்ஞானம் " எ .து . 
அற்பநெறிக் கியைந்த சமுசாரத்தையுடையவனாய்த் தன்னைத்தான் உணர் 
தற்கு வலி யற்ற வோர் சித்துப்போலியா நின்றுள்ள சீவ னானவன் பிரபல 
சுருதி விசாரணை யடைவதற்கு முன்ன ரொப்பற்ற தனது யதார்த்த சொரூ 
பமா நின்றுள்ள சுயம் பிரகாசமாகிய மேலாய துரிய நிலையை யறியாதிருப் 
பதே யஞ்ஞானமெனப் படுவதாம் ; பின்னொருகா லுயி ரியல்பு கூறுமிடத் 
தின்று பிரத்திகான்மாத் தோன்றாதெனுங் கலக்க மிரண்டும் எ . து . பின் 
னொருகாலத்தில் ஆன்ம இலக்கண மொருவர் இனையதெனக் கூறுமிடத்து 
அஃதில்லையென்றும் , அந்தப் பிரத்தியகாத்மா உண்டெனிற் றோன்றாதா 
வென்றும் எய்துங் கலக்கமாகிய நாஸ்தி நபாதியாகிய இரண்டும் , “ பன் 
னிய வஞ்ஞான காரியமாகு மென்னப் பகர்தரு மாவரணமென்பர் பலகலை 
கற்றுணர்ந்தோர் எ.து. முற்கூறிய அஞ்ஞான காரியமாகுமென்று சொல் 
லத்தக்க ஆவரணமெனச் சகல கலை தேர்ந்துணர்ந்த வல்லோர் கூறாநிற்பர் 


எ.று. 


இன்றெனலை நாஸ்தியெனவும் , தோன்முதெனலை நபாதியெனவுங் 
கொள்க.இவ்விரண்டையும் ஏற்கப்பாலது ஆவரணமெனப் பெற்றாம் . ( ககக ) 

( அ. கை . ) 
நிறுத்தமுறையான் ஏனைய விட்சேபமுதலிய மூன்றின் இலக்கணம் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
கருத்தனுமொண் கருமபலப் போத்திருவுந் தானாய்க் 

கருதியுடம் பபிமானி யாஞ்சீவன் நானே 
யுரைத் தலரும் விட்சேபஞ் சுருதிகுரு வுண்மை 

யுரையாலுண் டுயிரெனவே யறிதலசத் தென்று 
நிரைத்தமுத லாவரண நிவர்த்தகமாம் பரோட்ச 

நீபிரம மெனும்வேத மொழி விசா ரத்தால் 
வரத்துரியன் றானெனவே வறிந்திடுத லபாவா 

வரணநிவர்த் தகமாகு மபரோட்ச ஞானம் . 


4. 


கசச 

வேதாந்தசூளாமணி . 
( இ . ரை . ) “ கருத்தனு மொண் கரும பலப் போத்திருவுந் தானாய்க் 
கருதி யுடம் பபிமானியாஞ் சீவன் றானே யுரைத்தலரும் விட்சேபம் ” எ.து. 
கர்த்தாவும் , ஒள்ளிய கருமபலத்தை யதுபவிக்கும் போக்தாவுந் தானெனவே 
நினைத்துத் தூலவுடம்பை யபிமானிக்கும் அபிமானியாகிய சீவன் நானே 
யெனக் கூறாநிற்றல் அரிதாகிய விட்சேபமெனப் படுவதாம் . சுருதி குரு 
வுண்மை யுரையா லுண் டுயிரெனவே யறித லசத் தென்று நிரைத்த முத 
லாவரண நிவர்த்தகமாம் பரோட்சம் " எ .து . பிரபல சுருதியி னுண்மை 
யுரையானுஞ் சற்குருவி னுண்மை யுரையானும் பிரத்தியாகாத்மா வுண் 
டென வுண்மையாகவே யறித லசத்தென்று முன்னர்க் கூறிய முதலாவா 
ணமானது நிக்ரகமாகத்தக்க பரோட்சமெனப் படுவதாம் . நீ பிரமமெனு 
வேதமொழி விசாரத்தால் வரத் துரியன் றானெனவே யறிந்திடுத லபாக 
வரண நிவர்த்தகமாகு மபரோட்ச ஞானம் " எ.து. நீயே பிரமமென 
கூறும் பிரபல சுருதிமொழியை விசாரிக்கும் விசாரத்தாற் பிரத்தியகாத்மா 
தானென்று அநுபூதி வரத் தெளிந் திடுதலே முன்னர் அபாவமெனக்கூறி 
இரண்டாம் ஆவரணமானது நிக்ரகமாகத்தக்க அபரோட்ச ஞானமென 
படுவதாம் ஏ.று. 

முதலாவரணமெனலால் இரண்டாவதாவரணமெனக் கூறினாம் . அச , 
தாவரணமெனலை நாஸ்தி யெனவும் , அபாவாவரணமென்லை நபாதி யெ 
வுங் கொள்க . ஆமென்னும் ஆக்கவினைமுற்றை மூன்றிடத்தும் வருவிக் 
ஞானமென்பதைப் பரோக்ஷத்துடனுங் கூட்டினாம் . பரோக்ஷ ஞானத்தா 
நாஸ்தியும் , அபரோக்ஷஞானத்தால் நபாதியுமாய ஆவரணம் நீங்கிற்றென்சு 

நீ பிரமமெனும் வேதமொழி யென்பது : நீயே பிரமம் , பிரமமே நீயெ 
ன்றவிடத்துள்ள தேற்றேகாரத்தில் அவ்விருதன்மையு நீங்கிச் சுயம்பிரகாச 
னான ஆத்மனே தானென விளங்கும் அத்துவித ஸ்வரூபமாம் . ( ககஉ ) 

( அ . கை . ) 
ஏனைய இரண்டு அவத்தைகளின் இலக்கணம் இனையவென வுணர் 
த்துகின்றது . 
துரியநிலை யடைந்த தற்பி னான்கருத்த னான்போத் 

திருவென்னுஞ் சீவவுருத் துக்கமகன் றிடுத 
லரியதெனு மச்சோக நிவர்த்தியாஞ் செய்தே 

யடைதலுறு பலனனைத்து மடைந்தனமென் றமைதல் 
பரிவினிரங் கிசதிருத்தி யிரண்டுமப ரோட்ச 

பலமாகு மறிவுருவா மான்மாவிற் கென்றும் 
தெரியுமப ரோட்சமுள தாதலினா லவற்குச் 

சேர்த்தலெவ்வா றஞ்ஞான முதலனவிங் கென்னில் . 
( இ . ரை ) “ துரியநிலை யடைந்ததற்பி னான்கருத்த னான்போத்திரு 
வென்னுஞ் சீவ வுருத் துக்க மகன் றிதெ லரியதெலு மச்சோக நிவர்த்தி ” 


திரிசியவிவேகம் . 

கசாரு 
எ . து . ஆன்ம சாட்சாத்கார நிலையை யுள்ளவாறடைந்து , அதன் பின்னர் 
சான் கன்ம கருத்திரு , நான் கன்ம பலப் போத்திரு வெனக் கூறுஞ் சிதா 
பாச வடிவமான துக்கத்தினின்றும் நீங்குதலே களைதற் கரியதெனத் தக்க 
துக்க நிவர்த்தி யெனப்படுவதாம் ; “ யாஞ் செய்தே யடைதலுறு பல னனை 
த்து மடைந்தனமென் றமைதல் பரிவி னிரங் கிசதிருத்தி " எ . து . யாமரிய 
தவங்களைச் செய்து அடைதற்கியைந்த பயனனைத்தையு மடைந்து பதைப் 
பற்றிருந்தனமென் றமைதிபெறலே துக்கமற்ற தடையற்ற ஆனந்த மெனப் 
படுவதாம் ; “ இரண்டு மபரோட்ச பல மாகும் " எ.து. இங்ஙனங் கூறிய இவ் 
பிரண்டும் அப்ரோட்ச ஞானத்தின் மேலாய பயனெனப் படுவதாம் ; “ அறி 
ருவா மான்மாவிற்கென்றும் தெரியு மபரோட்ச முளதாதலினா லவற்குச் 
ஈர்தலெவ்வா றஞ்ஞானழுதலன விங்கென்னில் ” எ . து . ஞானமே வடிவா 
ளேங்கும் பிரத்தியேகாத்மாவிற் கெப்போது தன்னைத்தா ஓனரத்தக்க 
யயரோட்ச ஞானம் இயல்பாக உண்டாயிருத்தலினால் அவ்வான்மாவிற்கு 
அஞ்ஞானமுதலிய எழும் இங்குவர் தடைதற் கேதென்னை கொலோ வெனச் 
தகட்பையாயின் எ.று. 

ஏ ஈற்றசை, சோகமென்றது கடஸ்தன் இல்லையென்ற துன்பம் . 

அவால்மனோகோசரமாய்த் தானே தானாய் விளங்கும் அதீதமான கூட 
த்தன் தனது லீலா விபூதியினால் எவ்விடத்தும் அது வதுவாய் விளங்குந் 
தன்னை யறியும் நிமித்த முண்டான சங்கற்பம் அந்தர் முகத்தை நோக்கி 
யதிற் கரையாது பகிர்முக நோக்கத்திற் றனது நிரதிசயம் வெளிப்படா 
மையை யானறியேனென்ற சங்கற்பத்துக்கு முன்னுள்ளவிடம் அஞ்ஞான 
மும் , அது விசாரத்தாற் றேடுமிடத்து அவ்வதீதம் இவ்விருத்திக் கெட்டா 
மையான் இல்லையெனக் காண்ப தாவரணமும் , அவ்வனுபவும் விளங்கவில் 
லையே யென வருந்தி விரிகின்ற விருத்தியை யுடையது விட்சேபமும் , 
ஆரியனால் அந்நிரதிசயம் இருக்கின்றதெனக் கூறும் உத்தியினான் அமர்க் 
திருக்குமிடத்து முன் னில்லையென்ற மயக்கம் நீங்கி யிருப்பதாக நிச்சயிப் 
பது பரோக்ஷமும் , அவ்வாசிரியன் சுருதி யுத்தியனுபவத்தால் வெளிப்படு 
த்துமிடத்து , முன் றோன்றாநின்ற மயக்கம் நீங்கித் தானாகக் காண்பது அப் 
ரோக்ஷமும் , இவற்றான் முன்னில்லை யென்றதனால் வந்த கர்த்திருத்துவ 
போக்த்திருத்துவமா திய துன்பங்கணீங்குவதே சோகநிவிர்த்தியும் , இவ்விட 
த்திற் றனக்குத் தானே யுள்ள இன்பழ் விளங்குவது நிரங்கிச திருத்தியுமா 
மென்க . 

( ககக ) 
( அ.கை.) 
முற்கூறிய உவமேயும் போதமாம்படி யிவ்வவத்தைகள் வந்த காரணம் 
நன்றாக விளக்கவேண்டு மென்ற வினாவை நோக்கி யுவமான பூருவமாகக் 
கூறுவான் றொடங்கிய அஞ்ஞானாதி நான்கவத்தையின் இலக்கண முணர் 
துதின்றது . 


வேதாந்தசூளாமணி . 
கடந்துநதி பதின்மர் தமை யெண்ணுங்கா லொருவன் 

கண்டுநவ புருடரைப்பத் தாமவன்றா னெனவே 
யடைந்தறியா திருத்தலே யஞ்ஞானம் பத்தா 

மவனிலைகா ணப்படா னென்னுமிரு பிராந்தி 
யீடும்பைதரு மாவரண நதியுளவ னிறந்தா 

னெனுந்துக்கம் விட்சேபம் வேறொருவன் மொழியாற் 
டந்ததொரு துறக்கமென வுளனெனவே யறிதல் 

[ ம் . 
கிளர்ந்தவவுனிலையென்ற லொடுபகைத்தல் பரோட்க 
( 0. ரை . ) சடர்து நதி பதின்மர்தமை யெண்ணுங்கா லொருவன் 
சண்டு சவபுருடரைப் பத்தாமவன் நானெனவே யடைந்தறியா திருத்தலே 
பஞ்ஞானம் எ.து. பத்துப்பேரோர் பிரவாகமான வாற்றைக் கடக் தக் 
கரையில் தம்மைத்தாம் எண்ணுக்கால் அவர்களிலொருவன் ஒன்பதுபேரை 
யெண்ணிக் கண்டு பத்தாவது புருடன் தானெனவே தெளிவுற் றறியாது 
தறிபோ னிற்றலே யஞ்ஞான மெனப்படுவதாம், " பத்தாமவனிலை காணப் 
படானென்னு மிரு பிராந்தி விடும்பைதரு மாவரணம் ” எ . து . பத்தாவா 
னில்லையென்னு நாஸ்திகமும் இருந்தாற் காணப்படானா வென்னு நபாதிக 
முமாகி இவ்விரண்டு மயக்கமுந் துன்பத்தையே தரத் தகுந்த வாவரண 
மெனப் படுவதாம் , நதியுனவன் இறந்தானெனுக் துக்கம் வீட்சேபம் ” 
எ.து. இவ்வாற்றில் அவ னிறந்து விட்டா னென்னுந் துக்கமே விட்சேப 
மெனப்புவேதாம் , வேறொருவன் மொழியாற் கிடத்ததொரு துறக்கமென 
வானெனவே யறிதல் கிளர்ந்த வவனிலையென்றலொடுபகைத்தல் பரோட் 
சம் " எ . து . வழிபோக்கனாகிய வொருவனது மொழியினால் இம்மை துக்ச 
மயமென்று கலக்க முற்றோன் துக்கமற்ற மறுமை சுவர்க்க மொன்றுள 
தென்று அறிந்தாற்போலப் பத்தாவான் உயிரோடு இங்கிருக்கின்றானென்று 
அறிந்துகொள்ளுதலே முற்கூறிய பத்தாவான் இல்லை யென் புதனோடு முத 
ணயுள்ள பரோட்சமெனப் படுவதாம் எ , று . 
அஞ்ஞான முதலிய நான்கும் ஆக்கவினை யெஞ்சி நின்றன . 

( தகா ) 
( அ.கை. ) 
ஏனைய மூன்றிற்கும் உவமானங் கூறுகின்றது , 
சங்கைகவ புருடரொடு முறையெண்ணி நீயே 

தசமனெனத் தனைத்தானே யிருந்தபடி யறித 
லிங்குவரு தசமன்கா ணப்படா னெனலோ 

டிகலுமப ரோட்சமா நதியிலிறந் தனனென் 
நங்குவரு துயரகறல் சோகநிவர்த் தியதா 

மடைந்ததன தியனிலையிற் சுகித்திருத்த மானே 
ஒங்கநிரங் கிசதிருத்தி யெனவறிக வினிமேற் 

சொல்வேத வாக்கியமாம் விசாரமெடுத் துரைப்பாம் . 


திரிசியவிவேகம் . 

கசன் 
(இசை. ) " சங்கை புருடரொடு முறையெண்ணி ரீயே தசமனெ 
னத் தனைத்தானே யிருந்தபடி யறிதல் ” எ . து . ஐயத்தை யுடைய ஒன்பது 
புருடரோடு முறையே யெண்ணி நீயே பத்தாவா னெனக் கூற , அவன் தன் 
னைத்தானே யிருந்தபடி யிருந்தறிதலே , “ இங்குவரு தசமன் காணப்படா 
னெனலோ டிகலு மபரோட்சம் "எது. இப்போ திங் கெண்ணிக்கையில் 
அகப்பட்ட பத்தாவா னிருந்தாற் காணப்படானா வென்பதனோசி மாறா 
யுள்ள அபரோட்ச மெனப்படுவதாம் ; “ மாததியி லிறந்தனனென் றங்கு வரு 
துயரகறல் சோகநிவர்த்தியதாம் ” எ . து . பெரு நதியிற் பத்தாவா னிறந்தன 
னென் துகாரணமாக அங்கெழுந் துக்கம் பேர்தலே துக்கநிவர்த்தி யெனப் 
படுவதாம் ; " அடைந்த தன திய னிலையிற் சுகித்திருத்த றானே துங்க நிரங் 
கிச திருத்தி பெனவறிக” எ . து . தனக்கு வாய்த்த தனது சுபாவு நிலையிற் 
சுகித்திருத்தலே மேலாய தடையற்ற வானந்த மெனப்படுவதா மெனத் 
தெரிந்திடுதி . " இனிமேற் றொல் வேத வாக்கியமாம் விசார மெடுத் துரைப் 
பாம் " எ.து. இனி மேல் பழைய வேத மகாவாக்கியங் காரணமாக எழும் 
பரமாத்மாயிக்கிய விசாரணையை யாமெடுத்துரைக்குதும் எ.று. 

தசமனென்பது ஆன்மா . ஏனைய ஒன்பதும் விசுவன் , தைசதன் , பிராஞ் 
ஞன் , வைசுவானரன் , சூத்திரான்மா, அந்தரியாமி , சிற்சொலிதை, பொற்பு 
விசாந்தன் , பிரசாபத்தியனுமாம் . வேறொருவனென்றது ஆசிரியன் . அஞ் 
ஞானம் தன்னை மறந்த அறியாமை . ஆவரணம் முழுதுந் தெரியாமன் மறை 
த்தல் , விட்சேபம் அவன் இறந்தானென்றதனால் வருந்துன்பம் . பரோட்சம் 
இருக்கின்றானென்கின்ற நிச்சயம் , அபரோக்ஷம் பிரத்தியட்சமாய்க் காண் 
பது . துக்க நிவர்த்தி மரித்தா னென்றதனால் வருந் துன்ப நீக்கம் . நிரங்கிச 
திருத்தி மரித்தானென்றவனைக் கண்டதனால் வந்த சுகம் , 

வின: -- ஈற்றவை மூன்றும் அவத்தையாய தென்னை ? 
விடை : - ஏனைய நான்கும் நீங்கியவிடத்து உதித்ததாதலி னென்க. 

தசமனுக்கு முன்னும் பின்னும் இன்றி விசாரணாகாலத்தில் அவாந்தர 
மாக இவ்வவத்தைகள் தோன்றி நீங்கினதுபோல , ஆன்மாவிற்கும் இங்கன 
மே தோன்றி நீங்கிற்றென்பது , 

( க்கரு) 
( அ.கை. ) 
முற்கூறிய ஏழவத்தைகளில் ஆசிரியர் முகமாய்ச் செய்யுஞ் சுருதி 
விசாரத்திற் பரோட்சஞானத்தா லுண்டான ஆன்ம நிச்சயத்தை யபரோட்ச 
மாய் விளக்குவான் கருதி , வேதங்களின் முடிவான மஹா வாக்கியங்களின் 
இலக்கணக் கூறுவான்றொடங்கி , இச்செய்யுளில் மூன்று வாக்கியங்களின் 
இலக்கணம் உணர்த்துகின்றது . 
விரிந்தவிதி நிடேதஞ்சித் தார்த்தபோ தகமா 

வேதவாக் கிய மூன்று திறனாகு மவற்றுள் 


கசஅ 

வேதாந்தசூளாமணி. 
வருந்திமக முதலனசெய் கென்றல் விதி விடுக 

மதுபானா திகளென்கை நிடேதம் விதி யின்றித் 
திருந்து சிவ வுயிரயிக்கப் பொருடனையே தெருட்டல் 

சித்தார்த்த போதகவாக் கியமாகு மென்னப் 
பொருந்துமறை நான்கினுநான் குளவாஞ்சித் தார்த்த 

போதகமா கியமகா வாக்கியங்க ளன்றே . 
( @ .னா . ) வீரிர்த விதி நிடேதஞ் சித்தார்த்த போதகயா வேத வாக் 
கியமூன்று திறனாகு மவற்றுள் ” எ . து . விரிவா யுள்ள விதியெனவும் , நிடேத் 
மெனவும் , சித்தார்த்த போதக மெனவும் வேதவாக்கிய மூன்று திறத் 
தனவா நிற்கும் , அம்மூன்றனுள் , “ வருந்தி மக முதலியன செய் கென்றல் 
விதி விடுக் மதுபானாதிக ளென்கை நிடேதம் " எ.து . மிகவும் வருந்தி யாக் 
முதலியவைகளைச் செய்திடுதியெனக் கூறலே விதிவாக்கிய மெனப்படுவ 
தாம் ; மதுமாமிச முதலியவைகளை யேற்றலை விடுகவெனக் கூறலே நிடேத் 
மெனப்படுவதாம் ; " விதியின்றித் திருந்து சிவ வுயி ரயிக்கப் பொருடனையே 
தெருட்டல் ” எ . து . திரிசிய விருப்பகன்றுழி விதிகடந்து பரமாத்மாயிக்கப் 
பொருளை மயங்காவாறு தெளிவித்தலே , “ சித்தார்த்த போதக வாக்கிய 
மாகு மென்னப் பொருந்தும் ” எ . து . சித்தார்த்த போதக வாக்கியமெனப் 
படுவதாமென் றமைந் திருக்கும் . " மறை நான்கினும் நான் குளவாஞ் சித் 
தார்த்த போதகமாகிய மகாவாக்கியங்கள் எ . து . நான்கு வேதங்களிலுஞ் 
சித்தார்த்த போதக மாகிய மகாவாக்கியங்கள் நான் குள்ளனவாம் எ.று. 

அன்று ஏ அசைகள் . சித்தார்த்தபோதகம் நிச்சயப்பொருளை விளக்கு 
தல் . எனவே , கூடஸ்த பிரமாயிக்கியத்தைக் கூற வந்த மகா வாக்கிய 
மென்க , இங்ஙனங் சுடற வந்த மறை நான்கிலும் நான்குளவாஞ் சித்தார்த்த 
போதக மகாவாக்கியமெனவே ; இருக்கு , யசுர் , சாமம் அதர்வண மென்னும் 
நான்கு வேதங்களிலும் முறையே பிரஞ்ஞானம் பிரமம் , அகம் பிரமாஸ்மி , 
தத்தொமசி , அயமான்மாப் பிரம மென்ற இவையே யந்தான் கென்க . 

வினா : - அற்றேல் , இங்ஙனம் கூறிய வேதம் விதி நிஷேதமான கருமத் 
தையுங் கூறியதென்னை ? 

விடை: - அக்கருமங்களில் சிறுமையும் ஞானத்தின் பெருமையும் 
தோன்ற அவற்றை நீக்கி யிதனை யடைதற்கென்க . 

வினா - யாகாதிகளை விதிப்படி செய்க வென்ற விதி வாக்கியங் கரும் 
மாம் . மதுபானாதிகளை விடுகவென்ற நிவேத வாக்கியம் எங்கனல் சரும 
மாம் ? 

விடை : -விலக்குக் வென்றதும் ஓர் விதி யாதலின் அஃதுங் கருமமே 
யாயிற்றென்க . 

வின: -அற்றேல் , இவ்வேதங் கருமம் பத்தி ஞானமென மூன்றுகாண் 
டமாகக் கூறி , இவண் இரண்டாகக் கூறுய தென்னை ? 


திரிசியவிவேகம் . 

கசகூ 
விடை - இவ்விரண்டிற்கும் கடுவா யிருந்த பத்திக்குத் தனக்கென 
வோ ருருவ மின்றி , அவ்விரண்டிற்குங் கருவியாய்க் கருமத்தைச் சேரின் 
அதையும் , ஞானத்தைச் சேரின் அதையும் விளக்கலால் அதை யவற்றினப் 
க்கிக் கூறியதென்க . 

( ககசு ) 
( அ . கை . ) 
முற்கடறிய வேதங்களிற் சாமவேதத்தின் முடிவிற் கூறுஞ் சித்தார்த்தி 
போதகமான ததீதொமசீயென்றும் மஹாவாக்கியமும் அதன் இலக்கணங் 
களும் விளங்க வுணர்த்துகின்றது . 
உரைத்தவையுட் சிறந்ததுநற் சாமமறை புகலு 

மோங்கு தத்தொ மசிமகர் வாக்கியமங் கதற்குப் 
பரத்தலுறு தற்பதந்தொம் பதமொடச் பதமாய்ப் 

பதமூன்றாஞ் சிவமுயிரங் கவற்றயிக்க முறையே 
பருத்தமென லாம்பதமே பதார்த்தமொடு வாக்கி 

யார்த்தங்க டமக்குச்சம் பந்தமுறை மூன்றாம் 
விரிக்கிலவை தாஞ்சாமா னாதிகர ணம்பின் 

விசேடவிசே டியம்மிலக் கணமொடிலக் கியமாம் . 
( இ . ரை . ) உரைத்தவையுட் சிறந்ததுந்த சாமமறை எ . து . முற 
கூறிய நான்கு வேதங்களினுள் மேலாகச் சிறப்புற்றது நல்ல சாம வேதி 
மெனப்படுவதாம் ; புகலு மோங்கு தத்தொமசி மகாவாக்கியம் " எ . து . 
சொல்லத்தக்க மேலாய தத் , தொம் , அசி யெனல் மகாவாக்கியமெனப் படு 
வதாம் ; " அங்கதற்குப் பரத்தலுறு தற்பதந் தொம்பதமொ டசிபதமாய்ப் 
பதமூன்றாம் " எ .து . அவ்வாக்கியத்திற்கு விரிவாயுள்ள தற்பதந் தொம்பத 
மசிபதமெனப் பதமூன்றாகும் . “ சிவமுயி ரங்கவற் றயிக்க முறையே யருத்த 
மெனலாம் " எ . து . அப்பதங்கட்குப் பிரமமும் , கூடஸ்தனும் , அவ்விரண் 
டின் அயிக்கியமுமாகிய இம்மூன்றும் முறையே யருத்தமெனப் படுவதாம் . 
பதமே பதார்த்தமோடு வாக்கியார்த் தங்க டமச்குச் சம்பந்த முறை மூன் 
ராம் ” எ . து . பதமும் , பதப்பொருளும் , வாக்கியார்த்தமு மாகிய இம்மூன் 
றிற்கும் முறையே சம்பந்த மெனல் மூன்று வகைப்படும் . " விரிக்கி லவை 
தாஞ் சாமானாதிகரணம் பின் விசேட விசேடிய மிலக்கணமொ டிலக்கிய 
மாம் எ .து . பகுத்துக் கூறுங்கால் அவை சாமானாதிகரணம், பின்னர் 
விசேடண விசேடியம் , இலக்கண விலக்கியங்களாம் எ.று. 

முறையே யருத்த மென்றமையின் தற்பதத்திற்குச் சிவமும் , தொம் 
பதத்திற்கு உயிரும் , அசிபதத்திற்கு அயிக்கியமுங் கொள்க . சாமானாதி 
கரண சம்பந்த மென்பது தத்தொமென்ற துவிதபதஞ் சம்பந்தமா யிருத்த 
வின் சமானமும் , இவ்விரண்டும் அசிபதமா யிருத்தலின் அதிகரணமும் , 
இம்மூன்று பதமும் ஒன்றாய்ச் சம்பந்தித்திருத்தலின் சம்பந்தமுமாம் . விசே 
டண விசேடிய சம்பந்தமென்பது பர சீவரின் நற்கிழமையை விசேடித்தல் 


கரும் 

வேதாந்தசூளாமணி . 
விசேடணமும் , அவ்விசேடணத்தின் ஒருமையான ஆனா யென்னும் பொரு 
ளாய்க் காண்பது விசேடியமும் , இப்பொருண் மூன்று மொன்றாய்ச் சம்பர் 
தித்திருப்பது சம்பந்தமுமாம் . இலக்கண விலக்கிய சம்பந்தமென்பது : இம் 
மூன்று பொருளும் ஏகமாயிருத்தல் இலக்கணமும் , ஏசமென்பதின்றிச் சுய 
மாய் விளங்குவது இலக்கியமும் , அங்ஙனம் ஏகமென்றுஞ் சுயமென்றும் 
பிரிவின்றிச் சம்பந்திப்பதே சம்பந்தமுமாம் . கூடஸ்தப் பிரமாயிக்கியம் 
போதமாம்படி கரதலாமலகம் போல விளங்கக்கூறுதலின் (உரைத்தவையுட் 
சிறந்தது நற்சாமமறைபுகலு மோங்கு தத்தொம மகா வாக்கியம் என்றார் . 
முறைமூன்றா மென்றமையின் தத்தொமசியென்ற பதங்கட்குச் சாமானாதி 
கரணிய சம்பந்தமும் அது நீ யாயின வென்னும் பதார்த்தங்கட்கு விசேஷண 
விசேஷிய சம்பந்தமும் , இப்பதார்த்த முள்ள வாக்கியார்த்தங்கட்கு இலக் 
கண விலக்கிய சம்பந்தமுமாம் . 

சாமவேத மகாவாக்கியத்தின் பதமும் பதார்த்தமும் வாக்கியார்த்தமூ 
மாதிய இம்மூன்றிற்குமுள்ள சம்பந்தமும் அதனாலுண்டாய பரமாத்யாயிக்க 
மான அத்துவித ஸ்வரூபமுமே பிரயோசன மென்க . 

( ககஎ ) 
( அ . கை ) 
முற்கூறிய மாமாவாக்கியத்தின் கண் முன் னுள்ள இரண்டு பதத்தின் 
இலக்கணம் உணர்த்துகின்றது . 
அறைதலுறு பதார்த்தங்கட் கிருபொருளிங் குளவா 

மவைவாச்சி பார்த்தமிலக் கியார்த்தமென வவற்றுண் 
முறைமை தரு விராட்புருடன் முதலாகி நின்ற 

மூவுருவ வீசனுமப் பிரமமுமொன் றாகிப் 
பிறி தலற நிற்புழிதற் பதத்திற்கெய் துறுவ 

பெயர்வாச்சி யார்த்த முக்கி யார்த்தமபி தார்த்த 
நெறிகொள் விசு வாதிகளுந் துரியனுமொன் றாகி 

நிற்புழிதொம் பதத்திற்கு வருமம்மூ வகையும் . 
( இ . ரை . ) “ அறைதலுறு பதார்த்தங்கட் கிருபொருளிங்குளவா மவை 
வாச்சியார்த்த மிலக்கியார்த்தமென " எ .து . முற்கூறிய பதப்பொருள் இர 
ண்டிற்கும் இரண்டருத்தங்க ளுள்ளனவாம் ; அவைகள் வாச்சியார்த்த மிலக் 
கியார்த்த மென்பன . அவற்றுள் முறைமைதரு விராட் புருடன் முதலாகி 
நின்ற மூவுருவ வீசனு மப்பிரமமு மொன்றாகிப் பிறிதலற நிற்புழி " எ .து . 
அவ்விரண்டு பதார்த்தங்களுள் முறையாகச் சொல்லுகின்ற விராட்புருடன் 
முதலாகி நின்ற மூவுருவாகிய வீசனும் அந்தப் பிரமமும் ஏக மாகிப் பேத 
மற்று நிற்குங்கால் , “ தற்பதத்திற் கெய்துறுவ பெயர் வாச்சியார்த்த முக்கி 
யார்த்த மபிதார்த்தம் ” எ , து . தற்பதத்திற் கெய்துவன வாகிய பெயர்கள் 
வாச்சியார்த்தம் , முக்கியார்த்தம் , அபிதார்த்த மென்பனவாம் . “ நெறிகொள் 


திரிசியவிவேகம் . 

கருக 
விசுவாதிகளும் துரியனுமொன்றாகி நிற்புழி தொம்பதத்திற்கு உரு மம்மூவ 
கையும் ” எ.து. அதுபோல நெறியாகக் கொள்ளப்பெற்ற விசுவன் முதலிய 
மூன்றுருவ சீவர்களுக் கூடஸ்தனும் ஏகமாகி நிக்குங்காற் செம்பதத்திற்கு 
வருவனவாகிய பெயர்கள் வாச்சியார்த்த முதலிய மூன்றுமாம் எ.று. 

பிரம்முந் துரியனு மென்பதனால் அதிஷ்டானத்தை வருவிக்க . வாச்சி 
யார்த்தம் : வாசகப்பொருள் . முக்கியார்த்தம் இவ்வாசகப்பொருளின் குண 
த்தினிலக்கணப்பொருள் . அபிதார்த்தம் இவ்விலக்கணப் பொருளே விராட் 
டாதி நாமமாய்த் தோற்றல் . முக்கியார்த்தம் அபிதார்த்தமென்பன வாச்சி 
யார்த்தத்தின் பேதங்களாம் . இவை பிரம கூஸ்தர்களுக்கு ஆபாச மாகத் 
தோற்றிய உபாதி நாழங்கள் , 

பிரமசந்நிதானத்தின் ஈசுரன் விராட்டாதி மூன்றினுடன்கூடிச் சிருஷ் 
டியாதிய தொழில்களைச் செய்வதும் கூடஸ்த சந்நிதானத்திற் சீவன் விசு 
வாதி மூன்றினுடன் கூடி யிராகத் துவேஷங்களால் விஷயங்களைப் புசிப் 
பதும் வாச்சியார்த்தமெனத் தெரிவித்த தென்க . 

( சகஅ ) 
( அ . கை . ) 
முற் கூறிய இரண்டு பதங்களின் இலக்கியார்த்த இலக்கணம் இனைய 
வென வுணர்த்துகின்றது . 
தற்பதத்தி னுக்கு விராட் புருடாதி யகன்ற 

தனிநிருபா திகப்பிரம மேயிலக்கி யார்த்தஞ் 
சொற்பரவு சோதித்தற் பதார்த்தமென நிற்குந் 

தொம்பதத்திற் குற்றவிசு வாதிகளின் வேறாம் 
பொற்பினிரு பாதிகமாந் துரியனிலக் கியார்த்தம் 

பொருந்துறுசோ திததொம்ப தார்த்தமென வாமல் 
விற்பாவு மிலக்கணைவிட் டதுவும் விடா ததுவும் 

விட்டு விடா ததுவுமென மூவகையா மன்றே . 
( இரை. ) “ தற்பதத்தினுக்கு விராட் புரூடாதி யகன்ற தனி நிருபா 
திகப்பிரமமே யிலக்கியார்த்தஞ் சொற்பரவு சோதித தற்பதார்த்தமென நிற் 
கும் " எ .து . முற்கூறிய தற்பதத்திற்கு விராட்புருடன் முதலிய மூன்று 
மகன்று நின்ற ஒப்பற்ற நிருபாதிகப் பிரமமே இலக்கியார்த்த மெனவும் , 
யாவராலுந் துதிக்கப் பெற்ற சோதனைக் கியைந்த தற்பதார்த்தமெனவும் 
பெயர்பெற்று நிற்கும் ; தொம்பதத்திற் குற்ற விசுவாதிகளின் வேமும் 
பொற்பி னிருபாதிகமாக் துரிய னிலக்கியார்த்தம் பொருந்துறு சோதித 
தொம் பதார்த்த மெனவாம் " எ .து . மேற்கூறிய தொம்பதத்திற் கியைந்த 
விசுவன் முதலிய மூன்றிற்கும் மாறாயுள்ள சொப்பிரகாசத்தோடு நிருபாதிச 
மும் வாய்ந்த கூடஸ்தனே விலக்கியார்த்தமெனவும் , பொருந்திய சோத 
னைக் கியைந்த தொம்பதார்த்தமெனவு நிற்கும் . " அவ்விற்பரவு மிலக்கணை 


கரு உ 


வேதாந்தசூளாமணி . 
விட்டதுவும் விடாததுவும் விட்டுவிடாததுவு மென மூவகையாம் ” எ . து . 
அந்தப் பிரகாசம் பொருந்திய விலக்கணையாவது விட்டதெனவும் , விடாத 
தெனவும் , விட்டுவிடாத தெனவும் மூவகையாக நிற்கும் எ.று. 

அன்று அசைகள் . இலக்கியார்த்தம் இலக்கணையால் அறியும் உண் 
மைப் பொருள் . எனவே , அது நீ யென்னும் பதங்கட்கு இலக்கியப் பொ 
ரூள் பிரம கூடஸ்த ராதலின் இலக்கியார்த்த மெனவும் , அப் பதங்களைச் 
சோதனை செய்த விடத்துச் சேடித்து நிற்றலின் சோதித தத் தொம்பதார்த் 
தங்களெனவும் நாமங்கள் வந்தன . இவை பரசீவர்களின் யதார்த்தமாயுள்ள 
திருப்பாதிசு நாழங்களைச் சொல்லுதலாம் . தேகாதி தன்மைகளை விட்டுச் 
சீவனை லட்சியிப்பதால் விட்டவிலக்கணை யெனவும் , சர்வ தத்துவாதி தன் 
மைகளை விடாமல் ஈசனை லட்சியிப்பதால் விடாத விலச்சணையெனவும் , 
இவைகட் தாதாரமாயு மியாவுமாயும் விளங்காநின்ற பிரம கூடஸ்தரை 
தீட்டும் விடாமல் அத்துவிதத்தை லட்சியிப்பதால் வீட்டு " டாத விலக் 
சணை யெனவுமாம் . 

விராட்டாதி நான்கு உபாதியும் நீங்கிய பிரமத்தையும் , விசவாதி 
நான்கு உபாதியும் நீங்கிய கூடஸ்தனையும் பிரத்தியட்சமாய்க் காண்பது 
இலக்கியார்த்த மெனத் தெரிவித்த தென்க . 

( கககூ ) 
( அ . கை . ) 
முன் மகாவாக்கியத்திற்கூறிய வஸ்து நிச்சயத்தைப் பின்னும் ஸ்திரப் 
படுத்துவதற்காக வற்புறுத்திச் சொல்லிய மூன்றிலக்கணங்களை யுதாரண 
பூருவுகழாகக் கூறுவான் ஜொடங்கிச் செய்யுளின் மூன்றுதாரணமும் அவ 
ற்றின் இரண்டின் இலக்கணங்களும் உணர்த்துகின்றது . 
கங்கையினி லிடைச்சேரி மருவலுறுஞ் சொல்லுங் 

கவன்குந்த மொடுசோயக் தேவதத்த னெனுஞ்சொல் 
லிங்கிவைக ளுதாரணமா மவற்றினுக்குக் கங்கை 

யெனுழொழிநீர் வடிவாந்தன் முக்கியார்த் தத்தைத் 
தங்குமிடைச் சேரிதனக் கிடமாகா மையினாற் 

றணந்து கரை காட்டுந்தன் முக்கியார்த் தத்தைத் 
சங்கமுறு குந்தெமொரு விடாமற்குந் தத்தைச் 

சுமப்பவனைக் காட்டுமென வணர்ந்திடுக துணிந்தே , 
(இரை ) கங்கையினி விடைச்சேரி மருவலுறுஞ் சொல்லுங் சுவன் 
குந்தமெரடி சோயத் தேவதத்த னெனுஞ் சொல் விக்கிவைக ளுதாரண 
மாம் " எ . து . கங்காந்திக்கண் இடைச்சேரி யிருக்கின்றதென்னும் வசன 
மும், செல்கின்ற குந்தமென்னும் வசனமும் சோயந் தேவதத்தனெனப்படு 
வனவாம் . " அவற்றினுக்குக் கங்கையெனு மொழி நீர்வடிவாந் தன்முக்கி 
யூார்த்தத்தைத் தங்கு மிடைச்சேரிதனக் கிடமாகாமையினாற் றணந்துகரை 


திரிசியவிவேகம் . 
காட்டும் " எ .து . அவ்வுதாரணங்கட்குக் கங்காநதி யென்னுஞ் சொல்லா 
னது சலவடிவாநின்றுள்ள தனது முக்கியார்த்தத்தைப் பொருந்திய இடை 
ச்சேரிக் கிடமாகப் பெறாமையின் அதனை விட்டுக் கரையைக் காட்டாநித் 
கும் ." தன் முக்கியார்த்தத்தைத்துங்கமுறு குந்தமொழிவிடாமற் குத்தத்தைச் 
சுமப்பவனைக் காட்டுமென வுணர்ந்திடுக துணிந்து " எ .து . சிறப்புற்ற குந்த 
மென்னுஞ் சொல்லானது தனது முக்கியார்த்தத்தை விடாமற் றன்னைச் 
சுமப்பவனைக் காட்டாநிற்கும் எனத் தெளிவற் றுணர்ந்திடுதி எ.று. 

ஏ அசை . கங்கை யென்னுமொழி தன் முக்கியார்த்தத்தைத் தணந்து 
கரைகாட்டு மெனவும் , குந்த மென்னுமொழி தன் முக்கியார்த்தத்தை விடா 
மற் குத்தத்தைச் சுமப்பவனைக் காட்டு மெனவு முடிக்க . 

கங்கையென்பது தேகாதிப் பிராஞ்ஞன் ஈறாய ஒன்பதிற்கும் , இடைச் 
சேரியென்பது இவற்றை நீங்கிய சீவனுக்கும் , குந்தமென்பது விராட்டாதி 
யந்தரியாமி மீறாய ஒன்பதிற்கும் , இவற்றை விடாமல் நின்ற குந்ததாரியை 
ஈசனுக்கும் , சோ வென்பது அவனென்னும் ஈசனுக்கும் , அயமென்பது இவ 
னென்னுஞ் சீவனுக்கும், தேவதத்தனென்பது அத்துவிதத்திற்கும் உவமித் 
ததாம் . இவ்வுதாரணங்கள் காரண காரியோபாதிகளிற் சம்பந்த மான பர 
சீவர்களை வெளிப்படுத்தும் நிமித்தம் இவ்விரண் டிலக்கணையான வுவமா 
னத்தில் வாச்சியார்த்த லட்சியார்த்த இலக்கணமுணர்த்தியது . ( 2 0) 

( அ . கை . ) 
முன்னிறுத்த முறையான் மூன்றாவது இலக்கணையின் இலக்கணம் 
களை யுவமான பூர்வகமாக வுணர்த்துகின்றது . 
முன்னமொழி தருஞ்சோயந் தேவதத்த னென்னு 

மொழியுண் முத லவனென்னு மொழியிறந்த காலக் 
தன்னில்வரு தேசவயோ விசிட்டனாந் தேவ 

தத்தனைக்காட் டிடுமிவனென் மொழி நிகழ்காலத்தி 
லுன்னவரு மவையுடைய தேவதத்தன் றன்னை 

யுணர்த்திடுமிவ் விருத்ததரு மப்பொருள்க ளிரண்டு 
மன்னுதல் செய் யயிக்கமுறா மையினாலப் பொருட்கண் 

வருவிருத்த தருமங்க ளனைத்தினையும் விட்டே . 
( இ . ரை . ) முன்ன மொழிதரு சோயக்தேவதத்த னென்னு மொழி 
யுண் முதலவ னென்னுமொழி பிறந்தகாலந் தன்னில் வரு தேச வயோவிசி 
ட்டனார் தேவதத்தனைக் காட்டிடும் ” எ . து முன்னர்க்கூறிய சோயந்தேவ 
னென்னும் மொழியுள் முதற்கணுள்ள அவனென்லும் மொழி விறந்தகாலத் 
தில் வருகின்ற தேசமும் , வயதி லுயர்ந்தவனு மாகிய புருஷனையே காட்டி 
விடும் ; இவனென்மொழி நிகழ்காலத்தி லுன்னவரு மவையுடைய தேவதத் 
தன் தன்னை யுணர்த்திடும் ” எ.து. இவனென்னும் இரண்டாம் மொழியா 


உம் 


வேதாந்தசூளாமணி . 
னது , நிகழ்காலத்தில் உன்னற் கியைந்த அந்தத் தேசத்தையும் , அந்த வய 
தையுமுடைய புருஷனையே காட்டிவிடும் . இவ்விருத்த தருமப் பொருள்க 
ளிரண்டு மன்னுதல்செய் யயிக்க முறாமையினா லப்பொருட்கண் வரு 
விருத்த திருமங்க எனைத்தினையும் விட்டு ” எ.து. இந்தப் பேத தன்மங்களை 
யேற்றற் கியைந்த இவ்விரண்டு பொருள்களும் நிலைபெற்ற அயிக்கியத்துக் 
குடன்படாமையினால் அப்பொருள்களினிடத்தில் வராநின்ற பேத தர்மங்க 
எனைத்தையும் ஒழித்து எ.று. 

ஏ அசை. முதலவ னென்றதனால் பின்னவனெனக் கொள்க . சோவெ 
ன்னும் பதத்திற்கு அவனெனவும் , அயமென்னும் பதத்திற்கு இவனென 
வுங் கொள்க . விருத்த மென்பது வேறுபாடுடையது , அது வென்னும் ஈச 
னுக்குச் சோ தேவதத்த னெனவும் , தீயென்னுஞ் சீவனுக்கு அயந் தேவ 
தத்தெனெனவும் உவமித்த தென்க . இது விட்டு விடாத இலக்கணை யான 
வுவமானத்தின் வாச்சியார்த்த இலக்கண முணர்த்தியது . 

( கஉக ) 
( அ.கை. ) 
மூன்றாம் இலக்கணையின் இலக்கியார்த்தம் இனையவென வுணர்த்து 
கின்றது . 
விருத்தமறு தருமமாந் தேவதத்தன் றனையே 

விடாதுகொளி னவனிவனே யிவனவனே யென்னுங் 
தெரித்தலரி தாயதா தான்மியங்கூட. இறுமாற் 

றேரினிதை விட்டுவிடா விலக்கணையி னொதொ 
னருத்தவிலக் கணைபாகத் தியாகவிலக் கணையென் 

றறைதலினா லிதுவேதத் தொம்மசிவாக் கியத்திற் 
குரைத்திடுவ ருதாரணமா யுரியதென வுண்மை ( பாம் . 

யுணர்ந்துடையோ ரஃதெவ்வா றெனின் முறையேயுரைப் 
( இ.ரை. ) விருத்தமறு தருமமாந் தேவதத்தன் றனையே விடாது 
கொளி னவனிவனே யிவனவனே யென்னும் தெரித்த லரிதாய தர தான் 
மியங் கூடுறும் எ .து . பேதங்களுக் கிடம் பெறாத தர்மத்தை யுடைய புரு 
ஷனையே விடாது பற்றில் அப்புருடன் இப்புருடனே யெனவும் , இப்புரு 
டன் அப்புருடனே யெனவுங் கோடற் இயைந்த யாவராலும் அறிவித்தற் 
கரிய ஐக்கியமானது வந்து கூடும். தேரி னிதை விட்டுவிடா விலக்கணையி 
னொடுதா னருத்த விலக்கணை பாகத்தியாக விலக்கணை யென் றறைதலி 
னால் " எ.து. ஆராய்ந்துணருமிடத்து இதனைவிட்டுவிடாத இலக்கணையென 
வும் , அருத்த இலக்கணையெனவும் , பாகத்தியாக இலக்கணை யெனவுக் 
உறுதலினால் , “ இதுவே தத்தொமசி வாக்கியத்திற் குரைத்திவே ரூதா 
ரணமா யுரியதென வுண்மை யுணர்ந்துடையோ ரஃதெவ்வா றெனின் 
முறையே யுரைப்பாம் ” எ.து. மெய்ம்மை யுணர்ந்த சத்துக்கள் தத்துவ 


க 


திரிசியவிவேகம் . 
மசி வாக்கியத் ற்கு இதுவே தக்க உதாரணமெனக் கமுகிற்பர் . அஃதென் 
ஙனமெனக் கேட்பையாயின், முறையே யதனைக் கறுதும் எ.று. 

ஆல் - அசை . அறைதலினா லெனற் கெழுவாய் மறை யெஞ்சியது . 
விட்டுவிடாத இலக்கணை , அருத்த இலக்கணை , பாகத்தியாக இலக்கணை 
யென்பன வொருபொருட் கிளவி . வேடங்களை விட்டுப் புருடனை விடா 
மற் கொள்ளு மிடத்து அவ்வேடத்தோடும் புருடனை யொன்றாகக் காணு 
தலின் விட்டு விடாத இலக்கணை யெனவும் , அதன் பொருளை மாத்திரங் 
காட்டுதலின் அருத்த விலக்கணையெனவும் , இவ்விருத்த தருமமாகிய பாகு 
பாட்டை நீக்குதலின் பாகத்தியாக இலக்கணையெனவுக் கொள்க . இஃது 
உவமானங் கூறிய விட்டுவிடாத இலக்கணையின் இலக்கியார்த்தம் உணர்த் 
தியது . 

( கஉ . ) 
( அ . கை . ) 
முற்கூறிய மஹாவாக்கியத்தின் யதார்த்த ஸ்வரூபத்தை லட்சியிக்கும் 
நிமித்தம் அதிற்கூறிய மூன்றுபொருளை மூன்று இலக்கணையால் வெளிப் 
படுத்துவான் கருதி முன்பு அவன் இவனென்கின்ற பேத தன்மத்தை நீக் 
கிப் பின்பு அவனே யிவன் இவனே யவனென்கிற அபேத தன்மத்தை விள 
க்குவித்த உவமானப்படி யுவமேயத்தின் வாச்சியார்த்தம் விளங்க உணர்த்து 
கின்றது . 
தற்பதவாச் சியார்த்தமென லெலாமறி தன் முதலாஞ் 

சட்குணங்கொள் பரோட்சனாஞ் சிவன் றனையே யுணர்த்து 
முற்பகருந் தொம்பதமுக் கியமெனல்சிற் றுணர்வு 

முதலாய வீனகுண விசிட்டவப் ரோட்சக் 
கற்பிதசீ வனையுணர்த்து மிம்முரண்கொள் பொருட்கே 

கத்துவங்க . டாமையினிவ் விருபொருளு மடையும் 
பற்பலவாம் பரோட்சமுட னபரோட்ச மாகப் 
பகைத்ததரு மத்திறங்க ளனைத்தினையும் விட்டே 

( இ . ரை . ) “ தற்பத வாச்சியார்த்தமென லெலாமறிதன் முதலாஞ் 
சட்குணங்கொள் பரோட்சனாஞ் சிவன்றனையே யுணர்த்தும் ” எ.து. தற் 
பதத்தின் வாச்சியார்த்த மெனப்படுவது சர்வஞ்ஞத்துவ முதலிய ஆறுகுண 
ங்களையும் தனக் கியல்பாகக் கொண்ட பரோட்சனாகிய சிவனையே யுணர்த் 
தாநிற்கும் ; முற்பகரும் தொபத முக்கியமெனல் சிற்றுணர்வு முதலசய 
வீனகுண விசிட்ட வபரோட்சக் கற்பித சீவனை யுணர்த்தும் ” எ. து . முன் 
னர்க் கூறிய தொம்பத வாச்சியார்த்த மெனப்படுவது : கிஞ்சிஞ்ஞத்துவ 
முதலிய ஈன சனங்களின் மேலாய சுபரோட்ச னெனப்படும் கற்பிதாத் 
மாவாகிய வேனையே யுணர்த்தாநிற்கும் ; " இம்முரண்கொள் பொருட் கேக் 
த்துவம் கூடாமையி னிவ்விருபொருளு மடையும் ” எ . து . மாறாயுள்ள 
இவ்விருவகைப் பொருட்கும் ஐயிக்கியஞ் சாதித்தல் கூடாமையின் இவ் 


கருகா 

வேதாந்தசூளாமணி. 
விருவகைப்பட்ட பொருளும் அடைதற் கியைந்த , " பற்பலவாம் பரோட்ச 
முட னபரோட்சமாகப் பகைத்த தருமத்திறங்கள் அனைத்தினையும் விட்டு " 
எ , து , பற்பல பேதமாயுள்ள பரோட்ச முடன் அபரோட்சமாக மாறாகப் 
பெற்ற தர்மத்தின் நிலைகளனைத்தையும் ஒருங்சே விட்டு எ.று. 

ஏ அசை . சிவன்றனையே யென்றதனால் சீவனையே யென்றாம் , ஈன 
குண விசிட்ட னென்றதனால் மேலாஞ் சட்குணங்கொள் விசிட்டமெனக் 
கொள்க . அபரோட்ச கற்பித சீவ னென்றதனால் பரோட்ச நிர்விகற்ப சிவ 
னென்றாயிற்று . சர்வஞ்ஞத்துவ முதலிய சட்குணங்களுக்கு மாறாயவற் 
றைச் சிற்றுணர்வு முதலாய ஈன குணமெனக் கொள்க . சகத்திற்குக் கார 
ணன் ஒருவன் உண்டென நிச்சயிப்பதால் ஈசனைப்பரோட்சமெனவும் , காரி 
யமாய தூல தேகத்தோடும் விடயங்களை யனுபவிப்பது காட்சியா யிருத்த 
லின் சீவனை யபரோட்ச மெனவும் , கிஞ்சிஞ்ஞத்துவ சர்வஞ்ஞத்துவாதி 
விருத்த தருமங்கட்கு அயிக்கக் கூடாமையின் இம்முரண்கொள் பொரு 
ட்கு ஏகத்துவங் கூடா தெனவும் , முற்கூறிய சர்வஞ்ஞத்துவ கிஞ்சிஞ்ஞத் 
துவ குணங்களான விருத்தாமிசத்தை நீக்கவேண்டு மாதலின் பற்பலவாம் 
பரோட்சமுடன் அபரோட்சமாகும் பகைத்த தருமத்திறங்கள் அனைத்தினை 
யும் விட்டே யெனவுங் கூறினார் . இஃது தற்பத தொம்பதத்தின் வாச்சி 
யார்த்த பேதமான சீவேசுரர்களுக்கு ஏகத்துவங் கூடாதென்னும் இலக் 
கணம் உணர்த்தியது . 

( உக ) 
( அ . கை . ) 
முற்கூறிய மகாவாக்கியத்தின் இலக்கியார்த்தங்கள் இனையவென 
உணர்த்துகின்றது . 
இகலிலா வறிவுமாத் திரமாகி நின்ற 

விலக்கியமாப் பிரமகூ டத்தவுயிர் கொள்ளிற் 
பு , " ரிலா வதுவிதுவே யிதுவதுவே யென்னப் 

பொருத்துதா தான்மியம்வந் துறுமெனவே யறிக 
பகரிலா வசிப தமிவ் விலக்கியார்த் தத்திற் 

பரேட்சவப் போட்சங்கண் மாயாகற் பி தெமென் 
றுகவிலா துவர்த்தியுறு பதமாமிம் முறையா 

லொன்றாகு மறிவேயுண் டெனல்வாக்கி யார்த்தம் .. 
( இ . ரை . ) " இகலிலா வறிவுமாத் திரமாகி நின்ற விலக்கியமாப் பிரம 
கூடத்த வுயிர் கொள்ளில் ” எ.து. அங்கனம் விட்டதனால் முர ணெய்தற்கு , 
இடம் பெழுத அறிவு மாத்திரமாக மிஞ்சி நிற்கப் பெற்ற இலட்சியார்த்த 
மாகப் பிரமத்தையும் பிரத்தியேகாத்மாவையும் ஏற்கும் த்து , "புகரிலா 
வது விதுவே யிதுவதுவே யென்னப் பொருந்து தாதான்மயம் வந்துறு 
மெனவே யறிக " எ.து. குற்றமற்ற பிரமங் கூட 

ஸ்தனேயெனவும் , கூடஸ் 
தன் பிரமமே யெனவும் ஏற்றற்கில் பந்த ஐக்கிய நிலைமை வந்தடையு 


திரிசியவிவேகம் . 

கரு எ 
மென்றே விசாரித் தடைதி . பகரிலா வசிபத மிவ் விலக்கியார்த்தத்திற் 
பரோட்ச வபரோட்சங்கண் மாயா கற்பிதமென்று " எ .து . சொல்லற்கரிய 
அசிபதமானது இங்கனங் கூடறியலட்சியார்த்தத்தில் பரோட்சம் அபரோட்ச 
மென்னப்பட்ட இவ்விரண்டையும் மாயா கற்மித மென்று , " உக விலா 
துணர்த்தி யுறுபதமா மிம்முறையா லொன்றாகு மறிவே யுண்டெனல் 
வாக்கியார்த்தம் " எ .து . மாறின்றி யுணர்த்தி நிற்றற் கியைந்த நிலைமை . 
யினதாகும் இங்ஙனம் இருப்பது நோக்கி யிவ்வாறாய நெறியினால் அறிவு 
ஒன்றே யுண்டெனக் கணிப்பது முற்கூறிய மகாவாக்கியார்த்த மெனப் 
படுவதாம் எ.று. 

இவ்வைந்து கவிகளினால் மகாவாக்கியத்தின் லட்கியார்த்தம் வெளிப் 
படுத்துவா னுதலிய மூன்று இலக்கணையினால் உவமான வுவமேயப்படி 
தூல் முதலியவற்றிற் சம்பந்த மான காரிய வுபாதிகளை விட்டு , அவத்தார் 
திரய விலட்சண மான சீவ துரியங் கடந்து அதீதமாய் நிற்பது கூடஸ்து 
னெனவும் , விராட்டு முதலியவற்றுட் சம்பந்த மான கார ணோபாதிகளை 
விட்டு , அவற்றிற் காதார மான பர துரியமுங் கடந்து அதீதமாய் நிற்பது 
மிரம மெனவுங் கூற வந்தது இக் கூடஸ்த பிரம ஐக்கியமான அத்துவித 
ஸ்வரூபமே பொருனெனக் காட்டற் கென்க . அதின் சம்பர் தமியாதெனின் 
கங்கைக்கண் ணுள்ள இடைச்சேரி சத்திக்கின்ற தென்னு மிடத்தில் அக் 
கங்கை சத்திக்குமா வென்று அதன் கரையிலுள்ள இடைச்சேரியின் சத்த 
மென்று காண்பது போல , தூலாதிகளாற் றெரிவிக்கின்றதென்ற வசனத் 
தில் சடமான தேகாதிகள் தெரிவிக்குமாவென் றதனை விட்டு அதனிடமா 
யிருந்த சீவன் றெரிவிக்குமெனக் காண்பது விட்ட இலக்கணை யெனவும் , 
குந்தஞ் செல்கின்ற தென்னில் அக்குந்தன் தனியே செல்லுமா யென்று 
அதனை விடாமற் குந்தத்தைச் சுபப்பவனைக் காண்பது போல , ஞானஞ் 
செல்கின்ற தென்னின் அது தனியே செல்லுமா வென்று அதனை விடா 
மல் அதற் காதாரமான இன்புருவமாகிய ஈசனைக் காண்பது விலக் 
கணையெனவும் ; சோயந் தேவதத்த னென்பது, சோ அவனென்னும் ஈச 
னே , அயம் இவனென்னுஞ் சீவன் , தேவதத்த னென்பதில் இவ்விரண்டின் 
ஐக்கியமான வஸ்து , இத்தேவதத்தனை யவ்விரண்டிடத்துங் கூட்டிச் சோ 
தேவதத்தனென்னின் , அங்கன முதயகாலத்திற் காகித்தலத்தில் இல்லறத் 
தோடுங் கூடி யிருந்தவன் போல , விராட்டாதியவற்றிற் கூடி யிருந்த ஈச 
னும் , அயந் தேவதத்த னென்னின் இங்ஙனம் அர்த்த காமத்திற் சிதம் 
பரத்திற் றுறவோடுங் கூடியிருந்தவன் போலத் துலாதிகட்கு விலட்சண 
மாயிருந்த சீவனும் வாச்சியார்த்த மாகவும் , உத யார்த்த சாம மென்னுங் 
காலமும் , காசி சிதம்பர மென்னுந் தேசமும் , துநவகிரகஸ்த னென்னும் 
வேடமுமாய இவ்விருத்த தருமங்களை விட்டு இவ்விரண்டு காலத்தும் இவ் 
விரண்டு தேசத்தும் இவ்விரண்டு வேடத்தும் இருந்து அவ்விருத்தமான 
அவனே யிவன் , இவனே யவனென்ன மொருபுருடனாகக் காண்பதுபோல , 


1 


விடாத 


கரு அ 

வேதாந்தசூளாமணி . 
அனுக்கிரகஞ் செய்தல் அதை யடைத் லென்னுங் காலமும் , அகிலாண்டம் 
அண்டமென்னுந் தேசமுஞ் சமஷ்டி வியஷ்டி யென்னும் வேடமுமாய 
இவ்விருத்த தருமங்களை விட்டு அவ்விரண்டு காலத்தும் இரண்டுதேசத்தும் 
இரண்டு வேடத்துமுள்ள அவிருத்தமான அப்பிரமமே இக்கூடஸ்தன் , இக் 
கூடஸ்தனே யப்பிரமமென ஏகமானவிடத்துத் தன்னை விடாமல் அவை 
களைத் தனது தேஜசாய் விட்டிருத்தல் இலக்கியார்த்தமாகவுங் காண்டவின் 
இதனை விட்டுவிடாத இலக்கணை யெனவுங் கொள்க . 

வினா: -அற்றேல் , இவ்வாக்கியார்த்த விசாரம் இங்கனன் கூறிய இரு 
வர்களில் யாவர்க்கு ? 

விடை : - சீவர்க்கு . 

வினா: -அற்றேல் , சீவன் தொம்பதத்தை விசாரித்து அதனால் நீக்க 
வேண்டிய தூலாதி யவத்தைகள் அனைத்தையும் நீக்கி யதனுடன் மனது 
சங்கற்பமும் நீங்க நின்றவிடத்திற் சேடித்த கூடஸ்தனே தானாக விளங்க , 
மேலிவனுக்குத் தற்பத விசாரம் யாதுக்கு ? 

விடை : -இவன் அந்தர்முகத்தில் தூலாதி யவத்தைக ளனைத்தையும் 
நீக்கின சீவன் : தனக்கு மேல் நின்ற கூடஸ்தனில் அதீதமாய் அதன் மயமா 
நிற்பினும் சீவ கூடஸ்த மத்தியிலுள்ள வித்தையாரூபமான பிரகிருதி நீங் 
காமல் அடங்கிநிற்கும் . அங்ஙனம் நின்று பாகியப்படும்போது அவ்வவத்தை 
கள் தோன்றும் . ஆதலின் அப்பிரகிருதி நசிக்கும் நிமித்தந் தற்பதசோதனை 
யும் பண்ணவேண்டிற்றென்க , 

வினா - அங்ஙனஞ் செய்யாவிடின் என்னை ? 
விடை : -பிரகிருதி நசிப்புஞ் சுவானுபவ விலாசமும் மறையுமென்க. 
வினா: -அங்ஙனம் மறைதற்குப் பிரமாண முளதோ ? 

விடை: - சொரூபாகந்தத்தில் தொம்பதத்தி லுபாதிகெடச் சொரூப 
மதா மதுவே தொன்மையதாக் தற்பத சோதனை செயவும் வேண்டும் , தம்ப 
வுடன் மூன்றினுக்குஞ் சீவனுக்கு முதலாய்ச் சாற்று தன்மாத்திரைப் 
பகுதி தானுமிருப்பதினா, னம் பரிபூரணமறைந்து ஞானமின்றி முனம்போ 
னாடுமுயி ராதலினானாதனருட்படியே, யிம்பருபாதியும் போய் நிருபாதிகமா 
மதனா லெப்பொரு எப்பொருளாகி யிருப்பது தன்னியல்பே " என்பதனாற் 
காண்க . 

வின :- அற்றேல் இங்ஙனந் தற்பத விசாரத்தாற் சீவர்க்குப் பய 
னென்னை ? 

விடை : - முன்பு தொம்பத விசாரத்தா லந்தர்முகத்திற் றூலாதி கற் 
பனா வத்தைகள் சம்பந்தமான வாச்சியார்த்த சொரூப ஜீவத்துவம் நீங்கி 
லட்சியார்த்தப் பிரத்தியகாத்ம ஸ்வரூபமான கூடஸ்த னானது போலத் 
தற்பத விசாரத்தாற் பாகியத்தினுள்ள விராட்டாதி யாகத் தோற்று மவத் 
தைகளின் சம்பந்தமான வாச்சியார்த்த ஸ்வரூபமாகிய ஈசத்துவம் நீங் 


திரிசியவிவேகம் . 


கரு கூ 


அலட்சியார்த்தமான பிரமமாய் அது விது வென்னுந்துவிதம் நீங்கியத்துவித 
சுத்த சைதன்னியனான நிரதிசயானந்தமாயும் பிரகிருதி முதலிய யாவுக் 
தனது சிற்பிரகாசமாயும் அகம்புறமின்றிய சுவானுபவமாயும் விளங்கவே 
யென்க . 

வின: -அற்றேல் , இவ்விசார மீசன் செய்யாதிருந்த காரணமென்னை ? 
அவனும் விராட்டாதிய காரணேபாதியிற் கட்டுப்பட்ட டிருப்பதை விசா 
ரித்தல்லவா அவ்வுபாதிகளை நீக்கி மேனின்ற பிரமத்தைத் தரிசித்து அதில் 
அதீதமாகவேண்டும் ? அங்கனம் விசாரியாமற் பிரமமாகின்ற தெக்கனம் ? 

விடை : -அவ்வீசன் மாயை முதலிய அவத்தைகளிற் கூடியிருக்கினுஞ் 
சீவர்களைப்போல மறைப் பின்மையின் அங்ஙனங் கூடாது . அவைகட்கு 
அதீதமான பிரமத்தைத் தரிசித்து , அதுவாக விளங்குவனாதலால் அவனுக்கு 
இவ்விசாரம் வேண்டுவ தின்றென்க . 

வின : - அற்றேல் , இம்மாயாப் பிரதிவிம்பராய் விராட்டாதிய அவத் 
தைகளைப் பெற்ற ஈசன் பிரம லிசாரஞ் செய்யாது எங்ஙனம் மாயையை 
நீக்கிப் பிரமத்தை யடைவான் ? 

விடை : -சுத்த மாயையிற் பிரதிவிம்பிக்கும் போதே மறைப் பின்றித் 
தனக்கு ஆதாரமான பிரமத்தைத் தரிசித்தே யிருந்தானென்க . 

வின: -அற்றேல் , அவன் மாயையால் மறைபடவில்லையோ ? 

விடை: - கண்முன்னின்ற கண்ணாடி நேரே தடையாயிருக்கினும் அத 
னான் மறைவுபடாமல் எப்பொருளும் விளக்கத் தோற்றுவதுபோலச் சுத்த 
மாயை நின்மல மாதலின் அதிற் கூடி யிருக்கினும் , பிரம தரிசனத்துக்குத் 
தடையின்மையின் கூடாதவனேயாமென்க . 

வின: -அற்றேல் , இத்தடையின்மை கட்புலனுக்கே யன்றிக் கைபரி 
சத்திற் கின்றாயது போல , இச்சுத்தமாயை பிரமத்தை யறிதற்குத் தடை 
யின்றே யன்றி யனுபவத்திற்குத் தடைதானே . 

விடை: - அவ்வனுபவம் ஆகத்திற் இன்றி யறிவிற்கே யாதலினானும் , 
அவர்கள் நித்தியமுத்தரென்று சுருதி சொல்லுகையினாலும் அவர்கட்குத் 
தடையே யின்றென்க . 

வின: -- இங்எனக் கூறிய சுருதிகள் ஓரிடத்தில் மாயா சகிதனெனவும் 
ஒரிடத்தில் மாயா ரகித னெனவுங் கூறிய தென்னை ? 

விடை : -மாயாப் பிரதிவிம்பராய் அதுகருவியாகச் சிருஷ்டியாதிகளைச் 
செய்தலிற் சகிதனெனவும் , அம்மாயையின் யதார்த்த ஸ்வரூபம் தெரிந்து 
அதன் வய மாகாதிருத்தலின் ரகிதமெனவுங் கூறினவென்க. 

வின:-அம்மாயையோடு கூடியிருந்தும் அதன் வயப்படவில்லை யென் 
பதற்கு மேற்கோள் உளதோ ? 

விடை - கைவல்ய நவநீதத்தில் அச்சுவத்தமென் றொருமரம் அதி 
விரண்டரும் பறவைகள்வாழும் , கச்சமங்கொருபறவை யம்மரக்கனி என்று 


ககால 

வேதாந்தசூளாமணி . 
கன்றெனத் தின்னு , மெச்சு மங்கொரு புறவை தின்னாதென வியங்கியப் 
பொருளாக , வைச்சுமாமறை சீவனை யீசனை வகுத்தவா றறிவாயே . " என் 
னுங் கவியிற் காண்க . 

வின: -அற்றேல் , இம்மகாவாக்கிய விசாரஞ்சீவனுக்கு வேண்வெதும் 
ஈசனுக்கு வேண்டாததும் யாது காரணத்தாலோ ? 

விடை: - சீவன் றனது காரணத்தை மறந்தமையானும் , ஈசன் மறவா 
மையானுஞ் சீவனுக்கே வேண்டிற்றெனக . 

வின . - அற்றேல் , இச்சீவனுக்கே மகாவாக்கியார்த்த விசாரமென்றால் 
அதற்கு முன் பினுள்ள அனுபவத்ணை விளக்கவேண்டுமே ? 

விடை : - அவாங் மனோகோசரசுயஞ் சைதன்னிய நிரதிசய சுகானுப் 
வேத்தியமே வேதம் மொழிந்த சக்சிதானந்தம் போலப் பர சீவ சகத்தாகத் 
தோற்றும் ; அங்கனந் தோற்றலையே ஆகமங்கள் நிசமெனக் கூறலின் அது 
காரணமாக மதங்களனைத்தும் அனுஷ்டித்துவரும் . இவற்றில் ஆனந்தமென் 
பது பரம் , சித்தென்பது சீவன் , சத்தென்பது சகம் . இவற்றின் நடுநிலையா 
நின்ற சுகாறுபவ சங்கற்ப ரூபமான சீவன் அச்சுகத்தில் உதித்து அதில் 
விளங்கியதில் அடங்கித் தனது மறைப்பினின்று நீங்கித் தெளிதலின் அச் 
சுக வடிவான ஈசனுக்கே பஞ்ச கிர்த்தியமெனவும் , அதற்கு முன்னிலை சீவ 
னெனவும் , அவனனுபவத்திற்குச் சகத்தெனவும் வந்தன . அங்ஙன முள்ள 
சீவன், தனது சுகானுபவ நிமித்தம் ஸ்புரணரூபமாய் அனுபவிக்கப் பகிர் 
முகப்பட்டுச் சத்துப்போலத் தோற்றுஞ் சகத் விஷயத்திற் சுகிக்க வரும் 
போது சநதமும் அதில் அடங்கும்போது மரணமும் எய்துமாதலின் , நல் 
வினை தீவினை சொர்க்க நரகமாதிய பலவாற்றால் வருந்துவது சீவரே யன்றி 
ஈசன் அன்றாம் , இங்ஙனம் வருந்துவது தனது அந்தரங்கமான சுகத்தை 
நாடியே விஷயத்தை யனுபவித்தலால் அச்சக முண்மையின்றித் தோற்றன் 
மாத்திரமாய்த் தோன்றி மறையும் . அங்ஙனம் தோன்றும்போது சுகமும் , 
மறையும்போது துக்கமுமாகக் காண்டலின் இச்சுக துக்கமென்னுஞ் சங்க 
மரணப் பிரவாக ரூபமான சாகரத்தில் வீழ்ந்தலைவன் . அங்ஙனம் அலையும் 
போது இவனது யதார்த்தத்தைத் தெரிவிக்கும் நிமித்தம் அநாதியாக விளங் 
கிய நாத ரூபமான வேதமானது சுகமென்னும் ஈசனைத் தற்பதமெனவும் , 
சித்தென்னுஞ் சீவனைத் தொம்பத மெனவும் , அவ்விரண்டின தொருமையாய 
வஸ்துவை யசிபதமெனவும் மகாவாக்கியமாகப் புகுத்துக் கூறியதென்க . 

வின : -- இச்சத்தே சகத்தென்பதற்கும் , இவ்வாக்கியானுபவம் இச் 
சீவலுக்கே யென்பதற்கும் மேற்கோ ளுளவோ ? 

விடை: - " விளக்கு மிரவியு மலரு முண்டா முண்டாம் லீசொளியும் 
பகற்பொழுதும் விரையும் போலத், துளக்கமில் சத் துண்டாகி லுண்டா 
ஞாலக் தோற்றரவு மாத்திரமே சொரூபமாகும் , கிளர்த்த பரமார்த்தத்தா 
வில்லயென்னக் கேட்டலுமே பாற்கடல் போற் கெம்பீரத்தா , லளக்கரி 


திரிசியவிவேகம் . 


காக 


தாய்ச் சீதனமா யமலமாகி யத்புதமா நின் மொழியென் றண்ணல் சொல் 
வான் " என்னும் வாசிட்டக்கவியினானும் , " ஆனந்தோப் பிரமமெனு மிரண் 
டாம் வாக்கியத்தினா லகண்டாகார , வாநந்தம் பிரமமாய்த் துன்பறியா வின் 
பமாமாதலாலே , யாகந்த மாநந்தி யெனும் வடிவ மிரண்டுமற வளவிலாத , 
வாநந்தஞ் சீவனிடத்தாதலால் வாக்கியத்தி னயிக்கங் கூடு " மென்னும் மகா 
வாக்கியக் கவியினானுங் காண்க . 

வினு: -இம்மகாவாக்கிய ரூபமான சச்சிதானந்தமே பிரமாதி ஸ்தம்ப 
பரியக்தமும் நிறைந்திருக்கின்றதென லெங்ஙனம் ? 

விடை : - இச் சச்சிதானந்தா தீதமாகிய சுத்தப் பிரமந் தத்விலாசத்தி 
னாற் றன்னை நோக்குதற்கு உன் முகமாய விடத்து அவ்வின் பந் தானாயிருக் 
கும் . அஃ தவ்வறிவிற் கெட்டாமற் பகிர்முகமாய விடத்து எதிரிட்டுத் தோ 
ன்றிய விடயமாகவும் , அதை யனுபவிக்க வந்த அறிவே விருத்தியாகவும் , 
இங்ஙனம் பிரிவுப்பட்ட விடத்திற் றோன்முத சத்தே மூலாஞ்ஞானமாகவும் 
இருக்கும் . முற்கூறிய அறிவினுள் ஆநந்தமும் ஆஎந்தத்துள் அறிவும் பிரதி 
பலித் தேகதேசத்திற் பிரகிருதிமுதற் பிண்ட பரியந்தங் கற்பிதமாசுத் தோ 
ன்றி நின்றன . இவற்றிற்கு ஆதாரமான அறியாமையும் ஆங்காங்கு மறைத்து 
நிற்கும் . இம்மறைப்பால் எய்துஞ் சிற்றறிவையும் அதனால் அனுபவிக்குஞ் 
சிற்றின்பத்தையு முடைய சீவன் தனது பூர்வ கன்ம நிஷ்காம புண்ணிய 
பரிபாகத்தினாற் சித்தசுத்தியும் அதனாற் சாதன சதுட்டயமும் அதனாற் சற் 
குரு கடாட்சமும் எய்தப்பெற்று அதனால் ஆத்ம விசாரஞ் செய்யத் தொட 
ங்கி , முன் பிரதிபலித் திறங்கிய விடய ஞானத்தில் அனுபவித்துக் கொண் 
டிருந்த விடயானந்த ரூபமான தூலாதி மூன்று சரீரமும் மித்தையெனக் 
கண்டு அவற்றை நீக்கிய விடத்து ஆங்காங்கு ஒன் றற்கொன் றதிகரிப்பாய் 
வியாபித்திருந்த விசுவாதி மூன்றறிவையும் அதனால் அனுபவிக்குஞ் சிற்றின் 
பங்களையுங் கண்டு , அப்பால் துரிய அறிவையும் அதனால் அனுபவிக்கும் 
பேரின்பத்தையுங் கண்டு அவற்றி னொருமையைக் கூடஸ்தனென அகத் 
தில் தெளிந்ததே தொம்பத விசாரமாதலினானும் , இவற்றால் அவித்தையர் 
ரூபமான படிவங்கள் நீங்கி முற்கூறிய கூடஸ்தன தொருமையாய சித்ரூப 
மாகிய விராட்டாதி மூன்று சரீரத்தையும் அவத்தையெனக் கண்டு அவ 
ற்றை நீக்காமல் நீக்கி யாங்காங் கொன்றற்கொன்று அதிகரிப்பாய் வியா 
பித்திருந்த வைசுவானரனாதிய இம்மூன்றறிவையும் அதனால் அனுபலிக்கும் 
ஆதந்தத்தையுங் கண்டு அப்பாற் பர துரியமான அறிவையும் அதனால் அனு 
பவிக்கும் பரமாநந்தத்தையுங் கண்டு அவைக ளொருமைப்படலைப் பிரம 
மெனப் புறத்திற் றெளிந்ததே தற்பத விசாரமாதலினானும் , இவற்றன் 
மாயையும் வித்தையாரூபமான படிவங்க ளனைத்தையும் நீங்கிய இச்சீவனே 
யவித்தை நீங்கின வித்தையாரூபமான ஈசனாவனெனத் " துரியமாகிய போத 
மோர் துளக்கமற் றனைத்தின் , கரியதா யிருந் திடம் பர நனவெனக் கண் 
டேன் ” என்று சசிவன்ன போதங் கூறுவதால் அது வென்னும் பிரடியே 


கஉ 

வேதாந்தசூளாமணி . 
நீ யென்னுங் கூடஸ்தனும் , நீ யென்னுங் கூடஸ்தனே யது வென்னும் 
பிரமமு மெனக் கலப்பதே யசிபத விசாரமாதலினானும் , இவற்றாற் பிண் 
டாண்டங்களுங் கிஞ்சிக்ஞத்துவ சர்வக்ஞத்துவங்களும் இவற்றான் ஒருமை 
தோன்றாமற் செய்த மூலாஞ்ஞானமுமான இத்துவிதம் நீங்கிய விடத்து 
எழுந்த நிரதிசயானர் த விளக்கமே யுண்மையான அத்துவித ஸ்வரூப மாதி 
லினானும் , இதுவே முத்துரியமுங் கடந்த குரு துரிய மாதலினானும் , அங் 
நுனம் விளங்குதல் முற்கூறிய ஜீவனது யதார்த்த சொரூபமாதலினானும் 
இவனுக்கே மகாவாக்கிய விசாரமும் அதனாலுள்ள நிரதிசயாநந்தானுபவமு 
மாமெனக் காண்க . 

இவ்வைந்து கவிகளின் கருத்து முற்கூறிய வுவமான வுவமேயப்படி 
பரமாத்மாயிக்கமாக வியைந்த அத்துவித சுயஞ் சைதன்னியமே யாவுமாய் 
விளங்குகின்றதென்பது . 

( கஉச ) 
( அ. கை . ) 
முற்கூறிய மஹாவாக்கியார்த்தம் எஞ்ஞான்றுஞ் சுபாவ சித்தமான 
அத்துவிதமாக விளங்க , மத்தியிற் சீவேச கூடத்த பிரமமாகப் பிரிந்தும் 
ஒருமையுமான கற்பனை யாகந்துகமாய்த் தோற்றி நீங்கிற்றென்பதற்கு உவ 
மானம் உணர்த்துகின்றது . 
தூயதத்தொ மசிமகா வாக்கியத்தி னாலே 

துரியபரற் குளதேகத் துவமென்கை கடாதி 
யாயவுபா திகளகற்றி விசும்பொன்றே யெனவு 

மகற்றிமனி தத்தன்மை யிராமனை நீ தானே 
மாயவன்கா ணெனவுங்கன் னனைவேடு கழித்து 

மகன் குந்திக் கெனவுமொரு தசமனைமாய் துயரம் 
போயகல வொழித்து நீ யேதசம னெனவும் 

புகலுதல்போற் சுபாவசித்த மாகுவதே யன்றி . 
( இ . ரை ) " தூய தத்தொமசி மகாவாக்கியத்தினாலே துரிய பரற் குள 
தேகத்துவ மென்கை ” எ. து . பரிசுத்தமான தத்தொமசி மகா வாக்கியத்தி 
னால் கூடஸ்த பிரமத்திற்கு உரியது ஐக்கிய மென்பது . " கடாதியாய வுபா 
திகளகற்றி விசும்பொன்றே யெனவும் எ . து , கடமுதலியவாகவுள்ள உபா 
திகளெனப்பட்டவைகளை யொருங்கே யொழித்து ஆகாயம் ஒன்றே யென 
வும் , " அகற்றி மனிதத்தன்மை யிராமனை நீ தானே மாயவன்கா ணென 
வும் " எ .து . மனிதத்தன்மையை நீக்கி யிராமனை நோக்கி நீயே விஷ்ணு 
வெனவும் , கன்னனை வேடு கழித்து மகன் குந்திக் கெனவும் " எ .து . கர்ன 
மகாராஜனை நோக்கி யவனது வேடுத்தன்மையை நீக்கிக் குந்திமாதேவி 
புத்திரன் நீயேயெனவும் , ஒரு தசமனை மாய்துயரம் போயகல வொழித்து 
நீயே தசமனெனவும் புகலுதல்போற் சுபாவ சித்தமாகுவதேயன்றி" எ . து . 
பத்தாவானை நோக்கி வருத்துகின்ற துன்பம் நீங்குமா பெருங்கே யொழி 


திரிசியவிவேகம் . 


காக 


. 


த்துப் பத்தாவா னெனவுந் தெரிவிப்ப தெங்ஙனமோ , அதுபோல முரணு 
ராத சுபாவசித்தமா நிற்பதே பன்றி வேறென்னையுளது ? எ.று. 

வேறென்னை யுளதெனல் ஒழி யிசை . கட மென்றமையின் அதனுள் 
ளிருக்கும் ஆகாயமும் , ஆகியென்றமையின் கடசலப் பிரதிவிம்பாகாயமும் , 
மகாகாயமும் , மேகசலப் பிரதிவிம்பாகாயமுங் கொள்க : சுபாவசித்த மென் 
நது சுபாவம் இயற்கை , சித்தம் நிசம் . எனவே , பிரம்மத்திற் சீவேசுரராகப் 
பிரிந்ததும் , விசாரத்தினா லொன்றுபட்டதும் இயல்பாகவே யின்றென்க . 
அன்றியு மென்பது அன்றி யென வும்மை தொக்கு நின்றது . அவ்வும்மை 
மேற் கூறுவதைக் காட்டுஞ் சுய ஆகாயத்திற்குக் கடாகாயமாதிய நான்கு 
உபாதியும் வந்ததும் நீங்கியதும் , திருமாலுக்கு இராமனென்னும் மனிதத் 
தன்மை வந்ததும் நீங்கியதும் , கன்னனுக்கு வேடுத்தன்மை வந்ததும் நீங்கி 
யதும் , பத்தாவானுக்கு மரித்தான் இருந்தானென்னும் உபாதி வந்ததும் 
நீங்கியதும் எங்கனஞ் ஈபாவமாயின்சே அங்கனமே சுயஞ் சைதன்னியத் 
திற் சீவேசுரபேதம் வந்ததும் நீங்கின துமின்றிச் சுயமாகவே பாவுந் தற்பிர 
காசமாய் விளங்குகின் றதெனக் காண்க . 

வேதாந்தத்திலுள்ள மஹா வாக்கியார்த்த நிச்சயமான பிரம ஸ்வரூபத் 
திற்கு இவ்வுபாதிகள் வந்ததும் போனதுமின்றி யென்றுஞ் சதோதயமாய் 
விளங்குகின் றதே யதார்த்தமென்பது , 

( கஉரு ) 
( அ . கை . ) 
முன் மகாவாக்கியத்தாற் கூறிய பேதாபேதமென லின்றிய அத்துவித 
வஸ்துவின் சுபாவசித்தமே சுருதி சம்மதமெனத் தோன்றப் பேதாபேத 
மான அர்த்தவாதமுதல் ஏகாதச வாதங் கூறுவான் றொடங்கி , இச்செய்யு 
ளிற் சடுவித பேதவாத முணர்த்துகின்றது . 
ஒருமலர்க்குத் துறக்கமெனல் போன் முத்தி விருப்ப 

முதவருத்த வாதமெழிற் பதுமையைத்தே வெனல்போ 
ருமைதரு முபாசனா பரமனி தன் றன்னை 

யிந்திரனென் பதுபோலத் துதிபரமா ளினையே 
யருமர சென் பது போல வுபசாரி கந்தா 

னக்கினிமா ணவகனெனும் வாக்கியமே போல 
வுரிமைதரு சகுணசா திரிசமிது கோவி 

னுடம் பென்கை போற்சாதி வியத்தியா மன்றே. 
( ஓ . ரை . ) " ஒரு மலர்க்குத் துறக்கமெனல்போன் முத்தி விருப்பமுத 
வருத்தவாதம் எ.து. மிக்க அன்போடு அருச்சிக்கும் ஓர் மலருக்குச் சுவர் 
க்கம் வாய்க்குமெனல் எங்ஙனமோ, அதுபோல முத்தி விருப்பம் வாய்க்கு 
மெனல் அருத்தவாத மெனப்படுவதாம் ; எழிற் பதுமையைத் தேவெனல் 
போ லிருமைதரு முபாசனாபரம் எ . து . விசித்திரமாக அமைத்த விக்கிர 
கத்தைத் தேவதையாகக் கோடலெங்ஙனமோ அதுபோலக் கோடற்பாலது 
சிறப்புள்ள உபாசனாபாலாத மெனப்படுவதாம் ; “ மனிதன்றன்னை பிர்திர 


காச 

வேதாந்தசூளாமணி . 
னென்பதுபோலத்து திபரம் எ.து.ஓர் மனிதனைத் தனக்குப் பயன் வேண்டித் 
தேவேந்திரனெனத் துதிக்குமாறு போன்று துதிக்கற்பாலது துதிபர வாத 
மெனப்படுவதாம் ; ஆளினையே யருமரசென்பதுபோல வுபசாரிகந்தான் 
எ . து . அடிமையையே மேலாய அரசனெனக் கூறுமாறெங்கனமோ , அது 
போலக் கூறற்பாலது உபசாரிக வாதமெனப்படுவதாம் ; “ அக்கினிமாணவக 
னெனும் வாக்கியமே போல வுரிமைதரு சகுணசாதிரிசம் " எ .து. இப்பிரம 
சாரி நெருப்பெனக்கூறு முலகவசனம் எங்கனமோ , அதுபோல வசனித் 
தற்பாவது உரிமையாயுள்ள சகுண சரதிரிசவாதமெனப்படுவதாம் ; “ இது 
கோவினுடம் பென்கைபோற் சாதிவியத்தியாம் எ. து . இத்தேகமானது 
பசுவினுடம்பெனக் கூறுமாறெங்ஙனமோ , அதுபோலக் கூறற்பாலது சாதி 
வியத்திவாத மெனப்படுவதாம் எ.று. 

அன்று ஏ அசைகள் . சகுண சாதிரிச மென்றது சகுணம் குணம் , 
சாதிரிசம் ஒப்பு . எனவே , ஒன்றின் குணத்தை மற்றொன்றினதாக ரூபகப் 
படுத்தல் . சாதி வேற்றுமை, வியத்தி ஒற்றுமை . அபேக்ஷித்தலால் அடையக் 
கூடாத வஸ்துவை ஈசுரனுடைய இயல்பான சொரூபத்தில் ஒரு புஷ்பார்ச் 
சனை செய்தால் அதற்கே சொர்க்க பலங் கிடைக்குமென்ற கன்மகாண்ட 
வசனம் போல , ஒருவனுக்கு நிராசையினாலுண்டான முத்தி விருப்பத்தினால் 
அடையலாமென்ற அருத்தவாதமும் , சிந்திக்கப்படாத வஸ்துவை யொரு 
விக்கிரகத்தினிடத்திற் றனது பிரியத்தை வைத்து அன்போடும் உபாசிக் 
கும் உபாசனையே தேவதாரூபமாய்த் தன திஷ்டப் பிராப்தியைத் தருவது 
போல , எதிரிட்ட வஸ்துக்களைத் தனதுருவமாகச் சிந்தித்தலின் அச்சிந்தனை 
யால் அடையலாமென்ற உபாசனாபரவாதமும் , புகழ்தற் கடங்காத வஸ்து 
வை மனிதனைத்தேவனாகத் துதிக்கின் அத்தேவனாவதுபோலச் , சீவனைச் சிவ 
மாகத் துதித்தலிற் சீவனே சிவமாக அடையலாமென்ற துதியர வாதமும் , 
பெருமை சிறுமை யின்றிய வஸ்துவை ஆளை யரசனென்பதுபோல அடி 
யார்களாகிய சீவர்கள் அடிகளாகிய சிவமாக வுபசரித்துக் கூறுதலால் 
அடையலாமென்ற உபசாரிக வாதமும் , உருவகப்படாத வஸ்துவை யக்கி 
னியை மாணவக னென்பது போல , சிவத்தின் குணத்தைச் சீவனிடத்திற் 
காண்பித்து அதனால் அடையலாமென்ற சகுன சாதிரிசவாதமும் , உறுப்பில் 
லாத வஸ்துவை யலைதாடி முதலிய அவயவங்கள் கோலின் வடிவமாக 
விளங்குதல்போல , சீவேசுரசகத்துக்கள் சிவத்தின் அவயவங்களாய் விளங்க 
லால் அடையலாமென்ற சாதிவியத்திவாதமும் இனையவென்க . 

வின - இங்ஙனங் கூறுதற்கு மேற்கோளுளவோ ? 

விடை: - நிரலே காலான முதற்பூமி கைவந்தால் முத்தியுங் கைவந்த 
தாமே ” எனவும் , " ஐயமின்றித் தெய்வவுருத் தியானித்தா லதுவாம் ” என 
வும் , " சீவன் சிவலிங்கமாகு மவர்க்கே பாவங்கள் போகும் பறந்து " எனவும், 
ஆவுரித்துத் தின்றுழலும் புலையரேனுங் கங்கைவார் சடைக் கரந்தார்க் 
கன்பராகி லவர்கண்டீ ரியாம் வணங்குங் கடவுளாரே எனவும் , உயிர் 


திரிசியவிவேகம் . 

க கரு 
சச்சிதானந்த வடிவாம் ” எனவும் , பலபொழுதுங் கண்மூடிச் சமாதியிருந் 
தான் விழித்துப்பார்த்தபோது பல வடிவாஞ் சராசர சித்திரங்க ளெல்லாந் 
தோன்று மொரு படமானானே எனவும் உரைத்ததனாற் காண்க . (கஉக ) 

( அ . கை , ) 
முன்னிறுத்த முறையான் ஐந்துவித அபேத வாதங்களின் இலக்க 
ணம் உணர்த்துகின்றது , 
கடத்தொடுமட் கநநியமென் வாக்கியமே போலக் 

காரியகா ரண நீலோற் பலமெனும் வாக் கியம்போல் 
விடுப்பில்குண குணி தயிர்பாற் கபேதமெனல் போல 

விகாரமே வாரிகணங் கட்கேக மெனல்போ 
லடுத்தவஞ்சாஞ் சிகம் விம்பப் பதிவிம்பங் களினுக் 

கயிக்க மெனல் போல்விம்பப் பதிவிம்ப வாத 
மெடுத்துணரி லெனவிங்ங னபேதபர மாக 

விசைப்பனவெல் லாஞ்சுருதி விரோதமென வறியே . 
( இ . ரை . ) கடத்தொடு மட் ககநியமென் வாக்கியமேபோலக் காரிய 
காரணம் ” எ.து. கடத்துடன் மண்ணிற்கு ஏகத்துவம் வாய்க்குமெனக் 
கூறும் வசனம் எங்ஙனமோ , அதுபோல வாய்க்கும் வசனம் காரிய காரண 
வாதமெனப் படுவதாம் ; நீலோற்பலமெனும் வாக்கியம் போல் விடுப்பில் 
குணகுணி து , நீலோற்பல மென்னும் வாக்கியம் எங்ஙனமோ , அது 
போல , வாய்த்தற்கியைவது பேதியாத குணகுணி வாதமெனப் படுவதாம் ; 
“ தயிற் பாற் கபேத மெனல்போல விகாரம் " எ . து . தயிருக்கும் பாலுக்கும 
வாய்ப்பது அபேதமெனக் கூறுமா றெங்ஙனமோ , அதுபோல , வாய்த்தற் 
கியைவது விகாரவாத மெனப்படுவதாம் ; “ வாரி கணங்கட் கேகமெனல்போ 
லடுத்த வஞ்சாஞ்சிகம் எ . து . சல மானது அலையாதி கணங்கட்கு ஏகத்து 
வம் வாய்க்குமெனல் எங்கனமோ, அதுபோல , வாய்த்தற்பாலது அம்சாம் 
சிக வாதமெனப்படுவதாம் ; " விம்பப் பதிவிம்பங்களினுக் கயிக்கமெனல் 
போல் விம்பப் பதிவிம்பவாதம் ” எ . து . விம்பப் பிரதிவிம்பங்களுக்கு ஏகத் 
துவம் வாய்க்குமெனல் எங்ஙனமோ , அதுபோல , வாய்த்தற்பாலது விம்பப் 
பிரதிவிம்ப வாதமெனப்படுவதாம் ; “ எடுத்துணரிலென விங்க னபேத பர 
மாக விசைப்பன வெல்லாஞ் சுருதி விரோத மென வறி " எ . து . இங்கன 
மாக எடுத்துணருமிடத்து அபேத நிலையாகக் கூறப்படுவன அனைத்துஞ் 
சுருதிக்கு விரோதமாக முடியுமென வறிதி எ.று. 

ஏ அசை . இப்பதினொன்றுஞ் சுருதி விரோதமென் றமையான் , முற் 
கூறிய நான்குஞ் சுருதி சம்மதமென ஆயிற்று . ஆதார ஆதேய ரசிதமான 
வஸ்துவிற்கு அதனை யமைத்துக்கூறுகின்ற காரண காரியவாதமும் , பண்பு 
பண்பிரகிதமானவஸ்துவிற்கு அதனையமைத்துக் கூறுகின்ற குணகுணிவாத 


காசு 

வேதாந்தசூளாமணி . 
மும் , அவிருத்த விருத்த ரகித வஸ்துவிற்கு அதனை யமைத்துக் கூறுகின்ற 
அம்சாம்சிக வாதமும் , ஒன்றிற் கூடி மற்றொன்றாகத் தோற்றாத வஸ்து 
விற்கு அதனை யமைத்துக் கூறும் விம்பப் பிரதி விம்பவாதமும் பொருந்தா 
வென்க . இவ்வைந்தும் வாதமும் பேதத்திற்கு அபேதஞ் சாதித்தல் , காரண 
மாகிய மிருத்திகையினைக் காரியமாகிய கடமாகச் சொல்லுதல் காரண காரிய 
வாதமும் , குணமாகிய நீலநிறம் குணியாகிய உற்பலத்தில் இருக்கிறதென்று 
சொல்லுதல் குணகுணிவாதமும் , ஒன்றின் றன்மை கெட மற்றொன்றாகச் 
சொல்லுதல் விகாரவாதமும் , அமிசியான சலம் தன்னமிசம் அலையாகச் 
சொல்லுதல் அமிசாம்சவாதமும் , விம்பமாகிய சூரியன் சலத்திற் பிரதி 
வீம்பமாகக் காட்டுதல் வீம்புப்பிரதிவிம்பவாதமும் இங்ஙனமாக விவை 
களை யபேதத்துவம் பேசினும் அறிதற்க தீதமான வஸ்துவை யறிந்து அதில் 
அதீதமாகும் நிமித்தஞ் சாதனமாகக் கற்பித்துக் கூறினதேயன்றி யதார்த்த 
மன் றாதலிற் சுருதி விரோதமென்றார் . 

வின: -அற்றேல் அதீதமான யதார்த்தம் அறிதலான கற்பனைக்கு எங் 
ஙனங் கிடைக்கும் : 

விடை : - பலகறை தேட இரத்தினங் கிடைத்தது போற் கிடைக்கு 
மென்க . 

வின : -- இங்ஙனங் கிடத்தல் விடயம் ; அது இதுவன்றே ? 

விடை: - ஒன்றைத் தேட வொன்று கிடைத்தல்போல , அறிதலைத் 
தேட அதீதங் கிடைத்ததென்க , 

வின : -அற்றேல் தேடினது கிடைக்குமேயன்றித் தேடாது எங்ஙனங் 
கிடைக்கும் ? 

விடை : - தேடல் பொருள் நயத்தைப் பற்றியாதலிற் பலகறை நயத் 
திற்கு இரத்தினத்தின் நய மளவின்மையாதல் போல , அறிதல் இன்ப நயத் 
தைப்பற்றியாதலின் இவ்வறிதல் இன்பத்திற்கு அதீத இன்பம் அளவின்மை 
யின் அவ்வின்பம் தேடாத தேட்டத்தாற் சானே வருமென்க , 

வின : -அற்றேல் சுவானுபவத்திற்குப் பிரயோசனமின்றிய வாதங் 
களைச் சுருதி கூறிய தெற்றினுக்கு ? 

விடை : -கட வுபாதி நீங்கின கடாகாயத்திற்கும் , மகாகாயத்திற்கும் 
அயிக்கம் வருவதுபோல , மூலாஞ்ஞானம் நீங்கின கூட ஸ்தனுக்கும் பிரமத் 
திற்கும் அயிக்கஞ் சொல்லும் நிமித்தங் கடாகாய மடாகாய மெனக் கூறின 
தாலென்க. 

வின : -மெய்யான விம்ப சூரியனிடத்திற் சலவுபாதி நீங்கினபோது 
அதிற் பொய்யாகத் தோன்றிய பிரதிவிம்ப சூரியன் அயிக்கிய மாகவில்லை 
யோ ? 

விடை : - சலவுபாதி நீங்கவே , அக்கற்பனா சூரியனும் நீங்கள் மாத்தி 
ரமே யன்றி யயிக்கியமாக வில்லையென்க . ஆயினும் , வேறு தோன்றாத பிர 


காஎ 


திரிசியவிவேகம் . 
யோசனத்தைக் கருதி யயிக்கியங் கூறியது போலப் பிரமத்திற்குஞ் சகத்திற் 
கும் அயிக்கியங் கூறினதே யன்றி , இச்சகர் தோன்றற்குக் காரணமான 
மாயை பிரதிவிம்ப சூரியன் றோன்றற்குக் காரணமான சலம் விம்ப சூரியன் 
கிரணத்திற் சோஷித்தது போலப் பிரமப்பிரகாசத்திற் சோஷிக்கிற் பிரமமே 
சுபாவமாக விளங்குமென்பது தோன்றக் காரணமான பிரமங் காரியமான 
சகம்போலத் தோற்றிற்றெனக் கற்பனா அயிக்கியங்கூறல், யதார்த்த அயிக்கி 
யந் தோன்றற்கே பூருவபட்சமாகச் சுருதி கூறினதே யன்றிச் சித்தாந்தபட்ச 
மாக வன்றென்க . 

யதார்த்தத்திற்கும் யதார்த்தத்திற்கும் அயிக்கியமே யன்றி , யதார்த்தத் 
திற்குங் கற்பனைக்கும் அயிக்கிய மின்மையாற் சுருதிவிரோதமெனக் கூறிய 
தென்க . 

( கஉஎ ) 
( அ . கை . ) 
பூருவபட்சமாகக் கூறிய சுருதிவாக்கியத்தினாற் சித்தாந்தமாகிய முத்தி 
யெங்ஙனங் கூடுமென்ற வினாவிற்கு உவமான பூருவகமாகக் கூ 

உடுமென்ப 
தற்கு உத்தரமுணர்த்துகின்றது . 
அவ்வகிலங் கட்கெல்லாம் பொய்ம்மையே புகலு 

மரிய தாம் வேதாந்த பக்கமதி வினைய 
வெவ்வமறு சுருதிவிசா ரத்தினா லுண்மை 

யெனுமுத்தி கூடுமென லெவ்வாறிங் கென்னி 
லவ்வியமென் சொப்பனமா தணைவினான் மெய்ம்மை 

யாயவீ ரியவொழிவுங் கற்பிதமாம் வடிவிற் 
செவ்வியவொண் கடவுள்வழி பாட்டினா லிட்டஞ் 

சேர்தலும்போ ன லுணர்வான் முத்தியுஞ்சித் திக்கும் . 
( இ.னா. ) அவ்வகிலங்கட் கெல்லாம் பொய்ம்மையே புகலு மரிய 
தாம் வேதாந்த பக்கமதில் ” எ , து . திரிசியரூபமாயுள்ள அந்தப் பிரபஞ்சங் 
கள் அனைத்திற்கும் மித்தையெனலையே பிரதிவாதிக்கும் அரிய வேதாந்த 
பட்சத்தில் , “ இனைய வெவ்வ மறு சுருதி விசாரத்தினா லுண்மை யெனு 
முத்தி கூடுமென லெவ்வாறிங்கென்னில் எ .து . இத்தகைத்தாய குற்ற 
மற்ற பிரபல சுருதி விசாரணையினால் உண்மையாகிய முத்தி கைகூடுமெனக் 
கூறுதல் எவ்வா றிங்கு ஏற்கப்படுமெனக் கேட்பையாயின் , " அவ்வியமென் 
சொப்பன மாதணைவினான் மெய்ம்மையாய வீரியவொழிவும் ” எ . து . தனக் 
கெனச் சொரூப மில்லையெனப்படுஞ் சொப்பன ஸ்த்ரீயைக் கூடுவதினால் 
உண்மையாய இந்திரியம் விடுதலும் , " கற்பிதமாம் வடிவிற் செவ்விய 
வொண் கடவுள் வழிபாட்டினா லிட்டஞ் சேர்தலும்போ அலுணர்வான் 
முத்தியுஞ் சித்திக்கும் " எ . து . கற்பனையாக இயற்றிய விக்கிரகங்களில் 
அவற்றைச் செம்மையாய வொள்ளிய க வுளாகப் பாவித்துச் செய்யும் வச் 


கசஅ 

வேதாந்தசூளாமணி . 
தனை வழிபாட்டினால் அவரவர்க் கியைந்த இட்ட பலப்பிராப்தி வாய்த்தலும் 
எங்ஙனமோ , அதுபோலச் சுருதிவிசாரத் தேர்ச்சி ஞானத்தினால் முத்தியுந் 
தடையின்றி வாய்க்கும் எ.று. 

முத்தியு மென்பதி லும்மை இறந்தது தழீஇய வெச்சம் . அவியமென் 
பது அவ்வியமென எதுகை நோக்கி வந்தது. அ நீக்கம் , வியம் வடிவம் . 
எனவே , பொய்வடிவமாயிற்று . பொய்யான பெண்ணைக் கூடின் மெய் 
யான வீரியமும் , பொய் வடிவத்தைத் தேவென வுபாசித்தலின் மெய்யான 
இஷ்டப் பிராப்தியும் உண்டாவதுபோல , சித்தின் இலக்கணம் வெளிப் 
படுத்தும் அவிப்பிராயம் உட்கொண்ட சுருதி சடத்தினிலக்கணம் வெளி 
யாகக் கூறினும் அதன் கருத்தை யுணரும்போது அதன் அந்தரங்கமான 
சித்தே வெளிப்படுமென்க , 

வினு: - அற்றேல் , சுருதி கற்பித்துக் கூறிய பொய்யினாலாய மெய்யும் 
பொய்யாக வேண்டுமே யன்றி மெய்யாதற் கேதென்னை ? 

விடை : - பொய்யான சொப்பன சிங்கத்தால் மெய்யான சாக்கிரம் 
உண்டாவது போல மெய்யே யாயிற்றென்க . இதற்கு மேற்கோள் : சுத்தி 
யில் வெள்ளி போலத் தோன்றிய தோற்றமான , சத்தியும் பொய்யே யென் 
றாற் சத்தி சாதனமா வந்த , முத்தியும் பொய்யாமென்னின் மோக நித்திரை 
விலங்கா , னித்திரை தெளியுமாபோ னிருவாண நிலை மெய்யாமே ” என்ற 
கைவல்ய நவநீதத்தாற் காண்க . 

சுருதி கூறிய கற்பிதத்தினும் யதார்த்தாம்சமே விளங்கலின் அதில் 
வெளிப்படும் பிரயோசனமும் யதார்த்தமே யாமென்பது . ( கஉஅ) 

{ அ . கை . ) 
இங்கனஞ் சுருதியினால் ஞானமுண்டாயினும் அதற்கு முரணான அஞ் 
ஞானாதி மூன்றின் இலக்கணமும் அவற்றை நிவர்த்திக்குஞ் சிரவணாதி மூன் 
றின் நாமமும் உணர்த்துகின்றது . 
அருமையெனு முத்திவிலக் காகமூன் றுளவா 

மஞ்ஞான மையம் விப ரீதமென வவற்றுட் 
பிரமமல னானென்கை யஞ்ஞான நானப் 

பிரமமோ வலனோவென் றிடலையஞ் சுருதி 
வருமினிய யுத்திகளா னான்பரமா யினுமுன் 

வளர்சீவ பாவமுண்டென் குதல் விபரீ தந்தான் 
றருமுறையி லஞ்ஞானா திகட்குமுர ணாகுஞ் 

சவணமொடு மனன நிதித் தியாசனங்க ளன்றே . 
( இ . ரை . ) " அருமையெனு முத்திவிலக்காக மூன்றுளவா மஞ்ஞான 
மையம் விபரீதமென எ . து . அடைதற்கு மிக்க அருமையெனக் கூறும் 
முத்திக்கு விரோதமாக அஞ்ஞானம் , சந்தேகம் , விபரீதமென மூன்றுள 


லாம் ; 


திரிசியவிவேகம் . 

காக 
வாம் ; " அவற்றுட் பிரமமல னானென்கை யஞ்ஞானம் " எ.து . அம்மூன்ற 
னுள் அஞ்ஞானமெனப்படுவது யான் பிரமசொரூபம் அல்லன் எனக் கூறுத் 

" நானப்பிரமமோ வலனோ வென்றிடலையம் " எ.து. சந்தேகமெனப் 
படுவது யான் அந்தப் பிரமமோ , அல்லனோ வெனக் கூறுதலாம் ; " சுருதி 
வரு மினிய யுத்திகளா னான் பரமாயினு முன்வளர் சீவ பாவ முண்டென் 
குதல் விபரீதந்தான் " எ .து . சுருதி காரணமாக வரு மினிய யுத்திகளால் 
யான் பிரமமென ஏற்கப்படுமாயினும் தொன்றுதொட்டு வளர்ந்துவருஞ் சீவ 
பாவ முண்டெனக் கொள்ளுதலாம் . தருமுறையி லஞ்ஞானாதிகட்கு முர 
ணாகுஞ் சவணமொடு மனன நிதித்தியாசனங்கள் " எ.து. இங்ஙனர் தரற் 
கியைந்த முறைமைப்படி அஞ்ஞானமுதலிய மூன்றிற்குஞ் சிரவணம் , மன 
னம் , நிதித்தியாசன மெனப்படுபவைகள் மாறாயுள்ளனவாம் எ , று . 

அன்று ஏ அசைகள் . முரணாகு மென்றதனால் நேர் நிரனிறையெனக் 
கொள்க . இக்கவி முதல் கஙங கவி வரையுஞ் சிரவணத்தைப் பற்றியது . 
முறையி னென்றமையின் சவணம் அஞ்ஞானத்தையும் , மனனம் ஐயத்தை 
யும் , நிதித்தியாசனம் விபரீதத்தையும் விலக்குமெனக் கொள்க . ( கஉக ) 

( அ . கை . ) 
முற்கூறிய சிரவணாதிகளின் இலக்கணம் இனையவென வுணர்த்து 
கின்றது . 
சூதகா திகளினிடைச் சுருதிவிசா ரத்தாற் 

றுணிவுதோன் றுதலெனவே சிவமொடுயி ரயிக்க 
மோதுமா ரணமொழியின் றாற்பரியங் கேட்கை 

யுயர்சவணங் கேட்டபொரு ளுத்தியிற்சிந் தித்த 
தீதின்மா மனனமவற் றாற்றுணிந்த பொருளிற் 

சித்தமசை வறவிருத்த னிதித்தியா சனநதான் 
மேதையா கிய சவண ஞானத்தா லான்மா 

மெய்ம்மையா முக்கியத்தாற் சவணமங்கியெனலாம் . 
( இ . ரை . ) " சூதகாதிகளினிடைச் சுருதி விசாரத்தாற் றுணிவு தோன் 
றுத லெனவே ” எ . து . ஆசௌச முதலியவற்றில் சுருதியிற் கூறுங் கர்ம 
காண்ட விசாரத் திடத் தியானத் தெளிவு எங்ஙனந் தோன்று மது போல , 
சிவ மொடுயி ரயிக்கமோது மாரண மொழியின் சாற்பரியங் கேட்கையுயர் 
சவணம் எ . து . சீவேசுவர ஐக்கியத்தையே பிரதிவாதிக்கும் பிரபல 
சுருதியின் மிக்க தாற்பரியத்தை வழுவுறாது கேட்டல் மேலாய சிரவண 
மெனப்படுவதாம் ; கேட்டபொரு ளுத்தியிற் சிந்தித்த நீதின் மாமனனம் 
எ . து . இங்கனங் கேட்ட பொருளை யுத்தியினான் யோசித்தல் குற்ற மற்ற 
மேலாய மனன மெனப்படுவதாம் ; " அவற்றாற் றுணிந்த பொருளிற் சித்த 
மசைவற விருத்த னித்தியாசனந்தான் ” எ . து . இவ்விரண்டால் ஐயந்திரி 


கஎ O 

வேதாந்தசூளாமணி . 
பறத் துணிவுற்ற பொருள் யாதோ அதிற் சித்தம் அசைவற இருக்கச் செய் 
தல் நிதித்தியாசன மெனப் படுவதாம் , “ மேதையாகிய சவண ஞானத்தா 
லான்மா மெய்ம்மையா முக்கியத்தாற் சவண மங்கி யெனலாம் எ . து . 
மேலாய சிரவணஞானத்தாலும் , ஆன்மாவே யுண்மையாமெனக் கொள்ளும் 
முக்கிய ஞானத்தாலுஞ்சிரவணத்தை யங்கியெனக் கூறலாம் எ.று. 

சுருதி ஆரண மெனல் ஒன்றாயினும் இடம் நோக்கிக் கர்ம காண்ட 
மெனவும் , ஞானகாண்ட மெனவுங் கொள்க . உம்மை யிரண்டு மெஞ்சி 
நின்றன . சிரவணத்திற்கு அங்கியை யுவமித்தார் . அங்கி யென்பது அங்கங் 
களையுடையது . எனவே சவணம் அங்கியும் , ஏனைய இரண்டும் அங்கங்களு 
மாம் , இவற்றை மேற்கூறுப . சன்மாந்திரப் பழக்கத்தினாற் கற்பிதமாகிய 
சடங் கிஞ்சித்துத் தோற்றத்தால் தான் சித்தென்பதை மறப்பது அஞ்ஞான 
மும் , இதனைக் கெடுப்பது இச்சடத்தைக் காண்பவன் சித்தே யென்னுங் 
கேள்வியே சவணமும் , இக்கேள்வி யிருந்தும் அடிக்கடி சடந் தேற்றலால் 
நான் சித்தோ அலனோ வென மயங்கல் ஐயமும் , இதனைக் கெடுப்பது முன் 
னுள்ள சித்துத் தானென்னக் கண்டு அதைச் சிந்தித்திருக்கின்றதே மனன 
மும் , இச்சிந் தனத்தாலுண்டாய சித்துத் தானாயினும் முற்கூறிய சக சீவ் பர 
முண்டெனக் காண்குதல் விபரீதமும் , இதைக் கெடுப்பது முன் சிந்திப்பி 
லுதித்தது தானாகிய சித்தே யாவுமாய் விளங்குகின்ற தென்றறிந்ததே தெளி 
வான நிதித்தியாசனமுமாம் . 

சுவானுபவத்திற்கு விலக்கான அஞ்ஞானாதிகள் வரின் அவற்றை யாங் 
காங்கு சிரவணாதிகளின் அனுஷ்டானத்தினாற் கெடுக்கவேண்டு மென்பது . 

( அ . கை .) 
முற்கூறிய சிரவணாதி மூன்றனுள் சிரவணமே முக்கியமெனத் தோன் 
றவும் , ஏனைய இரண்டுங் கவுணமெனத் தோன்றவும் உவமான பூர்வகமாக 
அவ்விரண்டின் இலக்கணங்களை யுணர்த்துகின்றது . 
ஏனையவோ ரிரண்டுமதன் றுணையெனலா லங்க 

மெனலாகு மஃதெவ்வா றெனிற்பொருள்க டிகழ்த்து 
மானதோர் சுடரசைவிற் கருமவலி யின்றா 

மாதலினால் வளிதடுக்குக திரையெனலா மனன 
மேனிமிர்வான் றிரி தூண்டி யொளிர்வித்தல் போலும் 

விளம்புநிதித் தியாசனமென் றறிந்திடுக தெரிந்து 
மோனையா மெனவுரைத்த சவணத்திற் குள்ள 

முறையிலது வகையிலிங்க தாற்பரிய முரைப்பாம் . 
( இ . ரை . ) ஏனைய வோரிரண்டு மதன் றுணையெனலா லங்கமொலாகு 
மஃதெவ்வா றெனில் எ . து . மற்ற மனன நிதித்தியாசன பெனப்படும் 
இரண்டும் அந்தச் சிரவணத்தின் துணையெனக் கூறுதலால் அங்கமென 


திரிசியவிவேகம் . 


கஎக 


படுவதாம் ; அஃதெங்ஙனமெனக் கேட்கின் , " பொருள்க டிகழ்த்து மான 
தோர் சுடரசைவிற் கருமவலியின்றா மாதலினால் வளி தடுக்குந் திரையெ 
னலா மனனம் " எ . து . இருளிற் கிடக்கும் பொருள்களை விளக்குவிக்குந் 
தர்மமான தோர் தீபத்துக் குண்டேனும் , அஃதலையுமிடத்து அதனை நிறுத்த 
த்தக்க தொழில் வன்மை தன்பா வில்லையெனக் கூறப்படுதலால் அத்தீபத் 
தை யலையப் பண்ணுங் காற்றைத் தடுக்கத்தக்க திரையைப் போலச் சொல்ல 
ப்படுவது மனனமெனப் படுவதும் , " மேனிமிர்வான் றிரி தூண்டி யொ 
ளிர்வித்தல்போலும் விளம்பு நிதித்தியாசனமென் றறிந் திடுக எ . து . நன் 
றாகப் பிரகாசிக்கும்படி திரியைத் தூண்டிப் பிரகாசிக்கச் செய்வதுபோலும் , 
முன்னர்க் கூறிய நிதித்தியாசன மெனப்படுவது மெனத் தெரிந்திருதி . 
தெரிந்து மோனையாமென வுரைத்த சவணத்திற்குள்ள முறையி லறுவகை 
யிலிங்க தாற்பரிய முரைப்பாம் ” எ . து . இங்ஙனந் தெரிந்து முதலிலுள்ள 
தாகச் சொல்லிய சிரவணத்திற் குண்டான முறைமைப்படி யறுவித லிங்க 
தாற்பரியத்தைக் கூறுதும் எ , று . 

மனனம் திரையெனலாம் . நிதித்தியாசனம் ஒளிர்வித்தல் போலு 
மென முடிக்கினு மமையும் . எழுவாய் மோனை முதலென்பன ஒருபொருட் 
கிளவி . முற்கூறிய சிரவணத்தில் உதயமான ஞானத்தைத் தீபமாகவும் , 
அத்தீபம் புறவிருத்தியான காற்றினா லணையாமல் அகவிருத்தியினாற் சிந்திக் 
கும் மனனமாதிய காப்பே திரையாகவும் , அந்த ஞான தீபத்தைச் சதோதய 
மாகப் பிரகாசிப்பிக்குந் தெளிவாகிய நிதித்தியாசனமே தூண்டுகோலாகவு 
முவமித்தல் . அரணியாற் கடைந் தெடுத்த அங்கியா னேற்றிய தீபம்போல 
ஆகமுதலிய அவத்தைகளை நீக்கினவிடத்துள்ள அத்துவிதப் பிரகாச சுயஞ் 
சைதன்னியஞ் சிரவணத்தினா லாதலி னஃதை யங்கி யெனவும் , இங்கன 
முண்டான சிற்பிரகாச தீபந் துவிதவாதத்தால் அணையாமற் றற்சிந்தனமா 
கிய திரையாற் றடுக்குதலால் அதுவே மனனமும் , அச்சிற் பிரகாசத்தைத் 
தெளிவாகிய தூண்டுகோலால் நன்றாய் விளங்கச் செய்தலால் அது நிதித்தி 
யாசனமுமாம் . இவ்விரண்டும் அச்சிரவணத்திற்குச் சகாயமாதலால் அங்க 
மெனலாயிற்று . 
சிரவணாதிகளின் விசேடண விசேடியங் கூறியதென்பது . (கஙக ) 

( அ . கை . ) 
முன் முக்கியமெனக் கூறிய சிரவணத்திற்குச் சடுவித லிங்க தாற்பரி 
யங் கூறுவான் சொடங்கி , இச்செய்யுளின் உபக்கிரமம் உபசங்கார மாகிய 
பிரதம லிங்கத்தின் இலக்கண முணர்த்துகின்றது . 
அவைகளுபக் கிரமமுப சங்கார முடனே 

யப்பியா சம்பினபூர் வதைபலமோ குற்ற 
கவிலருத்த வாதமுற் பத்தியென லாகு 

கற்சிருட்டி முன்சகமெய்ப் பரமாயிற் றென்றுஞ் 


கஎஉ 


வேதாந்தசூளாமணி . 


சிவமதற்குச் சுவகதா திகளிலையென் றகண்டஞ் 

செப்புவதே யுபக்கிரமஞ் சகஞ்சிவத்தின் மாய்த்துப் 
பவமகலத் துரியற்குப் பிரமமுட னயிக்கம் 

பகர்ந்தத்து விதங்கூற லுபசங்கா ரந்தான் . 
( இ . ரை . ) அவைக ளுபக்கிரம முட்சங்காரமுடனே யப்பியாசம் பின 
பூர்வதை பலமோடுற்ற நலி லருத்தவாத முற்பத்தி யெனலாகும் " எ . து . 
முற்கூறிய சட்வித லிங்கமாவன : உபக்கிரமம் , உபசங்காரமோடு , அப்பி 
யாசமும் , அபூர்வதையும் , பலமும் , அதற்கடுத்துச் சொல்லும் அர்த்தவாத 
முழ் , உற்பத்தியும் எனப்படுவனவாம் ; நற்சிருட்டிமுன் சக மெய்ப் பரமா 
யிற்றென்றுஞ் சிவ மதற்குச் சுவகதாதிக ளிலையென் றகண்டஞ் செப்பு 
வதே யுபக்கிரமம் ” எ . து , நல்ல சிருட்டிக்குமுன் உலகமானது உண்மை 
யான பிரமசொரூபமா யிருந் ததென்றும் , அந்தப் பிரமத்திற்குச் சுவகதாதி 
மூன்று மில்லையென்றும் பூரணத்துவஞ் சாதிப்பதே யுபக்கிரம மெனப்படு 
வதாம் ; சகஞ் சிவத்தின் மாய்த்துப் பவமகலத் துரியற்குப் பிரமமுட னயி 
க்கம் பகர்ந் தத்து விதங்கூற லுபசங்காரந்தான் எ . து . உலகத்தைச் சிவத் 
தின் கண் அதுவாகக் கரைத்துப் பிறவிக்கட லகலுமாறு கூடஸ்தனுக்கும் 
பிரமத்துக்கும் ஐக்கியங் கூறி யத்துலிதஞ் சாதிப்பதே யுபசங்காரமெனப் 
படுவதாம் எ.று. 

சிருட்டிக்கு முன் பின் எப்போதுஞ் சத்தாகத்தோன்றி விளங்குவதே 
யுபக்கிரமமும் , இங்ஙனந் தோன்றிய சத்தினம்சமாகச் சக சீவ பரங்களைக் 
கரைப்பதே யுபசங்காரமுமாம் . 

அத்துவிதத்தி லுண்டாகிய ஸ்மரணம் உதித்து விளங்கி யொடுங்கு 
மிடத்தும் அவ்வத்துவித ஸ்வரூபமாகவே விளங்குமென்பது . ( கூஉ ) 

( அ . கை . ) 
ஏனைய ஐந்தனுள் நான்கின் இலக்கணம் உணர்த்துகின்றது . 
கூறுமிவை யிரண்டுமோ ரிலிங்கமென வறிக 

கூடத்த னேபிரம மெனமறித்து மறித்துக் 
தேறவுரைத் திடலப்பி யாசமாந் துரியன் 

றிகழ் பிரமா ணாதீத னென்கையபூர் வதையாம் 
பாறிலுயி ரொன்றறித லெலாமறித லென்கை 

பலம்பிரத்தி கான்மவுரு வாம்பிரமர் தனக்கு 
மாறரிய வைந்தொழில்கத் திருத்துவஞ்செப் புறுதல் 

வயங்கருத்த வாதமென மதித்திடுக தெரிந்தே . 
( இ . ரை . ) கூறு மிவை யிரண்டு மோரிலிங்க மென வறிக எ .து . 
முன்னர்க் கூறிய இவையிரண்டும் ஓரிலிங்கமென அறிந்திடுதி . “ கூடத்தனே 


திரிசியவிவேகம் . 

கஎஸ் 
பிரமமென மறித்து மறித்துந் தேறவுரைத்திட லப்பியாசமாம் " எ .து . கூட 
ஸ்தனே பிரமமென்று மீண்டும் மீண்டுந் தெளிய வுணர்த்துவது அப்பியாச 
மெனப்படுவதாம் ; துரியன் றிகழ் பிரமாணதீத னென்கை யபூர்வதை 
யாம் எ , து . தேகியென் போன் விளங்கா நின்ற அஷ்டவிதப் பிரமாணங்க 
ளுக் கப்பாற்பட்டவ னென்பது அபூர்வதை யெனப்படுவதாம் ; பாறி லுயி 
ரொன் றறித லெலா மறித லென்கை பலம் " எ . து . பேதமின்றி விளங்கு 
மோருயிரை மாத்திரங் காரண காரியமிறந்து விசாரிக்கத்தக்கவா றுணர்தல் 
சமஸ்த வுயிர்களையும் விசாரித்துத் தெளிந்தது போலுமெனக் கோடல் 
பலமெனப்படுவதாம் ; " பிரத்திகான்ம வுருவாம் பிரமக் தனக்கு மாற்றிய 
வைந்தொழில் கத்திருத்துவஞ் செப்புறுதல் வயங்கருத்த வாதமென மதித் 
திகே தெரிந்து " எ . து . கூடஸ்த சொரூபமாக விளங்கும் பிரமத்திற்கு 
இடையில் நீங்காத பஞ்சகிருத்தியங்களையும் , கர்த்திருத்துவத்தையும் உள 
வாகச் சாதித்தலே விளங்காநின்ற அருத்தவாத மெனப்படுவதா மெனத் 
தெரிந்து மதித்திடுதி எ.று , 

ஏ அசை . ஐம்ப தென்முற்போல ஐந்தொழி லென் றாயிற்று . சாம வே 
தத்திற் பிரத்திகான்மாவே பிரமமென வொன்பது தரம் போதித்தலைக் கூட 
ஸ்தனே பிரமமென மறித்தும் மறித்துந் தேற வுரைத்திடல் அப்பியாச 
மென்றார் . முற்கூறிய வண்ணம் யாவுஞ் சின்மாத்திரமாகச் சிந்திக்குமிடத் 
திற் சக சீவ பரந் தோன்றின் அதின் சுபாவமே யிங்ஙனந் தோன்றுவ தெ 
னக் கண்டு அவற்றை யதுவேயெனப் பழகுவதே யப்பியாசமெனவும் , இங் 
ஙனம் அப்பியாசித்த அச்சித்தில் அதீதமாதலே யபூர்வதையெனவும் , இத் 
துரியாதீதம் யாவுமாய் நிறைந்திருக்கின்றமையால் அதனை யறிதல் யாவை 
யும் அறிந்ததாதலே பலமெனவும் ; இங்ஙனம் விளங்கிய சத்தனுக்கும் , அதின் 
சத்தியாகிய சக சீவ பரங்களுக்குஞ் சிருட்டியாதி கர்த்திருத்துவஞ் சொல் 
லுவதே யருத்தவாத மெனவுமாம் . 

முதற்கட் சொன்ன இலிங்கத்தால் நிச்சயித்த பொருளினை ஐயந் திரி 
பின்றி யனுபவமாக அனுஷ்டித்தற்கும் , அங்கனம் அனுபவித்த பொருளில் 
அதீதமாதற்கும் , அவ்வதீதமே யாவுமாய் விலங்குதற்கும் அங்ஙனம் விளங்கு 
தலே மாகர்த்திருத்துவ மென்பதற்கும் இந் நான்கு இலிங்கமும் வந்தன 
வென்பது . 

( கஙங ) 
( அ . கை . ) 
முன்னிறுத்தமுறையான் உற்பத்தி யிலிங்க இலக்கணங் கூறி , மேல் 
மனனத்துக்குச் சகாயமான உத்திமுதன் மூன்றிலக்கணங் கூறுவான் றொ 
டங்கி முன் உத்தியின் இலக்கணம் உணர்த்துகின்றது . 
கடத்தினுக்கு மண்ணினையு நூற்குலண்டு தனையுங் 

காரணமென் பது போலப் பிரமமே முன்னம் 
படைத்தசகத் காரணமென் கின்ற துற் பத்தி 

பகருத்தி தருக்கமனு மானமிவை மூன்று 


கஎழா 


வேதாந்தசூளாமணி . 


* 


மடுத்து வரு மனனசக காரிகளா மவற்று 

ளாரு பிர்க எனேகம்வியா பகமெனவே கூறுந் 
தடுப்பரிய சாங்கிய மே முதலாய மதத்துட் 

சாற்றுமுயி ரெலாமுடம்பு தொறும் புணர்ச்சி யுறலால் . 
( இ . ரை . ) கடத்தினுக்கு மண்ணினையு நூற்குலண்டு தனையுங் கார 
ணமென்பதுபோல " எ . து . கடோபாதிக்கு மண்ணையும் , நூலுக்குக் கோச 
காரப் புழுவையும் உபாதானமெனக் கூறுமாறு போன்று , பிரமமே முன் 
னம்படைத்த சகத் காரணமென்கின்ற துற்பத்தி " எ . து . முன்னர்ப் படை 
த்த பிரமமே சகத்திற்கு முதற்காரணமெனக் கூறுதல் உற்பத்தி யெனப் 
படுவதாம் . பகருத்தி தருக்க மனுமான மிவைமூன்று மடுத்துவரு மனன 
சககாரிகளாம் " எ . து , சொல்லப்பட்ட யுக்தி , தருக்கம் , அனுமான மென்ன 
ப்பட்ட இம்மூன்றுஞ் சிரவணத்திற்குப் பின்னர் அடுத்து வரும் மனனத் 
திற்குத் துணைக்கருவிகளாம் . “ அவற்றுளாருயிர்க ளனேகம் வியாபக மெ 
னவே கூறுந் தடுப்பரிய சாங்கியமே முதலாய மதத்துள் " எ . து . மேற் 
கூறிய மூன்றனுள் நிறைந்த சீவர்கள் அனேக மெனவும் , ஏகமெனவும் 
வாதித்துக்கொண்டிருக்கு மிதனால் யாவராலுந் தடுத்தற்கரிய சாங்கியமத 
முதலிய பலமதங்களுள் , “ சாற்று முயிரெலா முடம்பு தொறும் புணர்ச்சி 
யுறலால் " எ . து . சொல்லப்பட்ட எல்லாவகைப்பட்ட வுயிருந் தனித்தனி 
தேசங்கடோறுஞ்சம்பந்தப்பட்டிருப்பதால் எ.று. 

இது குளகம் . இவ்வுவமானங்களால் உபாதானமெனக் காட்டப் பிர 
மமேயெனல் தேற்றம் . இது முதல் இரண்டு கவியும் மனனத்தைப்பற்றி 
யது . உற்பத்தி உண்டாதல் , ஆகவே , இங்கனம் உண்டாதற்கு உபாதான 
காரணம் பிரமமென்பதாயிற்று . 

வினா - இங்ஙனம் இருக்க இச்சகத்திற்கு உபாதான காரணம் மாயை 
யென்று சிலர் கூறுவதென்னை ? 

விடை : - சுத்தியில் இரசிதம் புத்தி மயக்காற்சோற்றல் போலப் பிரமத் 
திற் சகத்துற்பத்தி மாயாமயக்காற் றோற்றலினென்க . 

வின: - அற்றேல் , இவர் இங்ஙனங் கூறிய காரண மென்னை ? 

விடை: - இச்சகஞ் சச்சிதாநந்தாம்ச மாதலின் இதற்குக் காரணம் 
பிரமமெனக் கூறினாரென்க. எனவே, அவரது திருஷ்டிக்குச் சகம் நாம 
ரூபமாதலினானும் , இவரது திருஷ்டிக்குச் சச்சிதாநந்தாம்ச மாதலினானும் 
இங்ஙனம் வந்ததென்க . கடத்திற்கு உபாதான காரணம் மிருத்திகையும் 
அம்மிருத்திகையிற் கடமாதற்குப் பக்குவமுள்ள சத்தியு மென்பவை போல 
வாம் காரண காரியங்கட்கு ஒன்றற்கொன்று சம்பந்தங்களைக்காட்டி யவை 
கட்கு அதீதமான பிரமத்தை யாறுலிங்கத்தாற் றரிசிப்பித்தலென்க , 

முற்கூறிய சிரவணத்தினால் உதயமான ஆத்ம சொரூபம் ஆதிமத்தி 
யாந்த ரகிதமா யெக்காலத்தும் ஒருபடித்தாய்ச் சதோதயமாக விளங்கு 
மென்பதைச் சடுவிதலிங்க தாற்பரியத்தால் விளக்குவித்ததென்பது . ( காசி ) 


திரிசியவிவேகம் . 


கஎரு 


( அ . கை , ) 

இதுவு மது . 
இந்தவுடம் பிவற்கேயாம் போகசா தனமற் 

றேனோர்க்கன் றெனிற்போகத் திதிபுகவொ ணாதாம் 
வந்தவுடம் பெத்திறத்து மிவன்வினையால் வரலான் 

மற்றவற்கே யெனின்வினையு மெவர்க்குமிலை யோதான் 
முந்தையுடம் பபிமானத் காற்செய்வினை யிவற்கே 

முற்றுமெனி னவ்வபிமானமுமுந்தை யுடலசே 
ரந்தவுயி ரனைத்திற்கு மிலையோதா னிவ்வா 

றனவத்தை நீக்கலரி தநேகவுயி ரெனலால் . 
( இ . ரை . ) " இந்தவுடம் பிவற்கேயாம் எ.து. இந்தத் தேகம் இவ 
னுக்கே யுரித்தாகும் , போகசாதன மற்றேனோர்க் கன்றெனில் " எ . து . 
இத்தேகத்தால் அனுபவிக்கும் போகசாதனம் இவனுக்கேயன்றி யேனை 
யோர்க் காகாதெனில் , போகஸ்திதி புகலொணாதாம் ” எ . து . நிலை யின் 
மையின் போகத்தின் நிலைமை யிவ்வரையறைய தெனச் சொல்லக் கூடாத 
தாம் , “ வந்தவுடம் பெத்திறத்து மிவன் வினையால் வரலான் மற்றிவற்கே 
யெனின் எ . து . வாய்த்த தேகம் எவ்விதத்தான் நோக்குமிடத்தும் இவன் 
முன்ன ரியற்றிய வினை காரணமாக வருவதினால் அந்த வினை யிவனுக்கே 
யுரித்தாமெனின் , வினையு மெவர்க்கு மிலையோதான் " எ .து . அங்ஙனமாய 
வினையும் யாருக் கிருந்து யாருக் கில்லை ? எவர்க்கு மில்லையோ ? " முந்தை 
யுடம் பபிமானத்தாற் செய் வினை யிவற்கே முற்றுமெனின் " எ.து . பூர்வ 
சன்ம வுடம்பை யானென் றபிமானித்த அபிமானங் காரணமாக முன்னர் 
இயற்றிய வினை யிவனுக்கே வாய்க்குமெனக் கூறின் , " அவ்வபிமானமு 
முந்தையுடல்சே ரந்தவுயி ரனைத்திற்கு மிலையோதான் ” எ . து . அங்ஙன 
மாய அபிமானமும் பூர்வ சன்ம வுடலைச் சேர்ந்த வுயிர்க எனைத்திற்கும் 
இல்லையோ ? இவ்வா றனவத்தை நீக்கலரி தனேக வுயி ரெனலால் ” எ . து . 
உயிர்கள் அனேகமெனக் கூறலால் இங்கனமே யனவத்தா தோடம் வந்தே 
தீரும் , அதனைத் தடுப்பது எவர்க்குமரிது எ.று. 

மற்று தான் அசைகள் . அதாதி யுயிரெனப் பாடமோதுவாரு முளர் . 
போக ஸ்திதி , போக்கிய வஸ்து பொசிப்பத னிலைமை . இலையோ வென்ற 
எதிர்மறை யோகாரம் இருக்கு மென்பதைக் காட்டும் . அனவத்தை முடிவு 
பெறாமை . 

( ககூடு ) 
( அ . கை . ) 

இதுவுமது . 
செப்பரிய வேகான்ம பக்கத்திற் போகத் 

திதியிலையென் றகேகான்ம பக்கமது கொளினு 
மிப்பரிசு மிகுபோகத் திதிகூடா தாயிற் 

றிச்சங்கை யிருமதத்து மொக்குமே பென்னிற் 


கஎசு 

வேதாந்தசூளாமணி . 
பற்பலவி லேகான்ம பக்கமதில் விம்பப் 

பதிவிம்ப நியாயத்தாற் கரணவசை வாதி 
மெய்ப்பரிய பலதிறத்தா லெண்ணிறந்த போக 

விளைவு கூ டுதலெளிதென் குதலுத்தி யாமால் . 
( இ . ரை . ) " செப்பரிய வேகான்ம பக்கத்திற் போகத் திதியிலையென் 
நனேகான்ம பக்கமது கொளினு மிப்பரிசு மிகு போகத் திதி கூடா தாயி 
ற்று எ . து . சொல்லுதற்கரிய ஏகான்ம பக்ஷத்திற் போக ஸ்திதியான 
தில்லையென்று அநேகான்ம பக்ஷத்திற் கொண்டாலும் இந்தத் தன்மை 
மிக்க போக ஸ்திதியை யேற்கக் கூடாதாயிற்று , “ இச்சங்கை யிரு மதத்து 
மொக்குமே யென்னில் " எ .து . இங்ஙனமாக வந்த சங்கைகள் முற்கூறிய 
இரண்டு மதத்திலும் ஒத்து வருமே யெனக் கேட்கில் , பற்பலவி லேகான்ம 
பக்கமதில் விம்பப்பதிலிம்ப நியாயத்தாற் கரண வசைவாதி மெய்ப்பரிய பல 
விதத்தால் எ .து . பலவேறு கூறுபாடுகளில்லாத ஏகான்மபக்ஷத்தில் விம் 
பப் பிரதிவிம்ப ஞாயத்தாலும் அகக்கரண புறக் கரண அசைவாதிகளை மெய் 
யென் றேற்றற்கரிய பலவித ஏதுக்களாலும் , எண்ணிறந்த போகவிளைவு 
கூடுத லெளி தென்குதலுத்தியாம் எ . தி . அளவிறந்த போக விளைவெய்த 
வெளிதெனக் கூறுதலே யுத்தியெனப்படும் எ.று. 


ஆல் அசை . றகர வொற்று இன எதுகை , யகரவொற்று ஆசெதுகை . 
கொளினுமென்பதிலும்மை இழிவுசிறப்பு . ஆன்மா சாங்கியத்தில் ஏகயென 
வும் , ஏனைய மதத்தில் அநேகமெனவுங் கூறுப . அவற்றுள் சரீரங்கடோறுங் 
கூடியிருத்தலின் ஆத்மா ஏகமாம் . அங்ஙனமாயின் இத்தேகம் இவனுக்கே 
சுகத்தைக் சொடுப்பதன்றி மற்றவர்களுக்குக் கொடாமையால் ஆத்மா 
அநேகமேயாம் . ஆயின் , அப்போகத்திற்கு நிலை சொல்லக் கூடாமையால் 
ஆன்மா எகமேயாம் . இவன் கன்மத்திற்கு ஈடாய தேகம் வருதல் இவனுக்கே 
போகமென்பதனால் ஆத்மா அநேகமேயாம் . யாவர்க்குங் கன்ம மிருப்பத 
னால் ஆத்மா ஏகமேயாம் . இவன் அபிமானத்தாற் செய்த கன்மம் இவனுக்கே 
வருதலால் ஆன்மா அநேகமேயாம் . இவ்வபிமானம் இத்தேகங்களி னுள்ள 
ஆத்மாவுக் கெல்லாம் இருத்தலின் ஆத்மா ஏகமேயாம் என்றவிடத்து ஒன் 
றும் முற்றுப் பெறாது அருவத்தா தோஷ முண்டா மென இவற்றை நீக்கி 
யேகான்ம பக்கத்திற் போகமில்லையென்று அநேகான்ம பக்கத்தைக் கொள் 
ளினும் முற்கூறிய வண்ணம் இதற்கும் போகஸ்திதி யில்லையென வரும் . 
அங்கனம் வரின் இவ்விருபட்சத்திற்கும் ஒக்குமாயினும் ஏகான்மபக்கத்தில் 
விம்பமாகிய ஆத்மாவானது கரண சலத்திற் பிரதி விம்பமாய் நானாவிதமா 
விருத்தலிற் பலவிதமான போகானுபவம் எளிதிற் கூடுமெனவும் , பிரதிவிம் 
பம் போல அநேகான்மபக்கமும் விம்பம் போல ஏகான்ம பக்கமுமாதலான் 
இவ்வகேகான்ம பக்கங் கற்பிதமெனவும் , ஏகான்மபக்கம் யதார்த்தமெனவும் 
கண்டு அதனை நீக்கி யிதை யொப்புதலே யுத்தியெனக் காண்க . 


திரிசியவிவேகம் . 


கஎஎ 


முற் கூறிய பிரம ஸ்வரூபத்திற்கு என்றும் இடையூறின்றித் தானே 
தானாய் விளங்கு மென்பதற்கு ஐய மின்றிக் காக்கும் நிமித்தம் உண்டான 
மனனத்திற்குள்ள யுத்தியானது ஒன்று அநேகமென்னும் ஐயத்திற்குப் பகை 
யாக வரிக்குமென்பதை யறிவித்ததென்பது . 

( கஙசு ) 


( அ.கை ) 


முற் கூறா தொழிந்த தர்க்க அனுமானம் இரண்டும் கூறிற் பெருகு 
மென நிறுத்தி , மேல் நிதித்தியாசனத்திற்கு உருவமான மந்திரயோக முத 
லிய ஐந்தையுங் கூறுவான் றொடங்கி யவற்றின் காமங்க ளுணர்த்து 
கின்றது . 
தருக்கவனு மானவிலக் கணங்கடா மிசிரா 

சாரியர்கண் முதலானோர் கண்டனா திகளில் 
விரித்தமைத லாலிது தான் சுவானுபவ நூலாய் 

விளங்குதலா லீண்டுரைப்பிற் பெருகுமெனுங் கருத்தா 
லுரைக்கிலமந் திரயோகம் பரிசயோ கம்பின் 

னுயர்பாவ யோகமுட னபாவயோ கந்தான் 
றெரித் தமகா யோகமெனு மிவைகளோ ரைந்துங் 

திகழ்கின்ற நிதித்தியா சனவடிவ மாமால் . 
( இ . ரை . ) " தருக்க வனுமான விலக்கணங்கடா மிசிராசாரியர்கண் 
முதலானோர் கண்டனாதிகளில் விரித்தமைதலால் ” எ . து . தருக்கம் , அனு 
மானம் என்னும் இவ்விரண்டின் இலக்கணங்களை அருஷமிசிராசிரியர்கள் 
முதலினோர் அளவுகண்டு கண்டன முதலியவைகளில் வெளிப்படத் தெரி 
வித்திருப்பதினாலும் , “ இதுதான் சுவானுபவ நூலாய் விளங்குதலா லீண்டு 
ரைப்பிற் பெருகுமெனுங் கருத்தா லுரைக்கிலம் ” எ . து . இந்நூல் சுவாது 
பூதி நிலையை மாத்திர முரைத்தற் கியைந்த நூலாய் விளங்குதலாலும் 
இங்கே யவற்றைச் சொல்லின் மிக்கு விரியு மென்னும் கருத்தாலும் இவற் 
றைக் கூஉறுகிலம் . மந்திர யோகம் பரிசயோகம் பின்னுயர் பாவ யோக 
முட னபாவ யோகந்தான் றெரித்த மகாயோகமெனு மிவைகளோ ரைந் 
தும் " எ .து . மந்திரயோகம் , பரிசயோகம் , உயர்வாகிய பாவயோகம் , அபா 
வயோகம் , மயக்கங்களைத் தெரிவித்த மகாயோகம் எனப்படும் இவைகளைக் 
தும் “ திகழ்கின்ற நிதித்தியாசன வடிவமாம் ” எ . து . விளங்காநின்ற நிதித் 
தியாசன வடிவமெனப் படுவனவாம் எ.று. 

ஆல் அசை . சுவாறுபவமெனல் தன்னைத்தா னுள்ளவாறு தரிசித்தலை . 
இவ்வைந்தும் நிதித்தியாசன வடிவ மெனலால் அங்கமெனப் பெற்றாம் . 

( அ. கை . ) 
மேற்கூறிய பஞ்சயோக விலக்கணம் இனையவெனவுணர்த்துகின்றது . 


கஎஅ 

வேதாந்தசூளாமணி . 
ஒங்காரா திகளனுசந் தானத்தாற் பாத்தி 

னுள்ள மடங் குதலேமந் திரயோக மதனோ 
டீங்காகு மனபவன மொன்றாய்மூ லத்தி 

னிருஞ்சுழினை வழிசென்று சென்னிநடு விருந்த 
தேங்கான்ம வொளியின்மனோ லயமாதல் பரிசஞ் 

சிரந்துறக்கஞ் செவிதிசைக ளிருசுடர்கள் விழிதீப் 
பாங்காய முகமுந்தி விசும்புநிலம் பதமாம் 

பரமனுரு வாயவிராட் புருடவடி வெனினும் . 
( இ . ரை . ) ஓங்காராதிக எனுசந்தானத்தாற் பரத்தி னுள்ள மடங்கு 
தலே மந்திரயோகம் " எ.து. பிரணவ முதலிய மந்திரங்களை யிடைவிடா 
தக்கவாறு சிந்தித்தலாற் சிவோதயமா யதின்கண் மனம் ரமித்தலே மந்திர 
யோக மெனப் படுவதாம் ; அதனோ டீங்காகு மன பவன மொன்றாய் 
மூலத்தி னிருஞ் சுழினை வழி சென்று சென்னி நடு விருந்த தேங்கான்ம 
வொளியின் மனோ லயமாதல் பரிசம் எ . து . அந்த மந்திரயோகத்தோடு 
இங்கே விவகரிக்கும் , மனமும் பிராணவாயுவுங் ஒன்றாய்க் கூடி மூலாதாரத் 
திற் சிறந்த சுழிமுனை மார்க்கமாகச் சென்று சிரசின் மத்தியி லிருந்த வியா 
பகமான ஆத்மப் பிரகாசத்தில் மனமசையாது லயித்திருப்பதே பரிசயோக 
மெனப்படுவதாம் ; “ சிரத் திறக்கஞ் செவி திசைக ளிரு சுடர்கள் விழி தீப் 
பாங்காய முக முந்தி விசும்பு நிலம் பதமாம் பரமனுருவாய விராட் புருட 
வடி வெனினும் " எ .து . சிரசு சுவர்க்கமும் , காது திக்குகளும் , இருவிழிகள் 
சூரிய சந்திரர்சளும் , நெற் கண் அகினியும் , இவைகளிருத்தற்குப் பாங் 
காக அமைந்த முகமும் , நாபி ஆகாயமும் , பாதம் நிலமுமாக அமைந்த 
இவை பரம சொரூபமாக விளங்கிய விராட்புருடனுக்கு வடிவமெனக் கூறி 
னும் எ.று. 

து குளகம் . விராட் புருட வடிவ மென்றது பூமி யந்தர சொர்க்கங் 
களை யவயவமாக வியாபித்து நின்ற பேருருவை . 

( கக 

அ ) 
( அ . கை . ) 

இதுவுமது . 
அன்றியள வறுபெருந்தோட் படைபணியோ குற்ற 

வண்ணல்வடி வெனினுநினைந் தவயவங்க டம்மி 
லொன்றொன்றாய் விடுத்து நின்ற வவயவிமாத் திரமா 

யுண்மையாம் பிரமத்தின் மனமடங்கல் பாவஞ் 
சென்றணவுங் கரணமுறா வொரு பிரமந் தன்னிற் 

சிந்தையடங் குதலபா வம்படைப்பி லொழிவி 
றன்றெரித றெரியாமை யிடத்தினோர் பரிசாய்த் 

கன்வடிவாம் பிரமத்தின் மனமிறன்மா யோகம் , 


திரிசியவிவேகம் . 


( இ . ரை . ) அன்றி யளவறு பெருந் தோட் படை பணியோ குற்ற 
வண்ணல் வடிவெனினு நினைந் தவயவங்க டம்மில் எ .து . இவ்வாறன்றி 
யும் அளவிறந்த பெரிய புஜங்களையும் , அவைகட்கியைத்த ஆயுதங்களையும் , 
ஆபரணங்களையும் தனக்கு அலங்காரமாகப் பொருந்திய பரமசிவத்தின் 
வடிவென விவற்றைக் கூறினும் இதுகாறும் நினைப்பூட்டி வந்த அவயவங் 
களில் , " ஒன்றொன்றாய் விடுத்து நின்ற அவயவிமாத்திரமா யுண்மையாம் 
பிரமத்தின் மனமடங்கள் பாவம் எ.து. ஒவ்வொன்றாகச் சோதனையால் 
நியதிகளைந்து மிஞ்சிநின்ற அவயவி மாத்திரமாகவும் யதார்த்தமாகவும் விளங் 
கும் பிரம சொரூபத்தில் மனம் லயிப்பதே பாவ யோக மெனப்படுவதாம் ; 
“ சென்றணவுங் கரண முற வொரு பிரமந் தன்னிற் சிந்தை யடங்குதல் 
பாவம் " எ.து. இங்ஙனஞ் சென்று அடையாநின்ற மனத்தால் எட்டொ 
ணாத ஒப்பற்ற பிரமத்தின் மனோ லயமாதலே யபாவ யோகமெனப் படுவ 
தாம் ; " படைப்பி லொழிவி றன்றெரித றெரியாமை யீடத்தி னோர்பரி 
சாய்த் தன்வடிவாம் பிரமத்தின் மனமிறன் மாயோகம் ” எ . து . சிருட்டி 
காலத்தும் , சங்காரகாலத்தும் , ஞானகாலத்தும் , அஞ்ஞான காலத்தும் ஓர் 
படித்தாக நின்று தானே தானாக விளங்கும் பிரமத்தின்கண் மனோலய 
மாதலே மகாயோக மெனப்படுவதாம் எ.று. 

அண்ணல் வடி வென்றது பரமன் உருவை . எனவே, விராட்டாதிய 
ஜீவேசுர சகங்களே யவயவங்களாக வுடையது . அவயவியென்றது இவ்வவ 
யவங்களை யுடையவனை . எனவே , அவைகளை நீக்கித் தனியே நிற்பவன் . 
கரணமுறா ஒரு பிரமமென்றது அவாங்மனோகோசரமான சுத்த சைதன்னி 
யத்தை . பிரணவானுசந்தானத்தாற் பிரம முதய மாதலின் மந்திர யோக 
மெனவும் , இடை பிங்கலைகளை யடைத்துச் சுழிமுனை மார்க்கத்திற் சென்று 
மூலாதார முதல் ஆக்கினை மீறான தானங்களிலுள்ள தேவதைகளோடுங் 
கூடி மேற் பிரமாநந்தத்தி னுள்ள பிரமத்தோடுங் கலத்தலிற் பரிச யோக 
மெனவும் , ஜீவேசுர சகங்க ளனைத்தையும் அவயவமாகக் கண்டு அவைகளை 
நீக்கின விடத்துள்ள அவயவியைப் பிரமமாகப் பாவித்தலிற் பாவயோக 
மெனவும் , அங்கனம் பாவிக்கு மனதிற்கு அகோசரமான விடத்துள்ள பிர 
மத்திற் பாவனாதீதமாய் நிற்றலின் அபாவயோகமெனவும் , சங்கற்பம் உதித் 
தொடுங்கின விடத்தும் அறிவறியாமை யிடத்தும் ஒரு தன்மையாய் விளங் 
கும் பிரமமே தானாய் விளங்கலின் மஹாயோகமெனவுங் கூறினார் . 

வின: - இங்ஙனங் கூறிய ஐந்தினானும் ஒவ்வொன்றினும் பிரமத்தை 
யடைதலின் இவைகட்குத் தாரதம்மியம் வந்ததென்னை ? 

விடை : -ஒன்றென்ப தின்றி யாவுமாய் நிறைந்திருக்கின்ற பிரமம் 
இவ்வட்சரத்தின் அடங்கி நின்று வெளிப்பட்டதெனக் கண்டமையானும் , 
அங்ஙனம் நிறைந்துள்ள பிரமம் இத்தேகாக்கிரத்தின் வெளிப்பட்டதாகத் 
தரிசித்தமையானும் , அவயவங்களை நீக்கின விடத்துள்ள அவயவியைப் 
பார்க்கும் பாவனையால் உதமமா மென்றமையானும் , அப்பாவனை யிரத்து 


. 


கஅடி 

வேதாந்தசூளாமணி . 
அதீதமாய் விளங்கு மென்றமையானும் , மனம் உதித்தவிடத் தொடுங்கின் 
உண்மை விளங்குகின்ற தென்றமையானும் , இவ்வைந்திற்கும் ஏகதேச 
மான தோஷங்களும் இவை யொன்றற்கொன் றறிவு வியாபித்து வருதலின் 
உயர்வு தாழ்வான தாரதம்மியங்களும் உண்டாகும் . இம்முன்னிலைகளியாவு 
மினறிச் சிந்திக்கு மனதின் கண் நிறைந்திருக்கின்ற சுத்த சைதன்னியமே 
யெங்கும் நிறைந்திருக்கின்ற தென்னும் அத்துவித வஸ்துவே முக்கியமென 
வும் , ஏனைய ஐந்துயோகங்களுங் கவுணமெனவும் வந்தமையா லென்க . 

இவைகளில் மர்திரயோகத்திற் பிரமம் உதித்ததென்பதற்கு மேற் 
கோள் பிரமகீதை: " தீமரந்தொறுமடைந்தழிவுமுது தெரிவா, காமைநின்றர 
ணியால்வடிவுகாணுமதுபோ, லாமுடம்பிலழிவினறி மறைகின்றவமல , னோ 
மெனும் பொருளுணர்ந்திட வுடம்பில் வெளியாம் ” என்பதனானும் , பரிச 
யோக மென்பதற்குதாரணம் வாதவூரர் புராணம் : “ முக்குணம்புலனைந்துட 
னடக்கிமூலவாயுவையடைத்திருவழியைச் , சிக்செனும்படியடைத்தொருவ 
ழியைத்திறந்து தாண்டவச்சிலம்பொலியுடன் போய்த் , தக்கவைக்தெழுத்தோ 
ரெழுத்துருவாந்தன்மைகண்டவர் தகும் பெருவெளிக்கே , புக்கழுந்தினரெம 
துருப்பெறுவர் புவியில் வேட்டுவனெடுத்தமனபுழுப்போல் " என்பதனானும் , 
பாவயோகமென்பதற்குதாரணம் வாசிட்டம் : கரையறுபரமாகாசங்கதித்த 
றப் பருத்தகண்டம் , புரையறு மதன் கீழெல்லையற்ற விண் பொற்றாட்கஞ்ச , 
நிரைபயின் முடிவி றிக்கு நீண்டற வுயர்ந்ததோள்க , ளுரையுயிர் கானா லோக 
மொளிகொளாயுதங்களாமே ” என்பதனானும் , அபாவ யோகம் என்பதற்குதா 
ரணம் சுருதி சாரம் : “ தனித்தசுவானுபவாதீதம் பிரமோகமே தாற்றானவனா 
யிருப்பதுஞ் சங்கற்பத்தானு , மனித்தமென விட்டிடிற் சூனியமாதலானு 
மது மறவாவிடி னினைவா வழிதலானு , மினித்தநிட்டை சாதகமாயிருத்த 
லானுமேதுமல்லமூடமென்றே யியம்பலானும் , தொனித்த சுபாவமுங்கடந்த 
வதீதந்தானே சுயம்பிரகாசம் மெனவே சொல்வர்தாமே ” என்பதனானும் , 
மஹாயோகமென்பதற் குதாரணம் ஞானவாசிட்டம் : " ஆங்கதுவே யதீதபத 
மாதலாலே யதுகிஞ்சி லன்றெங்கு மதுவே யாகும் , பாங்குறு வீடென் றும் 
பருலகினில்லை பாதலத்திற் பூதலத்திற் பார்க்கி லில்லை , வீங்கிய வாசைக 
ளெல்லா மிறந்தகாலை விரிந்தமன மிறப்பதுவே வீடென்றோது, மோக்கிய 
வீடெனக்குள தென்றுள்ளே யெண்ணமுண்டாகின் மீண்டுமன முற்பவிக் 
கும் " என்பதனானும் , " சகத்தான துதயலய மாகின்ற தெவ்விடமோ வவ் 
விடத்தின் மனோலய மாகுவதே மஹாயோகம் ” என்ற பிரமாநந்த விவேக 
சமுத்திர மென்னும் நூலினானுங் காண்க . 

இவ்வைந்து யோகமும் நிதித்தியாசனத்துக் கங்கமாகவும் , சட்சமாதி 
க்கு அனுகூலமாகவுங்கண்டு இவற்றிற்கு அதீதமான பொருளைச் சகசத்தில் 
அனுஷ்டிக்கும்படியாகக் கூறினாரென்பது . 

( கககூ ) 
( அ . கை. ) 
முற்கூறிய சிரவணாதி மூன்றினுக்குஞ் லிெங்காதி மூன்று பொருளி 
ஒற் பிரமானுபவ முண்டாயினும் அதற்கு இடையூறான பிரதிபந்தம் மூன் 


திரிசியவிவேகம் : 

க அக 
நுண்டெனக் கூறுவான் றொடங்கி , அவற்றின் காமமும் பூதப்பிரதிபந்த 
இலக்கணமும் உணர்த்துகின்றது . 
பகர்ந்தவுயி ருண்மைவிலக் காகவரும் பூதப் 

பதிபந்தம் வர்த்தமா னப்பதிபக் தம்பி 
னிகழ்ந்தவா காமியப் பதிபந்த முத்தி 

நேயமொடு துறந்து குரு பரனையறிந் தடைந்து 
மகிழ்ந்து சவ ணாதிகமுற் றிடினுமுன் னுகர்ந்த 

வனிதாதி விடயசுக வாதனையாற் றினமும் 
புகுந்து மன நிலைகலக்கி யுயிருண்மை யுறாமற் 

போக்கியிட றனைப்பூதப் பதிபந்த மென்பர் . 
( இ . ரை .) பகர்ந்த வுயிருண்மை விலக்காக வரும் பூதப் பதிபந்தம் 
வர்த்தமானப் பதிபந்தம் பினிகழ்ந்த வாகாமியப் பதிபந்தம் " எ . து . பூதப் 
பதிபந்தம் , வர்த்தமானப்பதிபந்தம் , பின்னர் நிகழும் ஆகாமியப் பதிபந்தங் 
களெனப்படுபவை முன்னர்ச் கூறிய ஆன்மாவி னுண்மை நிலைக்கு மாறாக 
வாராநிற்கும் . “ முத்திநேயமொடு துறந்து குருபரனை யறிந்தடைந்து மகிழ் 
ந்து சவணாதிக முற்றிடினும் ” எ . து . முத்தி யடைய வேண்டு மென்னும் 
மிக்க அவாவோடு துறந்து தக்க குருபரனை யறியவேண்டிய இலக்கணங் 
களா லறிந்தடைந்து மனமகிழ்ந்து சிரவணமுதலியவற்றைத் தீரத் தெளிய 
ப் பெறினும் , " முன்னுகர்ந்த வனிதாதி விடய சக வாசனையாற் றினமும் 
புகுர்து மனநிலை கலக்கி யுயிருண்மை யுறாமற் போக்கியிடறனைப் பூதப்பதி 
பந்த மென்பர் எ . து . முன் அனுபவித்த பெண் முதலிய விஷயங்களி 
லுண்டாகிய சிற்றின்ப வாசனையால் நாள்தோறும் அகத்தில் புகுந்து மனதி 
னது நிலையைக்கலக்கி உயிர் தனதுண்மை நிலையை யடையாவாறு போகும் 
படி செய்தலைப் பூதப் பதிபந்தமென அறிவுடையோர் கூறாநிற்பர் எ.று. 
துறந்து , அறிந்து , அடைந்து , மகிழ்ந்து , உற்றிடினும் என முடிக்க . ( ) 

( அ . கை . ) 
ஏனைய இரண்டு பிரதிபந் தங்களின் இலக்கணம் உணர்த்துகின்றது . 
மடிவிடையா சத்தியபி மானமொடு குதர்க்க 

மறுகிடுஞ்சிற் றினஞ்சேர்தல் சபலத்து வாதி 
படைதலின்மெய் தெரிந்துமுயி ருண்மையுறா தழித்த 

லதுவாகும் வர்த்தமா னப்பதிபர் தங்காண் 
விடலரிய சநநமின்னுஞ் சிலவடைந்தா லன்றி 

விடாதுபிர மாதியுல கிச்சையெனுந் தோட 
மொடுமருவி மறைப்பொருளை யுணர்ந்திடினு மான்ம 

வுண்மையுறா தழித்தலா காமபதி பந்தம் . 


கஅஉ . 

வேதாந்தசூளாமணி . 
( 6 . ரை . ) " மடிவிடையாசத்தி யபிமானமொடு குதர்க்க மறுகிடுஞ் 
சிற்றினஞ் சேர்தல் சபலத்துவாதி யடைதலின் மெய்தெரிந்து முயிருண்மை 
யுரு தழித்த லது வாகும் வர்த்தமானப் பதிபந்தங் காண் " எ . து . மாறற் 
கியைந்த விடய விச்சையும் , அபிமானமும் முறை பிறழ்ந்து வாதித்தலும் 
முறை பிறழத்தக்க அற்பவினத்தோடு சேர்தலுமாகிய இவற்றாற் சாபல்ய 
முதலிய விழி குணங்களை யடைதற்கு இடம் பெறலின் முன்ன ருண்மை 
தெரிந் திருந்தும் இப்போது அவ்வுண்மையை யுயி ரடையாவா றழித்தல் 
யாதோ அதுவே வர்த்தமானப் பதிபந்தமெனப்படுவதாம் ; “ விடலரிய சநக 
மின்னுஞ் சில வடைந்தாலன்றி விடாது பிரமாதி யுலகிச்சையெனுந் தோட 
மொடு மருவி மறைப்பொருளை யுணர்ந்திடினும் ” எ . து . விட்டு நீங்கற்கரிய 
சநதங்களை யின்னுஞ் சிலவெடுத்தாலன்றிச் சத்தியலோகமுதலிய வுலகின் 
கண் வைத்த விச்சை யென்னுந் தோடம் விடா தவற்றோடு கூடிப் பிரபல 
சுருதியி னுண்மைப்பொருளை யுணர்ந்தாலும் , ஆன்ம வுண்மையுறா தழித்த 
லாகாம பதிபந்தம் எ . து . அவ்வாபாச நிலைமை ஆன்மா வானது தனது 
உண்மை நிலையை யெய்தாவா றழித்தலே ஆகாமியப் பதிபந்தமெனப் படு 
வதாம் எ . து . 

ஆகு மென்லை ஏனைய விடத்து மொட்டுக . பூதப் பிரதிபந்தம் : ஆத்ம 
தரிசனமாகியும் முன்னனுபவித்த விடயானுபவத்தைச் சிந்தித்தல் ; வர்த்த 
மானப் பிரதிபந்தம் : இப்போது காட்சிப்பட்ட விஷயங்களில் இச்சையுண் 
டாதல் ; ஆகாமியப் பிரதிபந்தம் : மேல் வரும் விடய லாபங்களைக் கருதி நிற் 
றல் . இவையே, இறந்தகாலம் எதிர்காலம் நிகழ்கால மென்பனவாம் . சபல 
மென்பது : நிலையி ன்றி மின் போலத் தோன்றி மறைதலை . எனவே , சித்தம் 
ஒருநிலையில் நில்லாது சஞ்சலப்படுதல் . குருமுகமாய் ஆத்ம விசாரஞ் செய்யு 
மிடத்து , முன்னனுபவித்த விடய வாசனை தாக்கி மனங் கலங்குவது பூதப் 
பிரதிபந்தமும் , அங்கனம் விசாரித்த மெய் யுணர்வை யிப்போது விடயா 
சத்தியாதிகளாற் கெடுப்பது வர்த்தமானப் பிரதிபந்தமும் , இன்னுஞ் சில 
பிறப் பெடுத்துப் பெரும் போகங்கள் அனுபவித்தா லல்லது இச்சை விடா 
தென்கிற சங்கற்பம் வஸ்து நிச்சயம் தெரிந்தும் அஃதாகவொட்டாமற் 
செய்வது ஆகாமியப் பிரதிபந்தமுமாம் . பிரதிபந்தம் தனக்கு வேறாக நின்று 
பந்திப்பது . 

பூதாதிப் பிரதிபர் தங்கள் சிரவணாதி யனு சந்தானத்தினா லுண்டான 
வுண்மை ஞானத்தை யறிந்தும் அதை யாகவொட்டாமல் இடையூறு செய் 
வதை நீக்குதற்காக வுணர்த்தியதென்பது . 

( கசக ) 
( அ.கை.) 
முன்னர்க் கூறிய பிரதிபந்தங்கள் மூன்றிற்கு மாறாய ஞான முதலிய 
மூன்றையும் அவற்றின் நாமங்களையும் ஞானத்திற் கியைந்த காரணாதி மூன் 
றின் இலக்கணங்களையும் இனையவென வுணர்த்துகின்றது . 


திரிசியவிவேகம் . 

க அங் 
பந்தமவை மூன்றினையுங் கடந்திடுவான் பயில்வ 

பகர்ஞான வயிராக முபரதியா மவற்றில் 
வந்தணுகு மிலக்கணங்கா ரணமொடு தான் சொரூப 

மருவுகா ரியமெனவே தனித்தனிஞா னக்கு 
முந்துசவ ணாதிகமே காரணமான் மாவு 

மூலவகங் காரமும்வே றாக்குதலே சொரூப 
நந்துமகங் காரகத மயற்குத்தான் கரியாய் 

நணுகுதலே காரியமென் றறைகுவர்மூ தறிஞர் . 
( இ . ரை . ) " பந்த மவை மூன்றினையுங் கடந்திடுவான் பயில்வ பகர் 
ஞான வைராக முபரதியாம் " எ .து . அந்தப் பந்தங்கள் மூன்றையுங் கட 
க்க வேண்டியவாறு கடப்பான் வேண்டி முயலத்தகுவன : சொல்லப்பட்ட 
ஞானம் , வைராகம் , உபரதி எனப் படுவன மூன்றாம் . அவற்றில் வந்த 
ணுகு மிலக்கணங் காரணமொடுதான் சொரூப மருவு காரிய மெனவே 
தனித்தனி " எ , து . அம்மூன்றில் தனித்தனியே காரணம் , சொரூபம் , 
பொருந்திய காரியமென்று இலக்கணமாக வந்தமையும் . " ஞானக்கு முந்து 
சவணாதிகமே காரண மான்மாவு மூலவகங்காரமும் வேறாக்குதலே சொரூ 
பம் " எ .து . ஞானம் அடைதற்கு முதன்மையா நின்றுள்ளன சிரவணமுத 
லிய மூன்றுமாதலால் அவையே காரணமெனப் படுவனவாம் ; ஆத்ம சொரூ 
பமும் மூல அகங்காரமும் வேறெனப் பகுத்துக்காட்டலே சொரூபமெனப் 
படுவதாம் ; தந்து மகங்காரசத மயற்குத் தான் கரியாய் நணுகுதலே காரிய 
மென் றறைகுவர் மூதறிஞர் ” எ . து . சன்மந்தோறும் வளர்ந்து வரும் 
அகங்காரசம்பந்தமான பிராந்திக்கு ஆன்மா சாக்ஷியாக நின்று விளங்குவ 
தே காரியமெனப் படுவதாமெனச் சத்துக்கள் கூறாநிற்பர் எ.று. 

சவணாதி யென்றதனான் மனன நிதித்தியாசனமுங் கொள்க . ஞானத் 
திற்குச் சவண மனன நிதித்தியாசன விசாரணையே காரணமும் , அவற்றால் 
அநாத்ம சம்பந்தமின்றி யாத்மாவைத் தனியே தரிசித்தல் சொரூபமும் , 
அநாத்ம சம்பந்தமான அறியாமைக்குத் தான் சாட்சியாய் விளங்குவதே 
காரியமுமாம் . 

இங்ஙனங் கூறிய விசார ஞானத்தினால் ஆகாமியப் பிரதிபந்தம் நீங்கு 
மென்பது 

( கச ) 
( அ . கை . ) 
முன் னிறுத்தமுறையான் எனைய இரண்டிற்குங் காரணாதி மூன்றின் 
இலக்கணம் உணர்த்துகின்றது . 
வேண்டும் வயி ராக்கியத்திற் குற்றவனி தாதி 

விடயத்தி னிலையாமை முதலாய குற்றங் 


கஅச 


வேதாந்தசூளாமணி 


எ . 


காண்டலது காரணமெத் திறத்தானு மதனைக் 

கழன்றிடுதல் சொரூபமபின் புறாமைகா ரியமா 
மாண்டடவுப் ரதிக்கியமா திகளேகா ரணஞ்சூழ் 

மனமொடுங்கல் சொரூபமாம் புறக்கருமந் தன்னின் 
மீண்டுபுகு மயலறுதல் காரியமென் றிசைப்பர் 

விளம்பலுறு ஞானாதி கட்கவதி மொழிவாம் . 
( @ . ரை ) வேண்டும் வயிராக்கியத்திற் குற்ற வனிதாதி விடயத்தி 
னிலையாமை முதலாய குற்றங்காண்டலது காரணம் " 

து . எவரும் வேண் 
டற்பாலதாகிய வைராக்கியத்திற்கு எங்கணுமுள்ள மாதர்முதவிய விடயங்க 
ளில் இயலபாக அமைந்த நிலையாமை முதலிய குற்றங்களையே முக்கியமாகக் 
காணுதல் யாதோ , அதுவே காரணமெனப் படுவதாம் ; எத்திறத்தானு 
மதனைக் கழன் றிடுதல் சொரூபம் எ . து . எவ்விதத்தாலேனும் அக்குற்றங் 
களை நீக்க முயலுதல் சொரூபமெனப்படுவதாம் , " பின் புறாமை காரியமாம் " 
எ .து . பின்னர் எப்போதும் அது வராமற் காப்பது காரிய மெனப்படுவ 
தாம் , " மாண்ட வுபரதிக் கியமாதிகளே காரணம் " எது . சிறந்த வுபரதிக்கு 
இயம நியமாதிகளை விடாது செய்தலே காரண மெனப் படுவதாம் ; சூழ் 
மன மொடுங்கல் சொரூபமாம் ” எ . து . அநர்த்தங்களையே பலனாக விடாத 
னுபவிக்கக் கருது மனதொடுக்கமே சொரூப மெனப்படுவதாம் ; “ புறக் கரு 
மந்தன்னின் மீண்டு புகு மயலறுதல காரியமென்றிசைப்பர் " எ .து . முன்ன 
ரொழித்த பகிர் முக விவகாரத்தில் முன்போல மறுபடியுஞ் செல்லு மய 
க்கம் அணுவணுமாக நீங்குதலே காரியமெனப்படுவதா மெனச் சத்துக்கள் 
சொல்லுவார்கள் . “ விளம்பலுறு ஞானாதிகட் கவதி மொழிவாம் ” எ . து . 
மேலாகச் சொல்லத்தக்க ஞானமுதலிய மூன்றிற்கு முள்ள அவதிகளைச் 
சொல்லுதும் எ.று. 

வனிதாதி யெனவே பஞ்சணை , சௌக்கிய போசனம் , கந்தம் , வஸ்தி 
ரம் , ஆபரணம் , தயிலம் , தாம்பூலமும் , நிலையாமையெனவே எதிரிட்டுத் 
தோற்றும் விடயங்க ளியாவும் அநித்தியமாதலும் ; இயமாதிகளெனவே 
நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , தாரணை , தியானம், சமா 
தியும் , ஞானாதியெனவே வயிராசமும் , உபரதியுங் கொள்க . புறத்தொழில் 
பாகிய விடயத்திற் செல்லுஞ் சரியை கிரியைகள் , அவதி யென்பது அளவு . 
முற்கூறிய வைராக்கியத்திற்கு விடயங்களிற் றோஷதிருஷ்டிவருவதே கார 
ணமும் அங்ஙனமுண்டான விடய வாசனை நீக்குதலே சொரூபமும் , அங்க 
னம் நீக்கினவிடயத்திற் பின்னிச்சை பிறவாததே காரியமுமாம் . உபரதிக்கு 
அட்டாங்கயோகஞ் செய்வதே காரணமும் , அவற்றில் மன மொடுங்குதலே 
சொரூபமும் , முன்னீசுகின கருமங்களிற் றிரும்ப மயக்கம் வாராததே காரி 
யமுமாம் . 

இங்ஙனங் கூறிய வைராக்கியத்தினால் வர்த்தமானப் பிரதிபந்தமும் , 
உபரதியினாற் பூதப்பிரதிபந்தமும் தீங்குமென்பது . 

( கச ) 


திரிசியவிவேகம் , 

க அரு 
( அ . கை ) 
நிறுத்தமுறையான் ஞானாதிகட்கு மூன்றவதியின் இலக்கணங்களை 
யுணர்த்துகின்றது . 
தக்கதே கான்மபா வம்போலப் பிரமந் 

தானென்னுந் திண்மைஞா னத்தினுக்கா மவதி 
மிக்கபிர மாதிபதக் துரும்பெனவே நினைத்தல் 

விளம்புவயி ராக்கியத்திற் கவதிசுழுத் தியன்போற் 
றொக்ககரு மங்களனைத் தினையு நினை யாமை 

தோன்றுமுப ரதிக்கவதி யாகுமிவை மூன்றும் 
புக்கொருவ னடைந்திடுமே லிது முன்னம் விடாது 

புரிந்தமா தவத்தின் வலி யென்றறிக தெரிந்தே . 
( இ . ரை . ) தக்க தேகான்ம பாவம்போலப் பிரமர் தானென்னும் 
திண்மை ஞானத்தினுக்கா மவதி எ. து , இயைந்த தேகத்தையே யான் 
மாவாகப் பாவித்த பாவம் போலப் பிரமத்தையே தானெனப் பாவிக்குந் 
திடமே ஞானத்திற்கு அவதியாகும் ; மிக்க பிரமாதி பதந் திரும்பென 
வே நினைத்தல் விளம்பு வயிராக்கியத்திற் கவதி " எ . து . மேலாய சத்திய 
லோக முதலிய பதப் பிராப்திகளைத் துரும்பாக நினைத்தலே சொல்லப்பட்ட 
வைராக்கியத்திற்கு அவதியாம் ; சுழுத்தியன்போற் றொக்க கருமங்களனைத் 
தினையு நினையாமை தோன்று முபரதிக் கவதியாகும் " எ .து . பல விகற்ப 
மாயுள்ள சேட்டைகள் அனைத்தையுஞ் சுழுத்தி யவத்தையி லிருப்பவனைப் 
போல நினையாமலிருத்தலே தோன்றப்பட்ட வுபரதிக்கவதியாகும் . " இவை 
மூன்றும் புக்கொருவ னடைந்திடுமே லிது முன்னம் விடாது புரிந்த மாத 
வத்தின் வலி யென்றறிக தெரிந்து " எ . து . இங்ஙனம் கூறிய இவை மூன் 
றையும் ஒருவன் பக்குவத்திற் கியைந்தவாறு புகுந்து அடைவனாயின் இந்த 
நிலைமை ஜன்மாந்தரங்களிற் சனிடைவிடாது செய்த மகாதவத்தினது 
பலமென் றாராய்ந்துணர்தி எ , று , 

ஏ அசை , பிரமாதி பதமென்றமையின் பிருதிவி லோக பதப்பிராப்தி 
பரியந்தமுங் கொள்க . அஞ்ஞான காலத்திற் றேகந் தானாயிருப்பது போலப் 
பிரமந் தானாய் விளங்குதல் ஞானத்திற்கும் , பதப்பிராப்திக ளனைத்தினையும் 
துரும்பாக வுபேக்ஷித்தல் வைராக்கியத்திற்கும் , கருமங்கள் அனைத்திலும் 
மனம் எழாமையே யுபரதிக்கும் அவதிகளாம் . 
ஞானாதி முன்றினிலைமையின் அளவு கூறிய தென்பது , 

( அ. கை . ) 
முற்கூறிய ஞானாதிகளின் பலம் இனைய வெனவும் , அவற்றுள் 
ஞானமே முக்கியமெனவும் , ஏனைய இரண்டும் கவுணமெனவும் உணர்த்து 


கின்றது. 


கஅசு 

வேதாந்தசூளாமணி . 
குறையகலும் வயிராக முபரதியா மிரண்டுங் 

கூடிஞா னங்கூடா தாயின் முத்தி யரிதா 
முறுமினிய மிசையுலக பதங்கிடைக்கு ஞான 

மொன்றுமடைந் தவையிரண்டு மலையேனு நிற்க 
முறியுமர நெடும்பணையோன் விழ நினைவின் றேனு 

முறியவிழல் போலவே தேகாந்த மதனிற் 
பெறுவனுயர் முத்தியினை யுடற்கமைந்த வினையாற் 

பிறந்திடுந்துக் கானுபவ முளதாத றிண்ணம் . 
( இ . ரை . ) " குறை யகலும் வைராக முபரதியா மிரண்டுன் கூடி 
ஞானங் கூடாதாயின் முத்தி யரிதாம் " எ .து . சகல குறைகளுந் தீரத்தக்க 
வைராகம் உபரதி யென்னப்பட்ட இரண்டும் வாய்த்து ஞான மாத்திரம் 
வாய்க்காவிடின் ஐக்கியமுத்தியடைத லரிதாகும் . உறுமினிய மிசையுலக 
பதங் கிடைக்கும் எ.து. அரிதேனும் எளிதில் வாய்க்கத்தக்க இம்மைக்கு 
மேலாய இனிய சத்தியலோக முதலிய பதப்பிராப்திகள் கிடைக்கும் . " ஞா 
ன மொன்று மடைந் தவையிரண்டு மிலையேனு நிற்க ” எ . து . ஞான மாத் 
திரம் அடைந்து அவை யிரண்டையும் அடைகில னேனும் இருக்கட்டும் . 
“ முறியு மர நெடும் பணையோன் விழ நினைவின்றேனு முறிய விழல்போல 
வே தேகாந்த மதனிற் பெறுவ னுயர் முத்தியினை ” எ . து . முறிந்து விழற் 
பாலதாகிய மரத்தின் நீண்டகிளையில் ஏறி நிற்போன் விழுவதற்குத் தனக் 
கிச்சையின்றேனும் மரம் முறிந்துவிழ அதனோடு தானொக்க விழுதல்டோலத் 
தேசாந்தத்தின் மேலாய ஐக்கிய முத்தியைத் தப்பாம லடைவன் . ஆயினும் 
உடற்கமைந்த வினையாற் பிறந்திடுந் துக்கானுபவ முளதாத றிண்ணம் ” 
எ.து. வந்த வுடலுக் கியைந்த வினை காரணமாகத் தானே வருக் துக்கத் 
தை யறுபவிக்கும் அனுபவம் வாய்க்கு மென்பது சத்தியமே எ.று. 

ஏ. அசை . பணை பிராரத்த தேகத்திற்கும் , விழல் முத்தி யடைதற்கும் 
உவமித்தல் , தேகாந்த மதனிற் பெறுவனுயர், முத்தி யென்றமையின் சத் 
தியோ முத்தியெனவும் , உடற்கமைந்த வினை யென் றமையின் சஞ்சிதாகா 
மியம் நீங்கின பிராரத்த வினை மாத்திரமெனவும் , துக்கானுபவ முனதாத 
றிண்ண மென்றமையின் பிராரத்தத்தால் வருஞ் சுகதுக்கம் அனுபவிப்ப 
னெனவும் பெற்றாம் . பெறவே வைராக உபரதி யில்லாதவன் சுக துக்கம் 
அனுபவிப்பா னென்பதும் , இச்சுக துக்கங்கள் புசித்து நீங்குவதேயன்றி 
மேல்விளைவிற்கு ஏதுவாகா வென்பதும் கண்டாம் . 

வைராக முபரதிகட்குப் பதப் பிராப்தியே பலமன்றி முத்தி யின்றெ 
ன்பதும் , ஞானமொன்றிற்கு முத்தியே பலமென்பதும் , இம்மூன்றுங் கூடி 
யிருக்கிற் சுக துக்க மின்றிச் சத்தியோ முத்தனாவனென்பதுமாம் . ( கச க ) 

( அ.கை. ) 
சிரவணாதி மூன்றினால் உதயமான ஞானம் அப்ரோட்ச மாதற்கு எது 
வான சமாதி கூறுவான் சொடங்கி அதற்குச் சாதனமாயுள்ள ஞானபூமி 


திரிசியவிவேகம் . 

கஅள 
களின் ஏழின் நாமும் அவற்றின் இரண்டின் இலக்கணமும் உணர்த்து 
கின்றது , 
சாற்றரிய சுவேச்சைவிசா ரணை தனுமா னசிசத் 

வாபத்தி யசஞ்சத்தி பதார்த்தாபா வனையே 
மேற்றுரிய காமியெனு மிவற்றினைமூ தறிஞர் 

விளங்குசத்த ஞானபூ மிகளென்ப ரவற்றுட் 
டோற்றிடுநான் மூடனா யிருந்தகா ரணமென் 

சுருதிகுரு வாலறிவ லென நினைதல் சுவேச்சை 
மாற்றரிய சுருதிகுரு வாற் சிறிது தோன்றும் 

வைராகத் துறு தல் சதா சாரவிசா ரணையே . 
( இ . ரை . ) சாற்றரிய சுவேச்சை விசாரணை தனுமானசி சத்வாபத்தி 
வசஞ்சத்தி பதார்த்தாபாவனையே எ.து. சொல்லற்கரிய சுவேச்சை, விசா 
ரணை , தனுமானசி , சத்வாபத்தி , அசம்சத்தி , பதார்த்தா பாவனை , மேற் 
அரியகாமியெனு மிவற்றினை மூதறிஞர் விளக்கு சத்த ஞான பூமிகளென் 
பர் ” எ . து . மேலாய துரியகாமி யென்னப்பட்ட இவைகளைப் பேரறிவை 
யுடைய சத்துக்கள் விளங்கா நின்ற ஞான பூமிக ளேழெனக் கூறுவர் . 
“ அவற்றுட் டோற்றில் நான் மூடனா யிருந்த காரணமென் சுருதி குருவா 
லறிவலென நினைதல் சுவேச்சை " எ . து . அவ்வேழு பூமிகளுள் உண்மை 
போற் றோற்றுகின்ற என்னை யானறியாமல் மூடனாயிருந்த காரணம் 
யாதாலோ ? யாது பற்றியோ ? அதனைச் சுருதியினாலுங் குருவினாலும் ஆரா 
யந் தறிவனென்று நினைப்பதே சுவேச்சை யெனப் படுவதாம் ; “ மாற் 
றரிய சுருதி குருவாற் சிறிதுதோன்றும் வைராகத்துறுதல் சதாசார விசா 
ரணை " எ . து , நீக்கற்கரிய சுருதிகுருவினாற் கிஞ்சித்துத் தோன்றும் வைராக் 
கியத்தா லெய்துவதாகிய சதாசாரப் பிரவிர்த்தியே விசாரணை யெனப் 
படுவதாம் எ.று. 

ஏ அசை . ஞான பூமியென்பது ஞானம் விளை தற் கேதுவான ஸ்தானம் , 
ஆலென்பது சுருதியினுங் கூட்டினாம் . நிஷ்காம புண்ணிய பரிபாகத்தாற் 
சுதந்தரமா யுதித்த ஞானம் அவ்வியத்தமா யிருந்து அதைக்கொண்டு விடய 
ங்க ளியாவையுந் துக்கமெனக் கண்டும் தத்தரிசனம் வியத்தப் படாதிரு 
ந்த தியாது காரண மென்பார் தோற்றிடு நான் மூடனா யிருந்த காரணமெ 
ன்னெனவும் , இவ்வறியாமையை நீக்கும் எதுவைக் கொண்டு நீக்கக் கரு 
தினா னென்பார் சுருதி குருவா லறிவ லெனவும் , அங்கன முள்ள துக்கத் 
தை நீக்கிச் சுகத்தை விரும்பினா னென்பார் சுவேச்சை யெனவும் , மஹா 
வாக்கியத்தினாலும் பிரமோபதேசத்தினாலும் விளங்கும் பரம சுகஞ் சிறிது 
உதயமாமென்பார் சுருதி குருவாற் சிறிது தோன்றுமெனவும் , அதனாற் பிர 
மாதிபதந் துரும்பாகத் தோன்றும் நிராசையுண்டாமென்பார் லைராகத் 
துறுத லெனவும் , அதனால் ஆத்மாநாத்ம விவேகஞ் செய்து அகாத்மாவை 


கஅஅ 

வேதாந்தசூளாமணி . 
நீக்கி யாத்மாவைப் பூரணமாக விசாரித்தானென்பார் சாதாசார விசாரணை 
யெனவுங் கூறினார் . 

( கசசு ) 
( அ . கை . ) 
ஏனையவற்றுள் நான் கின் இலக்கணம் உணர்த்துகின்றது . 
மருவலுறு சுவேச்சைவிசா ரணைவலியால் விடய 

வலியறுத றான்றனுமா னசியவற்றின் பயில்வால் 
விரவுனை வாயவுல கினைக்கனவென் றெண்ணி 

மெய்த்தவான் மாவுண்மை கருதல் சத்வா பத்தி 
பரவலுறு முலகுதோன் றாது சுழுத் தியன் போற் 

பகரறிவு மாத்திரையாய் நிற்றலசஞ் சத்தி 
யொருவிவா சனையனைத்து மிகுதுயிலோன் போல 

வுயிராநந் தத்தொடுங்கல் பதார்த்தாபா வனையாம் . 
( இ . ரை .) " மருவலுறு சுவேச்சை விசாரணை வலியால் விடயவலி யறு 
தறான் றனுமானசி எ .து . முன்னர் வாய்த்த சுவேச்சை விசாரணை யென் 
னும் இரண்டின் வலிமையால் விடய வலிமை நசித்தல் யாதோ , அதுவே 
தனுமானசி யெனப் படுவதாம் . அவற்றின் பயில்வால் விரவு நனவாய 
வுலகினைக் கனவென் றெண்ணி மெய்த்த வான்மா வுண்மை கருதல் சத் 
வாபத்தி ” எ . து . அம்மூன்றின் அப்பியாச வலியால் மிசிரிம்பித் துள்ள 
சாக்கிரப் பிரபஞ்சத்தைக் கனவாக நினைத்து யதார்த்தமான ஆன்மாவின 
துண்மை வடிவம் யாதோவென அதனைக் காணக் சருதல் சத்துவாபத்தி 
யெனப்படுவதாம் . பரவலுறு முலகு தோன்முது சுழுத்தியன்போற் பக 
ரறிவு மாத்திரையாய் நிற்ற லசஞ்சத்தி எ . து . நீக்க மின்றிப் பரவிய வுல 
கென்பது சற்றுந் தோன்றாது சுழுத்தி யவத்தை யுடையவனைப் போலச் 
சொல்லப்பட்ட அறிவுமாத்திரமாக நிற்றல் அசம்சத்தியெனப் படுவதாம் . 
ஒருவி வாசனை யனைத்து மிகு துயிலோன் போல வுயிரானந்தத் தொடுங்கல் 
பதார்த்த பாவனையாம் எ.து. பூர்வ விடயவாசனையனைத்தையும் நீக்கி , 
யதிக நித்திரை யுடையோனைப்போல , ஆன்மாவானது தன தானந்தத்தி 
லொடுங்குவதே பதார்த்தா பாவனை யெனப்படுவதாம் எ.று. 

உலகைச் சங்கற்பவடிவெனக் காட்ட நனவாய வுலகென்றார் வேறின் 
மையின் ஆன்மாவை யானந்த மென்றாம் . ஆமெனலைக் கடைநிலைத் தீப 
மாக்குக . வீடயவலி யறுதல் விடயாசத்தி நீக்கம் , நீங்கவே , மனஞ் சிறுகு 
மெனக் கொள்க . கருதல் , நிற்றல், ஒடுங்கலென்பன ஒரு பொருளைக் குறி 
த்தேயாம் . 


முற்கூறிய இரண்டு பூமியின் அப்பியாச முதிர்ச்சியினா லென்பார் 
.சுவேச்சை விசாரணை வலியாலெனவும் , அதனால் விடய அவாவிற்குச் சீர 
ணம் வந்ததென்பார் விடய வலி யறுதலெனவும் , அதனால் மனம் அணுத் 


திரிசியவிவேகம் . 

கஅகூ 
துவமாய்க் குறுகிய தென்பார் தனுமானசி யெனவும் , இங்கனம் அறிவு 
வளர்தலும் மனஞ் சிறுகலுமாகப் பழகி வருதல பார் அவற்றின் பயில் 
வாலெனவும் அதனாற் சாக்கிரத்தில் நிச்சயமாகத் தோற்றப்பட்ட திரிசிய 
ங்கள் சொப்பனத்தைப் போல மித்தையாகக் காண்பானென்பார் நனவாய 
வுலகினைக் கனவென் றெண்ணி யெனவும் , இங்ஙனம் எண்ணிய விடத்து 
ஆத்மசத்தைத் தரிசித்தானென்பார் மெய்த்த ஆன்மா வுண்மை கருதல் சத் 
வாபத்தியெனவும் , இவ்வனுபவத்தினாற் சொப்பனப் பிரபஞ்சம் மனதே 
யெனக் கண்டவிடத்து அச்சொப்பனங் தோன்றாது மனமாத்திரமாய் நிற் 
பது போல முன் கனவெனக் கண்ட வுலகங் காண்பா னாகிய திருக்கு மா 
த்திரமாய் நிற்கு மென்பார் உலகு தோன்றாது சுழுத்தியன் போற் பகரறிவு 
மாத்திரையாய் நிற்றல் அசம்சத்தி யெனவும் , இங்ஙனம் நிற்றலே வாச 

க்ஷயமாய்ப் பிரமாநந்தம் வெளிப்படு மென்பார் ஒரு வித வாசனை 
யனைத்தும் மிகு துயிலோன் போல வுயிராநந்தத் தொடுங்கலெனவும் , இப் 
போதாநந்தமான விடத்துச் சர்வமுந் தன்மயமாய் விளங்குமென்பார் பதார் 
த்தாபாவனை யெனவுங் கூறினார் . கக.எ கவி முதல் இதுகாறும் நிதித்தியா 
சனத்தைப் பற்றியது . 

(கசஎ ) 
( அ . கை .) 
மற்றொன்றின் இலக்கணத்தையும் , இனிச் சமாதிவகுப்பின் பெயரை 
யும் இனையவென வுணர்த்துகின்றது . 
உண்டிலையென் னாமலகங் கிருதிநிரங் கிருதி 

யுறாமலறி வுருவாய வத்து வித பதத்துட் 
கண்டதொரு வறுங்குடம்போ லுட்புறஞ்சூனியமாங் 

கதிதுரிய காமியா முபரதியை யடைந்து 
கொண்டிலக லுறுதிரிசி யானுவே தம்பின் 

கூறலுறு சத்தானு வேதநிரு விகற்ப 
மெண்டருசட் சமாதிகளாம் புறமொடக மென்னு 

மிருருபேதமடைந்தவற்றை முறையினிவண்மொழிவாம் . 
( இ . ரை . ) “ உண்டிலை யென்னாம லகங்கிருதி நிரங்கிருதி யும லறி 
வுருவாய வத்துவித பதத்துள் எ.து. உண்டென்றும் இல்லை யென்றுஞ் 
சொல்லாமல் அகவிவகாரத்தையும் புறவிவகாரத்தையும் நிக்ரகித்து அறிவே 
வடிவா நின்றுள்ள அத்துவித பதத்தினுள் , " கண்டதொரு வறுங் குடம்போ 
லுட்புறஞ் சூனியமாங் கதி துரிய காமியாம் " எ.து.அனுபவமாகக் கண் 
டது ஓர் வறுங் குடம் போல அகம் புறமென்பதின்றிச் சூனியமா நின்றநிலை 
யாதோ , அதுவே துரிய காமி யெனப் படுவதாம் ; " உபரதியை யடைந்து 
கொண் டிலகலுறு திரிசியானுவேதம் பின் கூறலுறு சத்தானுவேத நிருவி 
கற்பம் ” எ . து . இங்ஙனமாய வுபரதியை யடைந்து கொண்டு விளங்காகின்ற 
திரிசியானுவித்தம் , பின் கூறப்பட்ட சத்தரனுவித்தம் , நிர்விகற்ப மெனற் 


ககூல 

வேதாந்தசூளாமணி . 
கியைந்த , " எண்டரு சட்சமாதிகளாம் புறமொடகமென்னு மிருபேத மடை 
ந்தவற்றை முறையி னிவண் மொழிவாம் ” எ . து . புறம் அகமென்னும் இர 
ண்டு பேதத்தால் எண்ணத்தக்க சட்சமாதிகளாகிய இவற்றை யடைவ 
வின் இவைகளை முறையே யிவ்விடத்தெடுத்துக் கூறும் எ.று. 

பொருள் நோக்குபற்றி அடைந் தென்பதை யடைவ னாதலி னென் 
மும் . நிரகங்கிருதி யென்பது நிரங்கிருதியெனக் கெடுதல் விகார மாயிற்று . 
புறமொ டகமென்றமையிற் புறத்தின் மூன்றும் , அகத்தின் மூன்று மாகச் 
சட்சமாதியாம் . இவ்வனுசந்தானந் திரிசியத்தை யனுசரித்து வருதலால் 
திரிசியா வேத மெனவும் , திருக்கு வான சத்தை யனுசரித்து வருதலால் 
சத்தானுவேதமெனவும் , இவ்விரண்டையும் அனுசரியாமற் சுவயமாய் விகற்ப 
மின்றிச் சச்சிதாநந்தமாய் வருவது நிருவிகற்பமெனவும் , திரிசயத்திற் றன் 
னைக் காண்பது புறமெனவும் , தேகாதி யகக்கரணத்திற் றன்னைக் காண்பது 
அகமெனவுங் கொள்க . 

முற்கூறிய சிற்சுவானுபவத்தினால் சத்தசத்தெனவும் , பாகியாந்தர 
மென்பன முதலிய பேத மியாவுமின்றிச் சின்மாத்திரமான அத்துவித ஸ்வ 
ரூபத்தைத் தவிர மற்றொன்று மில்லாததே துரியாதீத மென்பார் துரிய 
காமியாமெனவுங் கூறினார் . 

சரிதையாதி மூன்றுங் கடந்த ஞான பாதத்திற்குச் சாதனமான சுவே 
ச்சை , விசாரணை , தனுமானசி யென்கின்ற மூன்றும் அப்பியாசபூமியென 
வும் ; சத்துவாபத்தி , அசம்சத்தி , பதார்த்தாபாவனை , துரியமென்கின்ற நான் 
கும் அனுபவ பூமியெனவும் , இவற்றி னிரலே பிரமவித்து , பிரமவரன் , பிரம 
வரியான் , பிரமவரிட்ட னெனல் சீவன் முத்தர்களது தாரதம்மியங்க ளென 
வும் , இன்னும் இவ்வனுபவமாகிய புருடனுக்கு முற்கூறிய மூன்று பூமியுஞ் 
சாக்கிரமும் , நான்காம் பூமி சொப்பனமும் , ஐந்தாம் பூமி சுழுத்தியும் , ஆறாம் 
பூமி துரியமும் , ஏழாம் பூமி துரியாதீதமு மெனவுங் கொள்க . இவைகள் 
அப்பியாசத்திற் சாரதம்மியமாத லன்றியும் அனுபவத்தினுந் தாரதம்மிய 
மிருப்பதைக்கண் டிவ்வவ திகட்கு அதீதமாகவேண்டி யிஞ்ஞான பூமியின் 
இலக்கணங்களை யுணர்த்தியதென்பது . 

( கசஅ ) 
( அ . கை . ) 
மேல் நிறுத்த முறையானே புறச்சவ்விகற்ப சமாதியின் இலக்கணம் 
உணர்த்துகின்றது . 
கடாதிவிட பத்தினிலொன் றினைக்குறித்து நாம 

கற்பனையோ இருவமெனு மாயையதன் றிறத்தைத் 
தடாது விடுத் தத்திபா திப்பிரிய மென்னுஞ் 

சச்சிதா நந்தமாம் பிரமத்தின் நிறத்தை 
விடாதனுசந் தானஞ்செய் திடுதலே புறத்து 

மெய்த்திரிசி யானுவே தப்பெயர்கொள் கின்ற 


திரிசியவிவேகம் . 

ககூக 
கெடாததொரு சவ்விகற்ப சமாதியென லாகுங் 

கிளர்ந்தபுறச் சத்தானு வேதமது கிளப்பில் . 
( இ . ரை . ) “ கடாதி விடயத்தினி லொன்றினைக் குறித்து நாமகற்பனை 
யோ ருெவமெனு மாயை யான் றிறத்தைத் தடாது விடுத்து எ . து . சட 
முதலிய விடயங்களி லொன்றைக் குறித்துக்கொள்ளும் நாமமும் , கற்பனை 
யும் , உருவமும் என்னும் மாயா காரியங்களையும் , அம்மாயையையும் அதின் 
வலியையும் தடையின்றி விடுத்து , “ அத்திபாதிப் பிரியமென்னுஞ் சச்சிதா 
னந்தமாம் பிரமத்தின் றிறத்தை விடாதனு சந்தானஞ்செய் திடுதலே " எ , து . 
அத்திபாதிப் பிரியமென்னத்தக்க சச்சிதானந்த சொரூபமாகிய பிரமத்தின் 
யதார்த்த நிலையை விடாது அனுசந்தானஞ் செய்து வருதலே , " புறத்து 
மெய்த் திரிசியானு வேதப் பெயர் கொள்கின்ற கெடாத தொரு சவ்விகற்ப 
சமாதி யெனலாகும் ” எ.து. புறத்தின் மெய்யான திரிசியானுவித்தப் பெய 
ரைக் கொள்கின்ற வென்றுங் கெடாததாகிய வொப்பற்ற சவ்விகற்ப சமாதி 
யெனப்படுவதாம் . கிளர்ந்த புறச் சத்தானு வேதமது கிளப்பில் " எ .து . 
முற் கவியிற் கூறிய புறச் சத்தானுவித்தத்தைக் குறித்துச் சொல்லுமிடத் 
தில் எ.று. 

காணப்பட்ட திரிசியங்களின் மாயையின் றன்மையான நாம ரூபத் 
தை நீக்கிப் பிரமாம்சத்தால் யதார்த்தமாக விளங்கிய சச்சிதாநந்தமாய்ப் 
பழகவேண்டுமென்பார் கடாதிவிடயங்களில் அனுசந்தானஞ் செய்தலென 
வும் , அங்ஙனஞ் செய்தல் பாகியத்திலென்பார் புறத்தெனவும் , அஃது திரி 
சியத்தை யனுசரித்து வருதலென்பார் திரிசியானு வேதமெனவும் , அங்க 
னஞ் செய்தல் விடயங்களின் வேறுபாடென்பார் சவ்விகற்ப சமாதியென 
வுங் கூறினார் . 

புறம்பிலுள்ள விடயங்களின் நாமரூப திருஷ்டியின்றிச் சச்சிதானந்த 
திருஷ்டியாகப் பழகவேண்டுமென்பது . 

( கசக ) 
( அ . கை , ) 
மேல் நிறுத்தமுறையால் எனையவற்றுட் புறச்சாத்தானுவித்த முதலிய 
மூன்று சமாதியின் இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
சச்சிதா நந்தவுரு வாகுவதே பிரமந் 

தானெனவே தியானித்த லதுவாகுமென்க 
விச்சமா திகள் பயின்ற வலியினாற் றோன்று 

மிரும்பிரமா நந்தநிலை தனின் மனஞ்சென் றொடுங்கி 
நிச்சலமா யலையில் கடல் போலிருத்தல் புறத்து 

நிருவிகற்ப சமாதியா மனோகதகா மாதிக் 
கச்சமறு கரிதானென் றெண்ணுதலுட் டிரிசி 

யானுவே தப்பெயர்கொள் சவ்விகற்ப சமாதி . 


மனமான 


ககூஉ 

வேதாந்தசூளாமணி . 
இ .ரை ) " சச்சிதானந்த வுரு வாகுவதே பிரமந் தானெனவே தியா 
னித்த லது வாகு மென்க ” எ . து . சச்சிதானந்த சொரூபமாக விளங்குவ 
தியாதோ , அதுவே பிரமமெனப்படலால் அதனைக்கண்டு அது தானென்றே 
விடாது தியானித்தலே முற் கூறிய சத்தானு வித்தமா மெனக் கொள்க . 
“ இச்சமாதிகள் பயின்ற வலியினாற் றோன்று மிரும் பிரமானந்த நிலைதனின் 
மனஞ் சென் றொடுங்கி " எ . து . இங்கனமாய இச்சமாதிகளில் இடைவி 
டாது பயின் றுவந்த வலியினிலைமையால் எழும் மேலாயபிரமாநந்தநிலையில் 

சென்றொடுங்கி , " நிச்சலமா யலையில் கடல்போ லிருத்தல் புற 
த்து நிருவிகற்ப சமாதியாம் ” எ . து , யாதோர் சேட்டையுமின்றி நிஸ்தரங் 
கம்போ லமைதிபெற் றிருப்பதே புறத்து நிருவிகற்ப சமாதியெனப் படுவ 
தாம் . “ மனோகத காமாதிக் கச்சமறு கரிதானென் றெண்ணுத லுட்டிரிசி 
யானுவேதப் பெயர் கொள் சவ்விகற்பசமாதி எ . து . மனதிலுள்ள காமக் 
குரோதாதிகளைப் பற்றிக் கலங்கும் அச்சமறற்பாலதாகிய சாட்சியே தானெ 
ன்றெண்ணுதல் அகத்திரிசியானுவித்தமெனப் பெயர்கொண்ட சவ்விகற்ப 
சமாதியெனப் படுவதாம் எ.று. 

முன் அனுசந்தித்து வந்த சச்சிதாநந்தமே பிரம சாத்தென அனுசந்தித்து 
வருதலே புறச் சத்தானு வேதமெனவும் , இவற்றால் உதயமான ஆகந்தத் 
தின் மனங் கரைந்து நிற்றல் புறத்து நிருவிகற்ப சமாதி யெனவும் , இத்தே 
காதி யந்தக்கரணங்களால் வருங் காமக் குரோதாதிகளின் சேட்டைக்குத் 
தான் சாட்சியாய்க் காண்பதை மனோகத காமாதிக்குக் கரிதானெனவும் , 
இஃதக விடயத்தில் அனுசந்தானமாதலின் உட்டிரிசியானுவேதமெனவும் , 
அது தனக்கு வேறுபாடாயிருத்தலின் உட்சவ்விகற்ப சமாதியெனவுங் கூறி 


சச்சிதாநந்தமே பிரமமாகவும் அதனால் உதயமான பிரமாநந்தத்தில் 
மனங் கரைவதும் அகத்திலுள்ள சகல தத்துவங்களுக்குத் தான் சாட்சியா 
யிருப்பதுமாகவும் பழகவேண்டுமென்பது . 

( கரு ) 
( அ . கை . ) 
அகச் சத்தானுவேத முதலிய இரண்டு சமாதிகளின் இலக்கணம் 
உணர்த்துகின்றது . 
சங்கமறு சச்சிதா நந்தவொளி யுருவக் 

தானெனச்சிந் தித்திடலுட் சத்தானு வேதம் 
பொங்குறு தன் னனுபூதி ரசந்தோன்று மதனாற் 

புகன்றதிரி சியஞ்சத்த மெனுமிரண்டு மகன்றே 
யிங்கசைவி றீபமெனப் பந்தமற விருத்த 

லிலங்குமக நிருவிகற்ப சமாதியிவ்வா ன்னுக் 
தங்கலற வொழுகுமியோ கிக்குமன மெங்கே 

சரிக்குமாண் டாண்டெலாஞ் சமாதியென லாமே , 


திரிசியவிவேகம் . 


ககூட 


( இ . ரை . ) சங்கமறு சச்சிதானந்த வொளி யுருவந் தானெனச் சிக் 
தித்திட லுட்சத்தானுவேதம் எது . அசங்கமா நின்றுள்ள சச்சிதானந்த 
சொப்பிரகாச வடிவமே தானெனச் சிந்தித்திடுதல யாதோ , அதுவே யகச் 
சத்தானு வித்தமெனப்படுவதாம் ; பொங்குறு தன்னனுபூதி ரசந் தோன்று 
மதனாற் புகன்ற திரிசியஞ் சத்தமெனு மிரண்டு மகன்று " எ .து . மேலிடு 
கின்ற தன தனுபூதி ரசந் தோன்றுங் காரணத்தான் முற் கூறிய சத்தானு 
வித்தந் திரிசியானுவித்த மெனப்படும் இரண்டும் ஒருங்கே யகன்று , “ இங் 
கசைலி றீபமெனப் பந்தமற விருத்த விலங்கு மக நிருவிகற்ப சமாதி " எ.து. 
இங்கே யசை வில்லாத தீப மெங்ஙனமோ , அங்ஙனமே பந்த சம்பந்த மற் 
றிருத்தலே விளங்காகின்ற அக நிருவிகற்ப சமாதி யெனப்படுவதாம் . " இவ் 
வாறானுந் தங்க லா வொழுகு மியோகிக்கு ! மன மெங்கே சரிக்கு மாண் 
டாண்டெலாஞ் சமாதி யெனலாம் எ . து . இங்ஙனமாய ஆறு வித சமாதி 
யினாலும் யாதொன்றினும் பற்றுதலற வொழுகும் யோகீசுவரனுக்கு அவன் 
மனம் எங்கெங்கு செல்லுகினறதோ , அந்தந்த இடமெல்லாஞ் சமாதியென 
க்கூறலாம் எ.று. 

ஏ அசை . சங்கத் தியாகமாய்த் தனித்து விளங்கிய சச்சிதாநந்தமே 
யாத்மா வெனவும் , இச்சிந்தனம் அகத்தில் அனுசரித்து வருதல் அகச் சத் 
தானு வேதமெனவும் , அவற்றாலுண்டான ஆத்மா தந்தத்தின் முன் பழகின 
இரண்டும் நீங்கி மனங்கரைந்து நிச்சலமாய் நிற்பதே அக நிருவிகற்ப சமாதி 
யெனவும் , இவற்றான் இவன் மனம் ஆனந்த வடிவமாய் நிற்றலின் , சஞ் 
சரிக்கும் ஆண்டாண்டெல்லாஞ் சமாதியெனவுங் கூறினார் . 

வின: - திரிசியானுவேதத்திற்குஞ் சத்தானுவேதத்திற்குஞ் சவ்விகற்ப 
சமாதியென வொன்றாய்ச் சொல்வ தியாதினால் ? 

விடை : - நாம ரூபமான திரிசியத்தை விகற்பித்துச் சச்சிதாநந்தத் 
தைக் கிரகித்தலினாலும் சச்சிதாநந்தமே பிரமமெனச் சிந்திக்கும் பேத மிரு 
த்தலினாலும் இவ்விரண்டிற்கும் ஒரே சாமம் வந்ததென்க . 

ஆன்மா ஆனந்த வடிவ மென்றதற்கு மேற் கோள் : " மன நிறைந் திடி 
னமுதமாய் நிறைந்திடும்வையர் , தனது தாட்செருப்புலகெலாக் தோன் முச் 
சுந்தரம் போல் என்னும் வாசிட்டக் கவியினாலுங் காண்க . 

புறச் சத்தானுவித்த சமாதி மூன்றுந் தற்பத சோதனையாம் . அவற்றில் 
முன்னைய இரண்டும் வாச்சியார்த்தமான ஈசனையும் , பின்னைய ஒன்றும் 
லட்சியார்த்தமான பிரமத்தையும் விளக்கும் . அகச் சமாதி மூன் றுர் தொம் 
பத சோதனையாம் , அவற்றின் முன்னைய இரண்டும் வாச்சியார்த்தமான 
ஜீவனையும் , பின்னையவொன்றும் லட்சியார்த்தமான கூடஸ்தனையும் விள 
க்கும் . இவ்விரண்டும் அசிபதத்தின் வாச்சியார்த்தமெனவும் இவற்றின் 
அயிக்கமான அத்துவிதஸ்வரூபமே வட்சியார்த்தமெனவும் இங்கனம் அனு 
பவ முள்ளவனே சதா சமாதியை யுடையவனா மென்பது . கசஎ கவி முதல் 
இதுகாறுஞ் சமாதியைப் பற்றியது . 

( கருக ) 


கச 


வேதாந்தசூளாமணி . 


( அ . கை . ) 
முற்கூறிய சமாதிகளால் அனுபவமான ஞானத்திற்குப் பல முன் 
பொது வாகக் கூறின தன்றி யதன் சிறப்பைத் துக்காபாவமுத னான்காகத் 
தொகுத்தும் அவற்றில் முதலொன்றை நான்காக வகுத்துங் கூறுவான்றொ 
டங்கி , அவற்றின் நாமமும் அவைகளில் துக்கானுபவம் தோன்ற இகலோக 
துக்க இலக்கணமும் உணர்த்துகின்றது . 
தக்கமா ஞானபல நான்குதுக்கா பாவஞ் 

சருவகா மாப்தியொடு கிருதகிருத் தியமே 
தொக்கபிராப் திப்பிராப் பியங்களெனு மிவற்றுட் 

சொல்லியதுக் காபாவ மிகபரத்தா லிரண்டாம் 
பொய்க்கு மோர் தூலவுடம் பெழிலொழிதீ நாற்றம் 

புகுபிணிகண் முதலனவுங் காரியதே கத்து 
மிக்ககா மாதி புங்கா ரணத்தினிலவ் வாதி 

வியாதிகட்கு வித்தாம்வா சனையுமிகத் திடும்பை . 
( இ . ரை . ) " தக்க மா ஞான பல நான்கு துக்காபாவஞ் சருவ காமாபதி 
யொடு சிருத கிருத்தியமே தொக்க பிராப்திப் பிராப்பியங்க ளெனு மிவற் 
றுள் எ . து . தகுந்த மேலாய பலன் நான் குளவாம் . அவை : துக்கா பாவம் , 
சர்வகாமாப்திகம் , கிருதகிருத்தியம் , மிகுந்த பிராப்திப் பிராப்பியமென்பன . 
இவ்வாறு கூறியவற்றுள் , சொல்லிய துக்காபாவ மிக பரத்தா லிரண்டாம் 
பொய்க்கு மோர் தூல வடம் பெழிலொழி தீ நாற்றம் புகு பிணிகள் முதல 
னவும் எ . து, முற்கூறிய துக்காபாவமென்பது ; இகமும் பரமும் என்னும் 
எதுக்களால் இரண்டு விதமா யிருக்கும் . அவற்றுள் நசிக்கத்தக்க ஒர் தூல 
வுடம்பினில் குரூபத்துவமும் , துர்க்சந்தமும் , இடைவிடாது வந்து கொண் 
டிருக்கும் வியாதிகளும் இவை போல் வனவும் , காரிய தேகத்து மிக்க 
சாமாதியுங் காரணத்தினி லவ்வாதி வியா திகட்கு வித்தாம் வாசனையு மிகத் 
திடும்பை " எ . து . சூட்சும தேகத்தின் மிகுந்த சாமக் குரோத முதலியவை 
களும் , காரண தேகமாகிற அலித்தையில் அங்ஙனமாகக் கூறிய ஆதிவியாதி 
களுக்குப் பீசமாநின்றுள்ள பூர்வவாசனையுமே யிகலோக துக்கமாம் எ.று. 

பொய்க்குமென்பது ஆசெதுகை . ஆமென்பது எஞ்சி நின்றது . துக்கா 
பாவம் துக்கமின்மை , சர்வகாமாப்தி யாவினும் நிறைந் திருக்கின்ற சுகத் 
தையடைதல் , கிருதகிருத்தியம் செய்யவேண்டிய சாதனங்களனைத்துஞ் செ 
ய்து முடிந்தது , பிராப்திப்பிராப்பியம் அடையவேண்டிய பொருளையடைதல் : 
துக்காபாவம் இகபரத்தால் இரண்டென்றமையின் துக்கமும் அங்கனமே 
யிரண்டாயின . பிணிகள் முதலன வென்றமையின் வாத பித்த சிலேத்துமங் 
களாலும், விஷ ஸ்பரிச முதலனவற்றிற்குக் கீறிப்பாய்ச்சல் முதலியவற்றா 
லுக் தூலத்திற்கு வருக் துன்பங்களும் , காமாதி யென்றது இராகத் துவேஷ 


திரிசியவிவேகம் . 

ககூரு 
ங்களாற் குக்குமத்திற்கு வருந் துன்பங்களும் , வித்தாம் வாசனை யென்றது 
இவ்விரண்டிற்குங் காரணமான வாசனையாற் காரணத்திற்கு வருந் துன்ப 
ங்களுமெனக் கொள்க . கொள்ளவே , இத்தூலாதி மூன்றுதேகங்களால்வருந் 
துன்பங்களே யிகலோக துக்கங்களாயின . 

இக லோக துக்காபாவம் வருவிப்பான் கருதி இவவித துக்கம் நீங்கும் 
நிமித்தம் இம் மூன்று சரீரங்களால் வரும் துன்பங்களைத் தரிசிப்பித்த 
தென்பது . 

( கரு ) 
( அ. கை . ) 
இகலோக துக்காபாவமும் , பரலோக துக்கமுமாகிய இவ்விரண்டின் 
இலக்கணம் இனையவென வுணர்த்துகின்றது . 
மித்தையெனு மாயாகா ரியவுடம்பா திகளின் 

வேறாய துரியஞா னத்தின்மே லாக 
வைத்தவொரு போகபோத் திருக்களிலா மையினான் 

வரஞானிக் கவ்விடும்பை மூன்றுமிலா திருத்தல் 
பொய்த் தவிக லோகதுக்கா பாவமென லாகும் 

புண்ணியம் வந் தென்றுபோம் பாவமென நின்ற 
சித்தமுறு சிந்தனையே பரலோக துக்கந் 

தெரியினெனப் புகன்றிடுவர் திருக்கறுநல் லறிஞர் . 
( இ . ரை . ) மித்தை யெனு மாயா காரிய வுடம் பாதிகளின் வேருய 
துரிய ஞானத்தின் மேலாக வைத்த " எ .து . மித்தை யெனக் கூறத் தகும் 
மாயா காரியமாகிய தூல வுடல் முதலியவைகளி னின்று மாறாயுள்ள துரிய 
ஞானத்தினும் மேலாக வைத்துள்ள, " ஒரு போக போத்திருக்களிலாமை 
யினான் வர ஞானிக் கவ் விடும்பை மூன்று மிலா திருத்தல் பொய்த்த விக 
லோக துக்காபாவ மெனலாகும் எ . து . ஒரு போகமும் அதனை யனுபவிக் 
கும் போக்தாக்களும் வேறின்மையின் மேலாய ஞானவானுக்கு அந்தத் 
துக்கங்கள் மூன்று மில்லாதிருத்தலே பொய்யா நின்றுள்ள இகலோக துக் 
காபாவ மெனப்படுவதாம் . புண்ணியம் வந்தென்று போம் பாவ மென 
நின்ற சித்த முறு சிந்தனையே பரலோக துக்கந் தெரியினெனப் புகன்றிடு 
வர் திருக் கறு நல் லறிஞர் எ . து . புண்ணியமும் பாவமுமாகிய இவ்விர 
ண்டும் என்று வந்து என்று போமோ வெனக் கவலையுற்று நின்ற சித்தத்திற் 
றங்கிய ஆலோசனை . யே விசாரிக்கு மிடத்துப் பரலோக துக்கமென ஐயந் 
திரிபற்ற நல்ல சத்துக்கள் கூறாநிற்பர் எ.று. 

வேதாந்தி யொழிய ஏனையோர் மாயையை யுண்மை யெனக் கோட 
லின் அதை மறுக்க மித்தையெனும் மாயையென்றார் . அம்மாயையின் உபா 
தேயமாகிய பூதபௌதிகங்களை யெக்காலத்தும் மித்தை யெனற்கு முரண் 
என்னையென விளக்க மாயாகாரிய வுடம்பாதிகளின் வேறாய துரியஞானம் 
என்றார் . பொய்த்த என்பதில் யகரம் ஆசெதுகை . 


ககூசு 

வேதாந்தசூளாமணி. 
வின: - பரலோக துக்கத்தைக் குறித்து வந்த பாவ வெறுப்பும் புண் 
ணிய விருப்பும் துன்ப மாவானேன் ? 

விடை: - இங்கனம் இவற்றைக் குறிக்கும் போதே வருமோ , வாரா 
தோ வென மனதிற்கு ஐய மாதலினாலும் , அங்கனங் கிடைப்பினும் அது 
மிக்க துக்கத்தைப்போலத் தூலத்திற்குச் சுரமாதி நோய்களினாலும் , சூட்சு 
மத்திற்குக் காமநோயாதி வனிதாதி போகங்களினாலும் , காரணத்திற்கு 
ஆதிவியாதியா திய வாசனைகள் நிறைந் திருப்பதினாலும் துன்பமே யாயிற் 
றென்க . 

வினூ : - அற்றேல் வனிதாதி போகங்களை யனுபவிக்கும் இன்பமும் 
துன்பமாயின தென்னை ? 

விடை : -துக்க ரூபமான விஷய இன்பமுந் துக்கமேயன்றி மற்றொன் 
சாகாமையாற் றுக்கமேயாமென்க . 

துன்ப வடிவமான சரீரத்திரயங்களையும் அவற்றை யனுபவிக்கும் அகங் 
காரான் மாவையும் நேதிகளைந்து , மேற்சேடித்திருந்த பிரத்தியகான்ம ஸ்வ 
ரூப சுகத்திலிருப்பதே யிகலோக துக்காபாவமெனவும் ; இம்மையிற் செய்த 
பாவம் எங்கனம் நீங்கும் , மறுமைக்கு வேண்டிய புண்ணியம் எங்ஙனம் 
உண்டாகுமெனக் கருதிச் சர்வப் பிராயச்சித்த முதற் செய்வதனோடுந் 
தேகாந்தத்திற் பரலே .) கத்தை விரும்பி வருந்துவதே பர லோக துக்கமென 
வும் உணர்த்தியதென்பது . 

(கருங ) 
( அ . கை . 

) 
ஏனைய பரலோக துக்காபாவம் இனையவென உணர்த்துகின்றது . 
ஞான நிலை யடைதலுந்தா மரையிலையி னீர் போன் 

ஞானிபிரு வினையுமுறா மையினாலிந் தனத்திற் 
றீநணுகு மனவில் விற கிலாததுபோற் கருமச் 

செயலிலவ னாமஉனி லஃதிரா மையினான் 
மானழலுண் வனத்திலுறா ததுபோல ஞான 

மயனைவினை யாவுமுறா மையினாலச் சிந்தை 
தானவனி லெழாதிருத்த றனையுரைப்பர் மேலோர் 

தக்கபர லோகதுக்கா பாவமென வன்றே . 
( இ.ரை. 

ப . ) ஞான நிலை யடைதலுந் தாமரையிலையி னிர்போன் ஞானி 
யிருவினையு முறாமையினால் எ .து . ஆத்ம ஞானத்தை யடைந்த மா 

மாத்திரத் 
தில் தாமரை யிலையில் நீர் எங்ஙனமோ, அதுபோல , ஞானவான் நல்வினை 
தீவினை யென்னும் இரண்டையு முறப் பெறாமையினாலும் , " இந்தனத்திற் 
றீநணுகு மனலில் விறகிலாதது போற் கருமச் செயலி லவனா மவனி லஃதி 
ராமையினால் ” எ. து . விறகில் அக்கினி யிருக்கும் , அக்கினியிலோ விறகு 


திரிசியவிவேகம் . 


ககூஎ 


கிஞ்சித்து மிராது எங்ஙனமோ அதுபோல , கன்மானுஷ்டானங்களில் அவ 
னிருப்பவன் , அவனிடத்திலோ அந்தக் கன்மானுஷ்டானங்கிஞ்சித்துமிராது , 
இங்ஙனமாய ஏது வினானும் , “ மானழலுண் வனத்தி லுறாதது போலஞானமய 
னை வினையாவு முறாமையினால் ” எ . து . தீப் பற்றியெரியும் வனத்தில் மிருகங் 
கள் எங்ஙனம் நிலையுறாவோ , அது போலச் சற்றுங் கலக்க முறாது அறிவே 
வடிவா விளங்குபவனை யெவ்விதமான வினையுங் கிட்ட அணுகாமையினானும் , 
" அச்சிந்தைதா னவனி லெழா திருத்தறனை யுரைப்பர் மேலோர் தக்க 
லோக துக்காபாவமென எ . து . அந்தப் பர லோக சிந்தை யவனிடத்தில் 
எழா திருக்கும் நிலையைச் சத்துக்கள் அடையத்தக்க பரலோக துக்காபாவ 
மெனக் கூறாநிற்பர் எ.று. 

அன்று ஏ அசைகள் . சிந்தைதானெனலைச் சிந்தையேயெனத் தேற்ற 
மாக்கினுமமையும் . இனவெதுகையாதலின் தீ நணுகுமென்றார் . உறாமையி 
னால் , இராமையினால் , உறாமையினால் அவனில் அச்சிந்தை யெழாதென 
முடிக்க . பரலோக மெஞ்சிநின்றதைக் குறிக்க அச்சிந்தையென்றார் . ஞானிக் 
குக் கமல பத்திரத்தையும் , அக்கினியையும் , வனத்தையும் ; வினைக்குச் சலத் 
தையும் , விறகையும் , மானையும் உவமித்த தென்க . 

வின: - இங்ஙனங் கூறிய வினைகள் எங்ஙனம் நீங்கின ? 

விடை : - அக்கினியினால் எரிக்கப்பட்ட விறகு அவ்வக்கினி மயமாய் 
நீங்கினதுபோல , முன்னுள்ள சஞ்சித வினை ஞானத்தால் எரிக்கப்பட்டு 
ஞானமயமாய் நீங்கிற் றென்க . 

வினு: -பின்னுள்ள ஆகாமியத்தான் வரும் வினைகள் நீங்குவ தெல் 
ஙனம் ? 

விடை : - காடாக்கினியா யெரிகின்ற வனத்தில் மிருகாதிகள் உண்டா 
தலும் வருதலும் இன்சாயது போல, ஞானமயமாய்ப் பிரகாசிக்கின்ற சத்து 
க்களிடத்தில் அவ்வினைகளுண்டாதலும் வருதலு மின்றென்க . 

வின: -- அற்றேல் அவ் வினைகள் எரியுமென்றும் வாராவென் றுங் கூறி 
- னமையின் அதற் கோர் சொரூப முண்டோ ? 

விடை: - அவைகள் தனது தொழிலேயன்றி யவைகட்கு ஓர் சொரூப 
மின்றென்க . அவை தனது தொழிலாதலின் றனது சங்கற்பம் நீங்கவே 
யவை நீங்குமெனவும் , அந்நீக்கமே ஞானவியாபகமாய் விளங்கு மெனவும் , 
அங்ஙனம் விளங்கலே யிவ்வினைகள் உண்டாகாகாமைக்கு எதுவெனவுங் 
காண்க . 

வினா : - பிராரத்த வினை யனுபவித்தே தீரவேண்டுமென்றது என்னை? 
விடை :-அவ்வினை ஞானோதயமரதற்கு முன்னரே யமைத்ததா லென்க . 
வினா -அற்றேல் , அதினாலுண்டாகும் வினைகள் நீங்குவ தெங்கனம் ? 


ககூஅ 

வேதாந்தசூளாமணி. 
விடை : - அவ்விருவினைகளும் இவனைப் புகழ்வார்பால் ஒன்றும் , இகழ் 
வார்பால் ஒன்றுமாக நீங்குமென்க . 

வினா: -அற்றேல் இவை யிங்கன மிருக்க வினைசளை யொரு முதலாக 
நினைத்து இவனை நீங்கிற் புறத்திற் சேருமெனச் சிலர் கூறும் தென்னை ? 

விடை: - அவ்லினை பரிபூரண ஸ்வரூபமான தன்னிடத்தில் ஏகதேச 
சங்கற்பத்தா லுண்டான தென்றறிந்து அவற்றைத் தனது நிருவிகற்பத்தாற் 
கரைக்கத் தெரியாத சிற்றறிஞர் அங்ஙனங் கூறுவரென்க . 

இங்ஙனங் கூறிய புண்ணிய பாவமாகிய இருவினைகளும் நீங்கின விட 
த்து அவற்றிற் சிந்தை யெழாது சின் மாத்திரமாய் விளங்குகின்றதே பர 
லோக துக்காபாவமெனவும் , இந்நான்கினாற் றுக்க நிவர்த்தியான சுகத்தி 
லிருப்ப னெனவுங் கூறியதென்பது . 

( கசுரு ) 
( அ . கை . ) 
மேல் நிறுத்த முறையாற் சர்வகாமாப்தியின் இலக்கணம் உணர்த்து 


கின்றது 
. 


எல்லாவாழ் வினையுமுறுஞ் சார்வபவு மாதி 

யிரணியகர்ப் பாந்தமாய் மேன்மேல் வேண் டுற்ற 
நல்லாகக் தங்களெலாம் பற்றிலா வறிஞ 

னணுகுதலான் ஞானங்கொண் டறிசிவத்தின் கூறாய்த் 
தொல்லாநந் தங்களெலா நிற்கையினா லவற்குத் 

துவமிலகண் டாருந்த சித்திதோன் றுதலே 
பொல்லாத வினைப்பகையைக் கடந்தபெருந் தவர்கள் 

புகன்றிடுவர் சர்வகா மாப்தியென வன்றே . 
( இ . ரை . ) " எல்லா வாழ்வினையுமுறுஞ் சார்வ பவுமாதி யிரணியகர்ப் 
பாந்தமாய் மேன் மேல் வேண் டுற்ற நல்லாநந் தங்க ளெலாம் எ . து . பல 
வேறு விதமா விகற்பித்துநின்ற சமஸ்த வாழ்வுகளையும் அடைதற் பாலவா 
கிய சார்வபூமன் முதல் இரணிய கருப்பன் இறுவாக மேன் மேல் வேண் 
இற்று நின்ற சற் குணோத்தரமான ஆநந்தங்க ளனைத்தையும், " பற் றிலா 
வறிஞ னணுகுதலான் ஞானங்கொண் டறிசிவத்தின் கூறாய்த் தொல்லாகக் 
தங்களெலா நிற்கையினால் எ . து . இருவகைப் பற்றுங் கழன்ற ஞானவா 
னடைந்திருப்பதினானும் மெய்யுணர்வு காரணமாகக் கொண் டறியத்தக்க 
சிவத்தின் கூறாக முன்னர்க் கூறிய ஆதந்தங்க ளனைத்து நிற்கையினானும் , 
" அவற்குத் துவமி லகண் டானந்த சித்தி தோன்றுதலே எ , து . அந்த 
ஞானவானுக்கு இரண்டற்ற அகண்டாநந்த சித்தி யுதிப்பதே , பொல்லாத 
வினைப் பகையைக் கடந்த பெருந் தவர்கள் புகன்றிடுவர் சர்வ காமாப்தி 
யென எ .து . சர்வ காமாப்தியா மென்று பொல்லாத வினைப் பகையி 
னின்று கடந்த பெருந் தவத்தை யுடைய சத்துக்கள் கூறாநிற்பர் எ.று. 


திரிசியவிவேகம் . 

ககக் 
அன்றி ஏ அசைகள் . நணுகுதலால் நிற்கையினால் தோன்றுத லென 
முடிக்க . ஆக்மாநந்தம் பிரமாகந்த மென்லைத் துவமென்றார் . சார்வ பவு 
மாதி இரணியகர்ப்பாந்த மென்றது துவாதச ஆநர்தங்களாம் . அவையா 
வன : மனுஷானந்தம் , மனுஷகந்தர்வாநந்தம் , தேவகந்தர்வாநந்தம் , பிது 
ராநந்தம் , ஆசானசதேவாநந்தம , கருமதேவாநந்தம் , தேவாநந்தம் , இந்திரா 
நந்தம் , பிரகஸ்பதியாகந்தம் , பிரசாபதியாகந்தம் , விராட்டாகத் தம் , இரணிய 
கர்ப்பாநந்தங்க ளென்பன . 

பிரசாபதியை விராட்டி லடக்கி யேகாதசமாகக் கூறுவது முண்டு , 
சார்வபூமன் முதற் பிரகஸ்பதி மீறாய ஒன்பதுஞ் சீவர்கள் அனுபவிக்கும் 
ஆநந்தங்களும் , ஏனைய மூன்றும் ஈசுரர்கள் அனுபவிக்கும் ஆநந்தங்களுமரம் . 
சிவத்தின் கூறென்பது பிரமாநந்த சமுத்திரத்தில் இவ்வாநந்தங்க ளனைத் 
துந் தரங்க பற்புத பேன திவலைகளாம் . இவ்வாநந்தங்க ளனைத்துந் தானா 
யிருக்கின்ற ஞானி : இப்பிரமாம்சமான ஆசந்தங்களனைத்திற்கு மதீதமான 
நிரதிசயாகந்தமாய் நிற்றலின் , அகண்டாநந்த சித்தியையுடையவ னென்ப 
தாயிற்று , ஈசரில் அந்தரியாமியைக் கூறா தொழிதல் மேற் பிரமத்திற்கு 
அடுத்தபடியாய் நிற்றலினானென்க . 

கிஞ்சிக்ஞத்துவஞ் சர்வக்ஞத்துவங்களி லுண்டான ஆநந்தங்களனைத் 
தையும் தன தம்சமாகக் கண்டு அவற்றிற்கு அதீதமான நிரதிசயாநந்தமா 
யிருத்தலே சர்வகாமாப்தி யென விளக்கியதென்பது . 

( கடுகு ) 
( அ.கை. ) 
மேல் நிறுத்த முறையாற் கிருத கிருத்தியத்துவ இலக்கணம் இனைய 
வென வுணர்த்துகின்றது . 
தத்துவஞா னத்திற்கு முன்ன மீங் கடையத் 

தக்கவிட்டம் பெறவநிட்ட வொழிவிற்கு வேண்டி 
வைத்தவுழ வாதிகளுந் துறக்க முதல் பெறற்கு 

மகமுதலா யினவுமுத்தி சாதனமா ஞான 
சித்தியுற மிகுசவணா திகமுமறி ஞர்க்குச் 

செய்வனவாந் தத்துவஞா னத்தின் பின் குடும்ப 
புத்தியொடு பலபோகத் திச்சையிலா மையினாற் 

புகன்றவுழ வாதிதொழி லியாவுமிலை யாமால் . 
( இ.ரை . ) " தத்துவ ஞானத்திற்கு முன்ன மீங்சடையத்தக்க விட்டம் 
பெற வநிட்ட வொழிவிற்கு வேண்டிவைத்த வுழவாதிகளும் " எ.து. தத் 
துவ ஞானம் அடைதற்கு முன்னரே யிங்கடையத்தக்க தன திட்டத்தை 
நிறைவேற்றிக் கொள்வதற்கும் , இஷ்டம் இல்லாதவைகளை யொழித்தற்கும் 
வேண்டி , இவை காரணமாக ஏற்படுத்திய வுழவுத் தொழில் முதலியவைக 
ளும் , துறக்கமுதல் பெறற்கு மக முதலாயினவும் ” எ . து . சுவர்க்காதி பர 


உ00 

வேதாந்தசூளாமணி . 
விகளை யடைதற் கியைந்த யாகோபாசனாதிகளும் , “ முத்தி சாதனமா 
ஞான சித்தியுற மிகு சவணாதிகமும் எ . து . முத்திக்குச் சாதனமாயுள்ள 
அயிக்கிய ஞானம் வாய்ப்பான் வேண்டி மேலாய சிரவண முதலியவைகளை 
வியற்றலும் , அறிஞர்க்குச் செய்வனவாந் தத்துவஞானத்தின் பின் " எ .து . 
அறிவுடையவர்களுக் கியற்றற்பாலனவாகிய தத்துவஞானம் வாய்த்த பின் 
னர் , " குடும்ப புத்தியொடு பலபோகத் திச்சையிலாமையினாற் புகன்ற வழ 
வாதி தொழி லியாவுமிலையாம் ” எ . து . குடும்பத்தைப் பாதுகாக்க வேண்டு 
மன்னும் புத்தியும் பலவாறாய் போகங்களில் வைக்கும் இச்சையஞ் சற்று 
மில்லாமையால் அதுகாரணமாக முன்னர்க் கூறிய வுழவு முதலிய தொழில 
னைத்தும் இல்லையாமென அறிதி எ று . 

ஆல் அசை . உழவாதிகளும் , மகமுதலாயினவும் , சிரவணாதிகளும் தத் 
துவஞானம் வாய்த்தபின்னர் அறிஞர்க்கு வேண்டுவதின்மையின் உழவா 
தொழில் யாவு மிலையென்றார் . உழவாதியென்றமையால் வாணிப கோபால 
னமாதிகளும் , மகமுதலனவென்றமையின் உபாசனையும் திரிவேணி சங்கம் 
த்தில் மரித்தல் முதலானவைகளும் , சவணாதியென்றமையின் மனன நிதித் 
தியாசன சமாதியுங் கொள்க . யாவும் இலை யென்றது வருனாசிரம தருமங்க 
ளான விதி நிடேத ரூபமாதிய கன்மங்களை . 

( கருக ) 
( அ . கை . ) 

இதுவுமது 
வந்து சிறு சாளரத்திற் றோற்றுபர மாணு 

வான்கதிரின் மிகுமொளியிற் றோற்றிடா வாபோ 
னந்தலுறு சிற்றறிஞன் விடயமாங் கரும 

ஞானிபிடை தோன்றாமை யாலியற்றத் தக்க 
முந்துமத முதலனவிங் கிலை பிரமா நந்த 

முதலுணமை யெய்தலாற் சவணாதி யெல்லாஞ் 
சிந்தையுற வியற்றுமள வாகுமதா லிதுவே 

செப்பியவக் கிருதகிருத் தியத்துவமென் றறியே . 
( இ . ரை . ) வந்து சிறு சாளரத்திற் றோற்று பரமாணு வான் கதிரின் 
மிகுமொளியிற்றோற்றிடாவாபோல ” எ . து ஆகாயத்தினின்றிறங்கிச் சிறிய 
பலகணி துவாரத்திற் சோற்றுகின்ற பரமாணுக்கள் வான சூரியனது மிக்க 
வொளியில் தோற்றா.கிருப்ப தெங்கனமோ , அதுபோல , நந்தலுறு சிற்றறி 
ஞன் விடயமாங் சரும ஞானியிடை தோன்றாமையா லியற்றத் தக்க முந்து 
மகமுதலன விங்கிலை " எ.து நசித்தற்கியைந்த அற்ப அறிவினனது விடய 
பலங் காரணமாக எய்துங் கருமங்கள் ஞானவானது சந்நிதியிற் றோன்கு 
மையினால் இயற்றற்பாலனவாகிய முதலி னின்றுள்ள யாகாதி திருத்தியம் 
கள் இவனுக்கில்லையாம் . “ பிரமாந்த முதலுண்மை யெய்தலாற் சவணு 


திரிசியவிவேகம் . 


உலக 


யெல்லாஞ் சிந்தையுற வியற்று மள வாகும் ” எ . து , பிரமானந்தமுதலிறுவா 
க்கிடந்த நிரதிசயானந்தமாகிய வுண்மையை யடைந்திருப்பதினாற் சிரவண 
முதலிய வெல்லா வுழைப்புகளுஞ் சிந்தையிற் றெளியுமாறு இயற்றுபரியர் 
தம் வேண்டுவதாகும் . " அதா லிதுவே செப்பிய வக்கிருதகிருத்தியத்துவமே 
ன்றறி எ.து அக்காரணத்தால் இங்ஙனங் கூறிய நிலையே முன்னர்க் கூறிய 
அந்தக் கிருத கிருத்திய மெனப்படுவதா மென் றாராய்ந் தறிதி எ.று. 

ஏ . அசை , பரமாணுக்கள் போற் கருமங்களும் , சூரியப்பிரகாசத்தைப் 
போல ஞானியுமென வுவமிததவாறு காண்க . சிற்ரறிஞ னெனவே , பேரறி 
வை புங் கூட்டி ஜீவேச சருமமெனச் கொள்க . ஞானி யென்றது இப்பேத 
ஞான மின்றிய சுத்த சைதன்னியத்தை யுடையவனை . சிந்தையும் இயற்று 
மள வென்றது : சிரவணாதியான சாதகங்கள் சாத்தியமாகிற பரியந்தமே 
யன்றி மேல்வெண்டுவ தின்றெனல் . 

இக்போக நிமித்தந் தேக யாத்திரைக்கு வேண்டிய வழவாதிகளும் , பர 
போக நிமித்தம் இலிங்கதேக யாத்திரைக்கு வேண்டிய யாகாதிகளும் , நிரு 
வாண சுக நிமித்தம் ஆத்ம யாத்திரைக்கு வேண்டிய சிரவணாதிகளும் , ஞான 
முண்டான பின்பு யாவும் தன் மயமாய் விளங்கலின் , இவை யனைத்துஞ் 
செய்துஞ் செய்யாமற் சுயமாய்ப் பிரகாசித்தலால் இதுவே கிருதகிருத்தியத் 
வ மென்பது . 

( கரு ) 
( அ . கை . ) 
முன் னிறுத்தமுறையான் நின்றுள்ள பிராப்திப் பிராப்பிய இலக்கண 
மும் , சாட்சாத்காரம் இருவகைத்தாயதின் நாமங்களும் இனையவென 
அணர்த்துகின்றது . 
முற்றலுறு விசிட்டபுண் ணியபரிபா காதான் 

முத்திவிருப் பரியகுரு வழிபாடு பெருநூல் 
வெற்றிதரு சவணாதி யறிவறியா மைகளின் 

விவேகமிகு மஞ்ஞான வழிவொடு தன் னுண்மை 
பெற்றுசமு சாரதுக்க நிவர்த்திநிசா நந்தப் 

பேறெய்த லேபிராப் திப்பிராப் பியமாம் 
பற்றுமுயர் முத்திவகை யிரண்டாகு மவைதாம் 

பகர்சீவன் முத்தியொடு விதேககை வல்யம் . 
( இ.ரை . ) " முற்றலுறு விசிட்ட புண்ணிய பரிபாகந்தான் முத்தி விருப் 
பரிய குரு வழிபாடு ” எ.து. முடிந்த மேலாய புண்ணிய பரிபாசமும் அதனால் 
எழும் முத்தி விருப்பமும் , அரிதாகிய குருவுக்கு வழிபாடு செய்தலும் , பெரு 
நூல் வெற்றி தரு சவணாதி யறிவறியாமைகளின் விவேகம் எ . து . பிரபல 
சுருதி யேற்றலும் , வெற்றி தரற்பாலவாகிய சிரவணதிகளும் , - ஞானாஞ் 
ஞானங்களின் நிலைமையை யுணரத்தக்க விவேகமும் , " மிகு மஞ்ஞான 


உஉ 


வேதாந்தசூளாமணி . 


வழி வொடு தன் னுண்மை பெற்று " எ து , பெருகிய அஞ்ஞான நாசமும் , 
தன துண்மை ஞானமும் எய்தப் பெற்று , "சமுசார துக்க நிவர்த்தி நிசா 
னந்தப் பேறெய்தலே பிராப்திப் பிராப்பியமாம் எ . து . அதனாற் சமுசார 
துக்க நிவர்த்தியும் நிசானந்தப் பேறும் ஒன்றன் பின் னொன்முக எய்தலே 
பிராப்திப் பிராப்பிய மெனப்படுவதாம் . பற்று முயர் முத்தி வகை யிரண் 
டாகு மவைதாம் பகர் சீவன் முத்தி யொடு விதேக கைவல்யம் எ. 
னர்ப் பற்றத்தக்க மேலாய முத்திவகை யிரண்டாக நிற்கும் ; அவை சொல்ல 
ப்பட்ட சீவன் முத்தியும் , விதேக முத்தியு மெனப்படுவனவாம் எ.று. 

புண்ணிய பரிபாகம் , முத்தி விருப்பு , குரு வழிபாடு , பெருநூல் , சவ 
ணாதி , அறிவறியாமைகளின் விவேகம் , அஞ்ஞான அழிவு, தன்னுண்மை 
ஞானப் பேறு ,சமுசார துக்க நிவர்த்தி ,நிசானந்தப் பேறு எய்தலே பிராப்தி 
ப் பிராப்பியமா மென முடிக்க . சீவன் முத்தி : சீவன் சிவமாக விளங்குதல் . 
விதேக கைவல்லியம் நாம ரூப ரகிதமான ஞான வடிவமாதல் . 

புண்ணிய பரிபாகமுதற் சம்சார துக்க நிவர்த்தி யீறாய தசவித பதங் 
களை யடைந்து அவற்றை நீக்கி நிரதிசயாநந்தத்தை யடைதலே பிராப்திப் 
பிராப்பிய மென்பது . 

( கரு ) 
( அ . கை . ) 
இங்ஙனம் ஞான பலம் பெற்ற மகான்கள் இருதிறத்த ராவ ரெனக் 
கூறுவான் வேண்டி , முதல் சீவன் முத்தன் இலக்கணம் இனையவென 
அணர்த்துகின்றது . 
அறிவுடையோர்க் ககமான்மா வொடுவருசம் பந்த 

டிகறலினாற் பிறருடல்போற் றன்னுட்டலந் தனிலு 
முறுதி தரு மபிமான மின்மையே யாகி 

யுண்ணுமனு பவவொப்பால் வருபிரா ரத்த 
வறு நுகர்வுண் டாஞ்சுழுத்திப் பாலாதி போல 

மந்தானு சந்தான மாதலிற்றே காதி 
செறியபிமானங்கழன்றுங் கடமுதித்துஞ்சுழலுந் 

திகிரிபோல் வாதனையா லுறல்சீவன் முத்தி . 
இ . ரை . ) " அறிவுடையோர்க் ககமான்மாவொடு வரு சம்பந்த மகறலி 
னால் " எ . து , மகான்களுக்கு யான் ஆன்ம சொரூப மென்ற விளக்கத்தோடு 
முன்னர்வந்து கொண்டிருந்த அஞ்ஞானசம்பந்தம் அணுஅணுவாய் அகன்று 
வருதலினால் , “ பிறருடல்போற் றன்னுடலந்தனிலு முறுதிதரு மபிமானகி 
ன்மையேயாகி " எ .து . பிறருடலின்கண் தமக் கபிமான அழுத்தம் எங்க 
னம் இன்றோ, அதுபோலத் தமது உடலின்கண்ணும் ஸ்திரமான அபி 
மானஞ் சற்றுமில்லாமல் , உண்ணுமனுபவிவொப்பால் வரு பிராரத்த வறு 
அகர் வண்டாஞ்சுழுத்தி பாலாதி போல் மந் தானுசந்தானமாதலின் எ . து . 


. 


து 


திரிசியவிவேகம் . 

உலக 
எல்லார் போலும் உண்ணும் அனுபவ வொப்பமைதியால் வரற் கியைந்த 
பிராரத்துவமாகிற வறிய அனுபவந் தன்பா லுடையதாகும் ; உடைய தாயி 
னும் அது சுழுத்திபோலும் , குழந்தை முதலியவைகள் போலும் தன்பாற் 
றினைத் துணையும் தோன்முது மந்தமாய் அனுஷ்டிக்கு நிலைமையதாதலின் , 
தேகாதி செறி பபிமானங் கழன்றுங் கடமுதித்துஞ் சுழலுந் திகிரிபோல் 
வாதனையா லுறல் சீவன் முத்தி " எ .து . தேகமுதலியவற்றில் மிக்கு அழுந் 
திய அபிமானம் அகன்றேவிடும் , அகலினுங் கடம் உதித்தபின்னருஞ் சுழ 
லாநின்ற சக்கரம் போலப் பூர்வவாசனைகாரணத்தாற் கிஞ்சித்துத் தங்கி நிற் 
றல் சீவன் முத்தி யெனப்படுவதாம் எ.று. 

இன்மையேயாகி , அபிமானங் கழன்றும் , வாதனையா லுறல் சீவன் 
முத்தியென முடிக்க . தேகோகமெனலை மறுக்க அகம் ஆன்மாவென்றார் . 
ஒவ்வொருவருக்கும் அயலுடம்பில் அபிமானஞ் சற்றும் எங்ஙனமின்றோ, 
அதுபோலத் தமதுடலின் கண்ணும் இன்மையைத் தன்னுடலந் தனிலும் 
உறுதி தரும் அபிமானம் இன்மையே யாகி யெனப்பட்டது . ருசி பற்றி 
யன்று , உதராக்கினி வதைக் கெனக் காட்ட வறு நுகர்வுண்டா மென்றார் . 
அகறவினா லென்றமையின் இருதயக் கிரந்தி வருவிக்கப்பட்டது . பாலாதி 
யென்றமையின் உன்மத்தனையுங் கொள்க . மந்தம் கூர்மை யின்மை . அனு 
சந்தானம் அப்பியாசித்தல் . எனவே , யாவும் மித்தையென நீக்கியும் பிரா 
ரத்தம் புசித்து நீங்க வேண்டி விடய வாசனைகளைப் பகுப்பின்றிக் காடாக் 
கினியைப்போல அனுபவிப்பது . வாசனை யென்பது முன் னனுபவித்தி 
சமஸ்கார சேடம் . அதுவும் இத்தேகம் ஒழிகின்ற பரியந்தம் வாசனை யிருப் 
பதுபோலத் தோற்றல் . எனவே , சஞ்சிதாகாமியம் தீங்கின பிராரத்தமென 
வும் அதுவுங் குலாலன் றிகிரி கடமெடுத்த விடத்துங் கிஞ்சித்துத் தானே 
சுழன்று நிற்பது போலவுமாம் . 
வின : - ஆகவே , மாயை நசிக்கின் அதன் காரியமான தேகம் ந 

நசிக்க 
வேண்டுமே ? 

விடை:-- நசித்தே யிருக்கின்றது . 
வின : - எங்ஙனம் ? 

விடை : - ஞானோதயமான போதே யவித்தியாரூபமான காரண தேகம் 
கசித்தேயிருக்கின்றது . 

வினா: -- அற்றேல் , அது நசிக்கின் அதன் காரியமான தூலதேக மிருக்கு 
மா ? 

விடை : - தத்தமான படங் காற்று வருளவும் இருப்பதுபோல ஞானாக் 
கினியினால் தத்தமான இத்தேகம் பிராரத்த நீக்கம் வருமளவும் இருக்கு 
மென்க : 

சுவானுபூதியைப்பெற்று அங்ஙனம் அடைந்த சுத உடிவத்தோடுங் கூடி 
த்தேகாபிமானமின்றிச் சுகித்திருப்பவனே சீகனமுத்தனென்பது . ( கருசு ) 


A ச 


வேதாந்தசூளாமணி . 


( அ.கை.) 
நிறுத்தமுறையான் ஏனைய விதேகமுத்தியின் இலக்கணம் உணர்த்தி 
பின்னுஞ் சீவன் முத்தன் இலக்கணம் எவர்க்கும் நன்கு விளங்குமாறு எடுத் 
துணர்த்துகின்றது . 
பரமமா ஞானந்தோன் றுதலுமே கதிர்முன் 

பாயிருள்போ லஞ்ஞானத் துடன தன்கா ரியமாம் 
புரமுதலா யினவனைத்து மகன்றிடுத றானே 

புகலரிய விதேக்கை வல்லியமென் றிசைப்ப 
ருரமுறுமிங் கிதுவாகா சீவன் முத்தி யுளதென் 

றுரைப்பதெவ்வா றெனிற்கயிற்றினரவமயக்கொழிந்தும் 
வருமதன்கா ரியமாகும் பயகம்ப னாதி 

மருவுதல் போன் ஞானத்தா லஞ்ஞானங் கெடினும் . 
( இ . ரை . ) பரமமா ஞானந் தோன்றுதலுமே கதிர்முன் பாயிருள் 
போல் " எ . து . மேலாய் ஞான சூரியன் உதித்த வுடன் பூத சூரியன் முன் 
எங்கணும் பரவிய இருளெங்ஙனமோ அதுபோல , “ அஞ்ஞானத்துட னதன் 
காரியமாம் புரமுதலாயினவனைத்து மகன்றிடுதறானே புகலரிய விதேக கைவ 
ல்லியமென் றிசைப்பர் எ. து. தான் அலதைத் தானென்றுணரும் மரு 
ளும் , அது காரணமாக அதன் காரியமா வந்து திக்கும் தேக முதலிய அனைத் 
தும் ஒருங் ககல்வதுவே சொல்லற் கரிய விதேக கைவல்லியமென் றறிஞர் 
கூறாநிற்பர். உரமுறு மிங்கிதுவாகா சீவன் முத்தியளதென் றுரைப்ப தெவ் 
வாறெனில் " எ . து , இங்கே திடமாகப் பொருந்திய விதேசமுத்தி நிலை 
யினதாகாத சீவன்முத்தியொன் றுளதென் றுரைப்பது எங்கனம் ஏற்கப்படும் 
வதெனில் , " கயிற்றி னரவ மயக் கொழிந்தும் வரு மதன் காரிய மாகும் 
பய கம்பனாதி மருவுதல் போன் ஞானத்தா லஞ்ஞானங் கெடினும் " எ .து . 
பழுதையில் அதுவே பாம்பாகத் தோற்றிய மயக்கமொழிந்தும் அதுகாரண 
மாக வரற்கியைந்த அதன் காரியமாக நின்றுள்ள பயம் நடுக்க முதலியவை 
கள் அகலாது எங்ங்னம் வருமோ , அங்ஙனமே ஞானகதப் பிரத்தியட்சத் 
தால் அஞ்ஞானங் கெடினும் எ.று. 

கதிரென்றமையின் பரமமா ஞானமெனலை ஞான சூரிய னென்றாம் . 
ஞானத்திற்குச் சூரியனும் , அஞ்ஞானத்திற்கு இருளுங் கயிற் நரவமும் , 
பிராரத்தத்திற்குப் பயகம்பனாதியும் உவமித்தல் . 

சூரியப்பிரகாசத்தின் முன் அந்தகாரம் அதன் மயமாவதுபோலச் சிற்பிர் 
காசத்தின் முன் ஜக சீவ பரம் அதன் மயமாய் விளங்குவதே விதேகமுத்தி 
யென்பது . 

(கச O ) 
( அ . க்ை ) 
பிரமஞானம் எய்தியும் பிராத்ததேகமிருப்பது சாம்பிரதாயம் விருத்தி 
பாதற்கென வுணர்த்துகின்றது . 


திரிசியவிவேகம் . 


உரு 


அத்னதுகா ரியமாகு முடம்பாதி நிற்கு 

மதனானும் பிரமஞா னந்தோன்றும் பொழுதே 
சிதை தருஞ் ஞானமுட னுடம் பொழியு மாயிற் 

றிகழ்பிரம வித்தியா சம்பிரதா யத்தின் 
கதியொழியு மதனானும் பரசிவனாற் பிரமன் 

கமலனா லுயர் பிரசா பதியவனான் மனுவற் 
புதமனுவான் மனிதருணர்க் தனரெனவே முறைமை 

புகல்சுருதி விரோதமா மதனானு மன்றே . 
( இ . ரை . ) " அதனது காரியமாகு முடம்பாதி நிக்கு மதனானும் எ.து. 
அஞ்ஞானத்தினது காரியமா நின்றுள்ள தேக முதலியவைக ளிருப்பதினா 
னும் , பிரமஞானந் தோன்றும் பொழுதே சிதைதரு மஞ்ஞானமுட னுடம் 
பொழியு மாயில் எ . து . பிரம ஞானம் உதய மாயபோதே யஞ்ஞானம் 
நசிக்கும் ; அவ்வஞ்ஞானத்துடன் தேக ஸ்மரணையு மொழியும் . அங்ஙனம் 
ஒழியில் , திகழ் பிரமவித்தியா சம்பிரதாயத்தின் கதி யொழியு மதனானும் " 
எ . து . விளங்காநின்ற பிரம வித்தையின் சாம்பிரதாய நிலைமை யொருவரு 
க்குந் தெரியா தொழியும் ஏதுவினானும் , பரசிவனாற் பிரமன் கமலனா 
லுயர் பிரசாபதி பவனான் மனு எ . து . 

எ . து . பரம சிவனாற் பிரமனும் , அந்தப் 
பிரமனால் மேலாய பிரச 

சாபதியும் , அந்தப் பிரசாபதியால் மனு வென்போ 
னும் , அற்புத மனுவான் மனித ருணர்ந்தன ரெனவே முறைமை புகல் 
சுருதி விரோதமா மதனானும் " எ . து . அந்த அற்புதமான மனுவினால் மனி 
தர்களூணர்ந்த ரென் றில் விதமாய சாம்பிரதய நிலைமையைச் சொல்லுஞ் 
சுருதிக்கு விரோதமாய் முடியும் எதுவினானும் எ.று. 

அன்று ஏ அசைகள் அதனானுமெனக் கூறிய இம்மூன் றேதுவால் 
சீவன்முத்தன் உடம்போடு கூடியிருக்க வேண்டுமென்றாயிற்று . ( கசுக ) 

( அ . கை . ) 
சீவன் முத்தித்தன்மை யண்டாதற்கு ஒருவாறு ஏதுவாயள்ள சஞ்சித 
முதலிய மூன்றுவினையும் நீங்கற் கியைந்த இலக்கணம் இனையவென வுணர் 
த்துகின்றது . 
செஞ்ஞானிக் குரித்தாகு கற்சீவன் முத்தி 

சித்தித்தற் குற்றபிரா ரத்தவா தனையோ 
டஞ்ஞான விலேச்சற் பாவவுடன் பாட்டா 

லாகநிலை யுஞ்சீடர்க் குபதேசா திகழு 
மெஞ்ஞான்றுங் கிடைத்திடுமா லிச்சீவன் முத்தம் 

கிரிதருசஞ் சிதமங்கி புகுமுளிபுற் போல 
மெய்ஞ்ஞானத் தாற்பிரா ரத்த நுகர்ந் தொழியு 

மேல்வினைகூ டாதனதி காரியா தலினால் . 


உசு 

வேதாந்தசூளாமணி . 
( இ . ரை ) " செஞ்ஞானிக் குரித்தாகு நற் சீவன் முத்தி சித்தித்தற் 
குற்ற பிராரத்த வாதனையோடு ” எ . து , ஐயக் திரிபற நன்குணர்ந்த ஞான 
வானுக் குரித்தா யிருப்பது நல்ல சீவன் முத்தி யெனப்படுவதாம் , அந்தச் 
சீவன் முத்தி வாய்ப்பதற்கு இயைந்த பிராரத்த வாசனையோடு , “ அஞ்ஞான 
விலேச சற்பாவ வுடன்பாட்டா லாகநிலையுஞ் சீடர்க குபதேசாதிகழு மெஞ் 
ஞான்னுங் கிடைத்திடும் எ . து . அஞ்ஞானச் சுருக்கமும் ஞானப்பெருக்க 
மும் எவரும் ஏற்கத்தகுந்த வுடன்பாட்டால் தேகமிருக்கவேண்டு மெனலும் , 
அதுபற்றிச் சீடர்களுக்கு உபதேசிக்க வேண்டுமெனலும் எப்போதும் இவ் 
வாய் மொழி யாவரிடத்தும் கிடையாநிற்கும் ; இச்சீவன் முத்தற் கிரிதரு 
சஞ்சித மங்கி புகு முளிபுற்போல மெய்ஞ்ஞானத்தால் " எ .து . இங்ஙனமாய 
சீவன் முத்தனுக்குரிய சஞ்சித வினையானது அவனிடத்து விளங்காநின்ற 
மெய்ஞ்ஞானத் தீயினால் அக்கினியில் விழுந்த நுட்ப மாகிய வுலர்ந்த புல் 
எங்ஙனமோ , அதுபோல எரிந்து விடும் . பிராரத்த நுகர்ந் தொழியு மேல் 
வினை கூடா தனதிகாரி யாதலினால் எ . து . பிராரத்த வினையானது அநும் 
வித்தே தீரற்பாலது ; இனி விளையும் ஆகாமிய வினையோ , இந்தச் சீவன் 
முத்தன் இனிப் பிறத்தற்கு அதிகாரி யல்லனாதலின் றன்பால் அடையக் 


ஆல் அசை . ஞானி யென்னாது செஞ்ஞானி யென்றது ஐயந் திரிபற 
லைக் காட்டற் கென்க . இலேசம் அற்பமாதல் . இதனால் சீவன் முத்தனது 
தேகம் அவனது பிராரத்துவத்தையும் , இச்சந்ததி வளர்ந்துய்தற்குரிய நிலை 
யையுங் காட்டப் பெற்றாம் . முற்செய்யுளினுள்ள ஆனுருபிற்குச் சீடர்க்கு 
உபதேசாதிகமும் எஞ்ஞான்றுங் கிடைத்திடுமென்பது பயனிலை , அஞ் 
ஞான லேச மென்றமையிற் சற்பாவ மிகுதி வருவிக்கப் பட்டது . சீவன் 
முத்தி சித்தித்தற்கென்பது ஏனையோர்க்கும் அதுசித்திக்கும் நிமித்தம் , உப 
தேசாதியென்றமையின் பிரமத்தியானமுங்கொள்க . பிராரத்த வாசனையாற் 
கிஞ்சித் காலந் தேகமிருப்பதும் , அஞ்ஞான லேசத்தாற் சீடனை மரபிற் 
செல்லச் சிட்சித்தலும் , சற்பாவமென்றதால் பிரமத்தியானஞ் செய்தலுஞ் 
சீவன் முத்தனுக் குண்டென்க . எஞ்ஞான்றுமென்பது ஜீவன் முத்தி யுள்ள 
பரியந்தமாம் . ஆகவே , ஜீவன் முத்தனுக்கே விதேகமுத்தியாமென்க . 

மாயாகாரியமான தேகம் இருப்பதுபோலத் தோற்றிய ஜீவன் முத்த 
னுக்குப் பூரணஞானத்தாற் சஞ்சிதமும் , புசித்தலாற் பிராரத்தமும் , பிரமா 
னுசந்தானத்தினால் ஆகாமியமுமாகிய இம்முன்று வினையும் நசிக்குமென் 

( கசு 2 ) 
( அ . கை . ) 
பிராரத்துவ கன்மத்தைத் தரற்கியைந்த சஞ்சித வினையானது இனித் 
தேகத்தைத் தரற்பாலதன்றோ வென்ற வினாவிற்கு உத்தரம் உணர்த்து 


கின்றது . 


திரிசியவிவேகம் . 


உஎே 


பெற்றவுயர் ஞானத்தா லொழிந்தவினை தானே 

பிராரத்த போகத்தை யளிக்குமெனி லதுமே 
லுற்றவுட லுற்பத்தி தனையுமியற் றுறுமென் 

றுரைப்பில்வறு விதை நுகர்ச்சிக் கன்றியே முளைக்க 
மற்றது தான் காரணமன் றதுபோல ஞான 

மடிகரும நுகர்ச்சியினா னேயொழிவ தாகி 
யற்றமுறும் பிறவிமேல் விளைத்திடுதற் கேது 

வாகாதென் றியம்பிடுவ ரறிவறிதக் கவரே. 
( இ . ரை .) " பெற்ற வுயர் ஞானத்தா லொழிந்த வினை தானே பிரா 
ரத்த போகத்தை யளிக்கு மெனில் " எ . து . தான் அடைந்த மேலாகிய 
ஐக்கிய ஞானத்தால் நசித்த சஞ்சி தவினையே மீண்டும் பிராரத்துவத்தாலெய் 
தும் போகத்தைத் தருமெனக்கூறில் , " அது மேலுற்ற வுடலுற்பத்தி தனையு 
மியற் றுறுமென் றுரைப்பில் " எ . து . அப்பிராரத்துவ வினை காரணமாக 
வரும் ஆகாமிய வினையானது மேல் தன்னால் வரற்பாலதாகிய தேகோற்பத்தி 
யையும் வரச் செய்யுமே ; அங்ஙனம் வரச் செய்யுமெனக் கூறுதியேல் , 
வறுவிதை நுகர்ச்சிக் கன்றியே முளைக்க மற்றது தான் காரண மென்றது 
போல எ . து , வறுத்த விதையானது உண்ணற்கு யோக்கியதையே 
யன்றி முளைத்தற்கு யோக்கியமாகாத காரணம் எங்ஙனமோ , அது 
போல , “ ஞான மடி கரும நுகர்ச்சியினானே யொழிவதாகி யற்றமுறும் பிறவி 
மேல் விளைத்திடுதற் கேது வாகா தென் றியம்பிடுவ ரறிவறி தக்கவர் 
எ .து . ஞானத்தினால் நசிக்கத்தக்க பிராரத்துவ கன்மத்தை யநுபவித்தலி 

ல் மேலாகாமிய வினை வருதற்கு இடம் பெறாமல் - நசிக்கும் ; அதனால் 
இனிப் பிறவியை விளைத்திடுதற்குத் தான் காரணமாகாதென்று தன்னைத் 
தான் அறியத்தக்க சத்துக்கள் கூறாநிற்பர் எ . அ . 

ஏ அசை . சஞ்சிதத்திற்கு வறுத்தவிதையை யுவமிக்கவே யதன் வாசனா 
சேடம் பிராரத்தமென் முயிற்று . இதனது கருத்து சஞ்சித வினை நசித்தற் 
கிடம்பெறலின் மேலாகாமியவினை எங்ஙனம் வரற் கிடம்பெறும் ? பெறாமை 
யாற் பிராரத்த வினை யநுபவித்தே தீரவேண்டு மென்பது . ( கசு ) 


( அ . கை . ) 


பெத்தனுக்கும் முத்தனுக்கும் பிராரத்துவம் இருப்பினும் முத்தனுக்கு 
மறைப்பின்மையால் இனி யெய்தாதெனலை யுணர்த்துகின்றது . 
அறைந்தநுகர் வினையது தா னுலோகயாத் திரைக 

ளதிகரியா துறு நரர்க்கே யோருடம்பு தன்னிற் 
செறிந்து துகர் வாமவற்றி னதிகிருத ராகிச் 

சிறந்தமா புருடர்க்குத் தசசங்கை யுடம்பி 


உஅே 

வேதாந்தசூளாமணி . 
னுறைந்தலது தீர்ந்திடா தெனினுமறைப் பின்றி 

யுறு தலா லொருவனுக்கிங் கிளைமைமுதற் பேதம் 
பிறந்திடினு மவனுக்கோ ருடம்பேயாய் நின்ற 

பெற்றிபோ லாகுமென வுணர்ந்திடுவர் தெரிந்தே . 
( இ . ரை . ) “ அறைந்த நுகர்வினைபதுதா னுலோக யாத்திரைக ளதிகரி 
யாது எ . து . முற்கூறிய பிராரத்துவ வினையானது உலோக நடைகளில் 
அதிகரியாமல் , “ உறுாரர்க்கே யோாடம்பு தன்னிற் செறிந்து நுகர்வாம் ” 
ந . து . பிறழாது தன்னிலை கண்டு நிற்கும் மனிதருக்கே யோருடம்பிற்றா 
னே மிக்க அநுபவித்தற் குரியதாம் . அவற்றினதிகிருதராகிச் சிறந்த மா 
புருடர்க்குத் தச சங்கை யுடம்பி னுறைந் தலது தீர்ந்திடா தெனினும் ” 
எ . து , அவ்வுலக நடைகளின் மிசகுடையவராகிச் சிறப்புற்று நின்ற மது 
வியாசாதிய மகான்களுக்குப் பத்தென்னுங் கணக்குள்ள தேகங்களிற் சேர்ந் 
தனுபவித்தா லன்றி வினை யொழி பா தெனக் கூறினும் , " மறைப் பின்றி 
யுறுதலா லொருவனுக் கிங்கிளைமை முதற் பேதம் பிறந்திடினும் ” எ . து . 
தன்னை மறக்கும் மறைப்பெனல் சற்று மின்றிச் சதோதயமாக விளங்க 
லால் அங்ஙனமாய ஒருவனுக்கு இளைமை முதல் வயோதிகம் இறுவாக் 
கூறும் பேதம் உதித்திடினும் , அவனுக் கோருடம்பேயாய் நின்ற பெற்றி 
போ லாகுமென வுணர்ர் திடுவர் தெரிந்து எ . து . அம்மகா புருஷனுக்கு 
ஒருடம்பே யாநின்ற தன்மை பெங்ஙனமோ , அதுபோல்வ தாகுமெனச் 
சுருதி யுத்தியாற் றெரிர்து அனுபவத்தால் உணர்ந்திடுதி எ.று. 

ஏ அசை . எனவே , தனதனுபவ சாட்சாத்கார நிலையினின் ற்கலா 
ரெனப் பெற்றாம் . பெறவே , தனதுடல் பேத பருவ முணராரெனக் கண் 
டாம் . லௌகிக நடையுள்ள மானிடர்க் கோர் ஜன்மத்தினும் , வைதிக நடை 
யுள்ள தேவாம்சமான வியாச திரிஷிகளுக்குத் தச ஜன்மத்திலும் பிராரத்த 
கன்மம் அனுபவித்து தீங்கு மாயினும் இவர்களுக்கு வருகின்ற தறியாமல் 
அனுபவிப்பதும் அவர்கட்கு வருவதறிந் தனுபவிப்பதுமா மென்க . 

வின: - அற்றேல் பிராரத்தம் ஓர் ஜன்மத்திற்கு அமைத்ததே யன்றித் 
தச சன்மத்திற்கு அமைத்த தென்பதற்கு மேற்கோ ளுளவோ ? 

விடை: - விஷ்னுவிற்கு ஓர் பிராரத்தந் தசாவ தாரத்தி னீங்குதலே 
யா மென்க . 

ஓர் ஜன்மத்திற்குந் தச ஜன்மத்திற்கும் பிராரத்த கன்மம் ஒன்றாய் 
அமைத்திருக்கின்ற தென்பதைத் தெரிவித்த தென்பது . ( சசுச ) 

( அ . கை .) 


ஞசனங் கருமத்துக்கு உட்பசையா நிற்கப் புசிப்பு என்னைக் கூடுமே 
ன்ற வினாவிற்குத் உத்தரம் உணர்த்துகின்றது . 


திரிசியவிவேகம் . 

உ கூ 
விடயங்க ளனைத்தினுக்கும் பொய்ம்மைசா திக்கு 

மெய்ஞ்ஞானந் தனக்குமவைக் குண்மைசா திக்கு 
முடலி னுகர் வினைக்குமொன்றற் கொன்றுவிரோ தமதா 

யுண்மையினான் ஞானிக்கு நுகர்வெங்க னென்னிற் 
கெடுகனவு முதலவற்றுண் மைதுனா திகளாங் 

கேடினுகர் வாதல்போற் பிராரத்த போக 
விடயங்க ளுண்மையா மலதாகா தென்னும் 

விதியின்மை யானுகர்வு முணர்வுமுர ணாவால . 
( இ . ரை . ) விடயங்க ளனைத்தினுக்கும் பொய்ம்மை சாதிக்கு மெய் 
ஞ்ஞானந் தனக்கும் எ .து . விடயமெனப் படுபவைக ளனைத்திற்கும் நித் 
தியத்துவ மென்றே சாதிக்கும் உண்மை ஞானத்திற்கும் , “ அவைக் குண்மை 
சாதிககு முடலி னுகர் வினைக்கு மொனறற் கொன்று விரோதமதா யுண் 
மையினான் ஞானிக்கு நுகர் வெங்கனென்னில் ” எ . து . அவ்விடயங்களுக்கு 
ச் சத்தியத்துவஞ் சாதிக்கின்ற தேகங் காரணமாக அனுபவிக்கும் பிராரத் 
துவ வினைக்கும் , ஒன்றற் கொன்று விரோதமா யிருப்பது உண்மையாக 
விளங்கலின் , ஞானவானுக்குப் பிராரத்த வினையை யநுபவித்தல் எங்கனங் 
கூடுமெனக கேட்பையாயின் , கெடு கனவு முத லவற்றுண் மைதுனாதிக 
ளாங் கேடி னுகர் வாதல்போல் எ . து . கணத்திற் றோன்றி யழியுஞ் சொ 
ப்பன முதலியவற்றுள் , ஆலிங்கன முதலியனவாகக் கூறுங் கெடுத லில் 
லாத போகாநுபவம் வாய்த்தல்போல , பிராரத்த போக விடயங்க ளுண் 
மையா மல தாகா தென்னும் விதி யின்மையா னுகர்வு முணர்வு முரணா 
எ.து. பிராரத்த போக விடயங்க ளுண்மையாக முடிவதே யன்றி யாகா 
தென்கின்ற நியமம் இன்மையின் , பிராரத்வ வினையும் , மெய்யுணர்வும் 
விரோத மாகாவரம் எ.று. 

ஆல் அசை , உடல் இருக்குமளவும் உணவு வேண்டுதலின் இல்ஙனங் 
கூறினா ரென்க . கனவுமுத லென்றமையின் இந்திரசாலமும் , மைதுனாதி 
யென் றமையின் சொர்க்காதி தோற்றங்களும் , முணா வென்றமையின் 
ஞானிக்குப் பிராரத்த போகமும் உண்டெனக் கொள்க . 

மித்தையான சொப்பன வனிதையினிடத்தும் இந்திரசால வித்தையி 
னிடத்தும் நிசமான மைதுனமுஞ் சொர்க்காதி தோற்றமும் காண்பதஒல் 
விரோத மில்லாதது போல , இன்மையான பிராரத்தத்திற்கும் உண்மையான 
ஞானத்திற்கும் விரோத மின்மையாற் பிராரத்த போகஞ் சிவன் முந்தான் 
அனுபவித்துத் தீர்வ துண்மையே யென்பது . 

( அ . கை . ) 
ஞானோதயத்திற் சகங் காணாதிருக்கப் பிராரத்துவம் எங்ஙனம் நகால 
தென்ற வினாவிற்கு இரு வகைப் பிரமையால் விடை பகர்வான் வேண்டி 


உகம் 


வேதாந்தசூளாமணி . 


யில்கே நிருபாதிகப் பிரமையின் இலக்கணம் இனைய வென வுணர்த்து 
இன்றது . 
வந்தமய லொழிந்தளவே யிப்பியிடை வெள்ளி 

மாய்தல் போ லறிவினா லஞ்ஞானங் கெடலு 
மிந்தவுல கது தோற்ற மேயிலா மையினா 

லெங்கனமாம் வினைப்போக நுகர்ச்சியெனி லிப்பி 
தந்தவிர சிதநிருபா திகப்பிரமை யாகுங் 

தன்மையினா லுணர்ந்தளவில் வெள்ளியுரு வொழியும் 
பந்தமுறு மிதுசோபா திகமாகு மதனாற் 

பகர்ந்தது போ லன்றாமற்றெங்ஙனெனி லுரைப்பாம் . 
( இ . ரை . ) “ வந்தமய லொழிந்தளவே யிப்பி விடை வெள்ளி மாய்தல் 
போ லறிவினா லஞ்ஞானங் கெடலும் எ . து . இடையில் வந்த பிராந்தி 
யொழிந்த அக்கணமே கிளிஞ்சில் காரணமாக எய்திய வெள்ளிப் பிராந்தி 
யெல்கனங் காணா தொழியுமோ , அதுபோல விசார ஞானத்தினால் அஞ் 
ஞானங் கெட்ட அக்கணமே , “ இந்த வுலகது தோற்றமே யிலாமையினா 
லெங்ஙனமாம் வினைப்போக நுகர்ச்சி யெனில் " எ . து. இந்த வுலகமெனல் 
சற்றுமே காணப்படுத லில்லை ; இல்லாதிருக்க எங்கனம் பிராரத்துவபோக 
நுகர்தற் கியையு மெனக் கேட்கில் , “ இப்பி தந்த விரசித நிருபாதிகப் பிர 
மையாகும் தன்மையினா லுணர்ந் தளவில் வெள்ளி யுருவொழியும் ” எ . து . 
நமது பிராந்தி காரணமாகக் கிளிஞ்சில் தந்த வெள்ளி யெனல் நிருபாதிக 
ப் பிரமை யெனப் படுவதாம் . இங்கனமாய குணம் காரணமாக விசாரித் 
துணர்ந்த அக்கணமே வெள்ளி யென்கின்ற பிராந்தி வடிவ மொழிந்து 
விடும் . “ பர்தமுறு மிது சோபாதிகமாகு மதனாற் பகர்ந்ததுபோ லன்றா மற் 
றெங்கனெனி லுரைப்பாம் " எ.து. அங்ஙன மாகாது பந்தமுறற் கியைந்த 
இச்சகத்து சோபாதிக மெனப் படுவதாகும் . அக்காரணத்தால் இது முன் 
னர்க் கூறிய நிருபாதிகம் போல்வ தன்றாம் . அஃதெங்ஙன மெனக் கேட் 
இன் , இனிச் சொல்லுதும் எ.து. 

தோற்றமே யிலாமையி னென்ற தேற்றேகாரம் சகத்து இல்லவே 
பில்லை யெனக் காட்டிற்று . நிருபாதிகம் உபாதி யின்மை . எனவே, சகத் 
தோற்றம் இன்மை யெனவும் , சோபாதிகம் உபாதி யிருத்தல் போலத் தோ 
ற்றுத லெனவும் பெற்றாம் . 

( கசுசு ) 
( அ. கை . ) 
சோபாதிகப் பிரமையின் இலக்கணம் இனைய வென வுவமான பூர்வக 
மாக வுணர்த்துகின்றது . 
தடத்தினுயர் கரையினமர் வோன் றடத்துப் புனலிற் 

றானதோ முகமாக விருப்பது பொய் யென்றே 
படைத்ததெளி வுளமொடிருப் பினுமதோ முகமாம் 

படிவந்தோன் முதல்போல மூலவகல் கார 


திரிசியவிவேகம் . 
மடுத்துவரு சீவபா வாதிகமே மித்தை 

யறி துரியன் றானெனவே யுணரினுஞ்சி வாதி 
தொடுத்தவுல குறுதலினாற் சீவன்முத்தன் றனக்குத் 

துய்க்கும் வினைப் போகவிவ காரமுடன் பாடாம் . 
( இ . ரை . ) “ தடத்தி னுயர் கரையி னமர்வோன் நடத்துப் புனலிற்று 
னதோ முகமாக விருப்பது பொய் யென்றே " எ.து. ஓர் தடாகத்தின் உயர் 
ந்த கரையில் இருப்போன் தடாக ஜலத்திற் றான் றலை கீழதாக இருக்கக் 
காண்பது பொய் யெனவே , படைத்த தெளி வுளமொடிருப்பினு மதோ 
முகமாம் படிவத் தோன்றுதல் போல எ . து . தான் கொண்ட தெளிந்த 
சித்தத்தோ டிருப்பினும் நீரில் அதோமுகமாகக் காணும் தனது வடிவம் 
நீங்காது தோன்றுதல் எங்ஙனமோ அது போல , “ மூல வகங்கார மடுத்து 
வரு சீவ பாவாதிகமே மித்தை யறிதுரியன்றானெனவே யுணரினும் " எ.து. 
மூல அகங்காரங் காரணமாக அதனை யடுத்து வருகின்ற சீவ பாவமுதலிய 
வைகளே முழுது மித்தை, அவை தானல்ல , விலட்சணமாக நின்றறியுங் 
கூடஸ்தன் றானென்றே யையந் திரிபற வுணரினும் , சீவாதி தொடுத்த 
வுல குறுதலினாற் சீவன் முத்தன் றனக்குத் துய்க்கும் வினைப் போக விவ 
கார முடன் பாடாம் எ.து. சீவ பாவ முதலியவைகள் சம்பந்தித்த வுல 
கெனப்படுவது காணப்பட்டுக் கொண்டிருத்தலாற் சீவன்முத்த னென்போ 
னுக்கு அநுபவித்தற்கு இயைந்த பிராரத்தாநுபவ போகத்தை யேற்று விவ 
கரிப்ப துடன்பாடாம் எ.று. 

தடாகச் சா யை பொய்யாயினும் நீங்காது நிற்றல்போல , தேகாதிப் 
பிரபஞ்சம் பொய்யாயினும் நீங்காது நிற்றலின் பிராரத்துவம் அகலாதென் 
பது கருத்து , 

சீவபாவாதிகமென்றமையின் விகற்பமுங் கொள்க . எனவே , சங்கற்ப 
விகற்பம் மித்தையென்பதாயிற்று . 

வின : - சுத்தியில் இரசிதப் பிராந்தி நீங்கின மாத்திரத்திற் பின் அந்த 
மயக்கம் தோன்றாதது போல , ஞானம் உதித்தமாத்திரத்தின் அஞ்ஞானம் 
அழிதலின் அதன் காரியமான சகத்தோற்றமும் அதன் போகமும் எங்கனம் 
ண்டாகும் ? 
விடை: - 

இரசிதப் பிராந்தி நிருபாதிகப் பிரமையாதலின் நீங்கும் . இச் 
சகஞ் சோபாதிகப் பிரமையாதலின் நீரின்கண் தான் அதோமுகமா யிருத் 
தல் மித்தையெனத்தெரிந்தும் அத்தோற்ற நீங்காதது போலச் சித்துருவமா 

தான் சக சீவ பரமாய்த் தோற்றுதல் மித்தையெனத் தெரிந்தும் அவை 
நீங்காமற் சோற்றலின் பிராரத்தப் புசிப்பு இருத்தற்கு ஐயமின்நென்க . 

நிருபாதிகப் பிரமையாகிய சுத்திகாரசிதந் தோற்றல் மாத்திரமேயன்றி 
ப் பிரதிபலியாமையின் இங்கனம் அதை நீக்கிச் சோபாதிகப் பிரமை சல 
த்திற் பிரதிபலித்தசாயை அச்சலமுள்ள பரியந்தச் தோற்றுதல் போல மாயா 


- 


உட்க 

வேதாந்தசூளாமணி . 
ப் பிரதிபலனஞ் சகத்தாதலினானும் அஃதுள்ள மட்டும் இஃதுந் தோற்றுவத 
னானும் அஃதும் பிராரத்தமுடிவில் நீங்குதலினானும் அப்பிராரத்தானுபவத் 
தை யையமின்றி யங்கீகரிக்கவேண்டுமென்ப 

( கசுஎ ) 
( அ . கை .) 
பிராரத்துவபோகம் அனுபவிக்குள் சீவன் முத்தனுக்கு எய்தற்பாலவா 
யெ மைத்திரியாதி கான்கு குணங்களின் இலக்கணம் இனையவென உணர் 
த்துகின்றது . 
சீவன் முத்தர்க் குரியனவா மயித்திரியே கருணை 

திகழ்முதித முபேட்சையெனுஞ் சற்குணங்க ளவற்றுண் 
மேவுறுசற் புருடரொடு நட்புமயித் திரியா 

மெலிதருதுக் கிகளிடத்தி னிரக்கமே கருணை 
யோவறுநற் புண்ணியர்பால் விருப்பமே முதித 

முவப்பு வெறுப் பிரண்டுமிலா துலகிலவ மியற்றும் 
பாவிகளை விடுதலே யுபேட்சையென வறிக 

பயனைந்து சீவன்முத்தர்க் குளவவையீண் டுரைப்பாம் . 
( இ . ரை . ) “ சீவன் முத்தற் குரியனவா மயித்திரியே கருணை திகழ் 
முதித முபேட்சையெனுஞ் சற்குணங்க ளவற்றுள் ” எ . து . மைத்திரி , 
கருணை , விளங்காநின்ற முதிதம் , உபேட்சை என்னுஞ் சற்குணங்கள் நான் 
குஞ் சீவன் முத்தர்களுக்கே யெய்தற் பாலனவாம் ; அந் நான்கனுள் , “ மே 
வுறு சற்புருடரொடு நட்பு மயித்திரியா மெலி தரு துக்கிகளிடத்தி லிரக்க 
மே கருணை ” எ , து , அரிதிற் கிடைக்குஞ் சன்மார்க்கர்களோடு நட்பு புரித 
லே மைத்திரியெனப் படுவதாம் ; மிகவும் வருந்துகின்ற விசன முறுவாரி 
டத்து இயல்பாக இரக்க முறுதலே கருணை யெனப்படுவதாம் ; “ ஓவறு நற் 
புண்ணியர்பால் விருப்பமே முதித முவப்பு வெறுப்பிரண்டு மிலாதுலகி லவ 
மியற்றும் பாவிகளை விடுதலே யுபேட்சை யெனவறிக " எ . து . இடையில் 
விடாது இயற்றும் நல்ல புண்ணியவான்களிடத்தில் வைக்கும் விருப்பமே 
முதித மெனப்படுவதாம் ; விருப்பு வெறுப் பெனப்படும் இரண்டும் இல்லா 
மல் உலகின்கண் தீங்கையே விடாதியற்றும் பாவிசள் பால் அணுகாமையே 
யுபேட்சையெனப் படுவதாமென அறிதி . பயனைந்து சீவன் முத்தர்க்குள 
வவை யீண் டுரைப்பாம் எ .து . இவை யன்றியுஞ் சீவன் முத்தர்களுக்கு 
ஐந்துபயனுளவாம் ; அவற்றை இங்கெடுத்துச் சொல்லுதும் எ.று. 

தேற்றேகாரத்தையும் ஆமென்னும் ஆக்கவினைமுற்றையும் இல்லாவிட 
த்துக் கூட்டிப் பொருள் கொள்க . இலாது விடுத லெனமுடிக்க . எந்தக் 
காரணத்தாலேனு மெனக் குறிக்க மெலிதரு துக்கிகளென்றார் . நற்புண்ணி 
யர்பால் விருப்பம் வைத்தால் இனி மேன்மேற் செல்லும் நெறிக்குரியராதல் 
பற்றியென்க . 


திரிசியவிவேகம் . 
சத்துக்கள் தன துருவமா நிற்றலின் அவ ரிடத்து நீங்காத அன்பே 
மயித்திரியும் , பவக்கடலிற் சுழல்வாரை நோக்கி யேனோ வாளா துக்கிக்கின் 
றார்கள் , இவர்க் கென்று இத்தீங் கொழியுமென்னும் இரக்கமே கருணையும் , 
ஈசுராற்பணமாகச் செய்யும் புண்ணியரிடத்தில் அவர்நோக்குச் சித்தசுத்திக் 
கேதுவாய் அகமுகப்படுங் குறியால் வரும் விருப்பமே முதிதையும் , இராகத் 
துவேஷங்களாற் சுக துக்கங்களை யனுபவிக்கும் பாவிகளைத் திரும்பென 
விருப்பு வெறுப்பின்றி விடுதலே யுபேட்சையும் , இந்நான்கும் உலோகானுக் 
கிரக நிமித்தமாகச் சீவன் முத்தனிடத்தில் நிகழுமென்பது . ( கசு அ ) 

( அ . கை . ) 
சீவன் முத்தர்க்குரிய பயன் ஐந்தின் இலக்கணம் இனையவென வுணர் 
த்துகின்றது . 
ஞானரக்கை தவஞ்சகல சம்வாத முடனே 

கவிறுக்க வொடுக்கமொடு சுகாவிற்பா வந்தா 
னானவற்றுண் மருவும்வா சனையழிவு மனத்தி 

னடக்கங்க ளாற்புத்தி நிருமலமா யிருத்தன் 
ஞானரக்கை மனம் பொறிகட் கொருமையே தவமாம் 

ஞானி யென வுலகமெலாம் வழிபடல்சம் வாத 
மானமனக் கிலேசமற லேதுக்க வொடுக்க 

மவற்றினாற் பந்தமறல் சுகா விற்பா வந்தான் , 
( இ . ரை . ) ஞான ரக்கை தவஞ் சகல சம்வாத முடனே நவி றுக்க 
வொடுக்கமொடு சுகாவிற் பாவந்தா னானவற்றுள் " எ . து . அப்பய னைந்தா 
வன : ஞானரட்சை தவம் சகல சம்வாதம் சொல்லப்பட்ட துக்க நிவர்த்தி 
சுகாவிற் பாவமாம் ; இங்கனமாய ஐந்தனுள் , “ மருவும் வாசனை யழிவு மன 
த்தி னடச்கங்களாற் புத்தி நீருமலமா யிருத்தல் ஞா ரக்கை எ.து . எவர் 
பாலும் எய்தும் வாசன நாசமும் , மனதை படக்கும் இயமாதி யேதுக்க 
ளாற் புத்தி நிருமலமா யிாத்தலுமே ஞான ரட்சை யெனப் படுவதாம் ; 
மனம் பொறிகட் கொருமையே தவமாம் " எ . தி , மனதிற்கும் ஐம்பொறி 
கட்கும் ஏகாக்கிரக முறுவதே தவமெனப் பவேதாம் ; “ ஞானியென வுலக 
மெலாம் வழிபடல் சம்வாதம் எ . து . இவன் உண்மையான ஞானவா 
னென வுலகிலுள்ளோ ரனை வரும் வந்து வழிபடுதலே சம்வாத மெனப் 
படுவதாம் , " ஆன மனக்கிலேச மறலே துக்க வொடுக்கம் எ.து. அஞ்ஞான 
த்தா லெய்தற்பாலவாய மனக்கிலேசங்க ளொருங்கு அகறலே துக்க நிவர்த்தி 
யெனப் படுவதாம்; அவற்றினாற் பந்தமறல் சுகாவிற்பாவந்தான் " எ .து . 
இங்ஙனமாய அக்கான் கேதுக்களாற் பந்த மனைத்தும் ஒருங்கு அகறலே 
சுகாவிற்பாவமெனப் படுவதாம் எ.று. 

தேற்றேகாரத்தினால் ஆமென்னும் ஆக்கவினை முற்றை இல்லா விட 
த்து வருவித்துரை கொள்க . 


உதச் 

வேதாந்தசூளாமணி . 
உலகமென்பது அஃதுடையவர்மேல் நிற்றலின் ஆகுபெயர் , எலா மெ 
ன்றது ஆபால பண்டித ரெனக் கொள்க . உலக மெனப் பொதுவாகக் 
கூறினமையின் மூவுலக மெனினும் அமையும் . மனக் கிலேச மென்றது 
அஸ்மதாதி பஞ்சக் கிலேசமாம் . ஈகாவிற்பாவ மென்றது சுகம் பிரகாசமா 
யுண்டாதல் . வாசனாட்சயமான மனது தத்துவ ஞானத்திற் கரைந்து நிற்ற 
லே ஞான ரக்சையும் , அம்மனம் இந்திரியங்கட்கு ஒருமையால் அபரோட்ச 
ஞானத்தை நாடி நிற்றலே தவமும் , இங்ஙனஞ் செய்தல் மெய்த் தவமென 
வுலகோர்வழிபடலே சம்வாதமும் , இவற்றான் மனோ துன்பம் இன்மையே 
துக்க வொடுக்கமும் , அதனாற் சகல பர்தமும் நீங்கி நித்தியாநந்த முண்டா 
தலே சுகரலற்பாவமு .2 ம் . 

( கசுகூ ) 
( அ . கை . ) 
இவையன்றியுஞ் சீவன் முத்தனுக்குரிய தச வித அடையாள இலக்கண 
மும் அவன தருள் பெற்ற மாணாக்கர் முதலிய நால்வர் நாமங்களும் இனைய 
வென வுணர்த்துகின்றது . 
குறிகளோர் பத்துளவா ஞானமயற் கவைதாங் 

குரோதமின்மைவ பிராக மைம்பொறிக ளடக்க 
லறமுதவு சமைதமையே சனப்பிரியத் துவமே 

யலோபமொடு கொடையபய நிருமதமென் றறிக 
நெறிமருவு சீடரொடு பத்தருதா சீனர் 

நிலையில்பா விகளென்னு நால்வகையோ ரிடத்து 
முறையினனுக் கிரகம்வந் துறுமருள் கொள் சீவன் 

முத்தனா லென்பவரை முறையினெடுத் துரைப்பாம் . 
( இ. ரை . ) “ குறிகளோர் பத்திளவா ஞான மயற் கவைதாங் குரோத 
மின்மை வைராக மைம்பொறிக ளடக்கல் " எ.து. ஞானமே வடிவாயுள்ள 
சீவன் முத்தனுக்கு இயைந்த குறிகள் பத்தாம் ; அவையாவன : குரோதம் 
இன்மையும் , வைராக்கியமும் ,பஞ்சேந்திரியங்களையடக்குதலும் , " அறமுதவு 
சமை தமையே சனப்பிரியத்துவமே யலோபமொடு கொடை யபய நிருமத 
மென்றற்க ” ஏ . து . நன் னெறிகளையே தரற்பாலனவாகிய சமையும் , தமை 
யும் , யாவர்க்கும் பிரியமாகக் காண்கையும் , லோபகுண மின்மையும் , உதார 
த்துவமும் , நிர்ப்பயமும், அகங்கார மின்மையு மென அறிதி , “ நெறி மருவு 
சீடரொடு பத்த ரூமாசீனர் நிலையில் பாலிசளென்னு நால்வகையோரிடத் 
தும் " எ .து . சன்மார்க்க குண மெய்திய சீடர்களும் , அன்பர்களும் , உதா 
ஓனரும் ஒமுங்கி னிலையுமுத பாவிகளும் எனப்படும் நால்வகையோரிடத் 
தும் , " முறையி ன்னுக்கிரகம் வந்துறு மருள்கொள் சிவன் முத்தனா லென்ப 
ரவை முறையி னெடுத் துரைப்பாம் எ.து. அருள் கூர்ந்த சீவன் முத்த 
னால் அவரவர்க்கியைந்த கெறியின் வண்ணம் அறுக்கிரகம் வந்தெய்துமென 


திரிசியவிவேகம் . 


ச்சத்துக்கள் கூறாநிற்பர் ; அவற்றைக் கிரமப்படி யீண்டெடுத்துச் சொல்லு 
தும் எ.று. 

சத்துக்கள் தோன்றா வெழுவாய் . ஏ எனல் இரண்டும் எண்ணும்மைப் 
பொருள் தரநின்றது . தனக்கு வேறான வஸ்து வொன்றின்மையிற் குரோத 
மின்மையும் , தன்னைத் தவிரப் பிரியவஸ்து ஒன்றின்மையின் நிராசையுற் 
றிருப்பதே வைராக்கியமும் , பொறிகளை விடயங்களிற் செல்ல வொட்டா 
மல் மெய்யுணர்விற் செலுத்துவதே ஐம்பொறிக ளடங்கலும் , அகத்திற் 
கற்பனை யெழாம லடக்கி யதார்த்தத்திற் செலுத்துவதே சமையும் , புறத்திற் 
றிரிசியத்தில் எழவொட்டாமல் அவற்றினுள்ள சத்தில் நிறுத்துவதே தமை 
யும் , மகான்கள் சங்கத்திற் கூடி ரமித்திருத்தலே சனப்பீரியத்துவமும் , தற் 
பிரியத்தைச் சீவ ரடையவேண்டு மென்கின்ற அன்பிருத்தலின் அலோப 
மும் , தனக்குள்ள வஸ்துக்களியாவையும் விரும்பினார்பாற் கொடுத்துவிடு 
வதே கொடையும் , சம்சார துக்க பயத்தினாற் சரணாகதி யடைந்தவனைக் 
காக்குந் தன்மையே அபயமும் , தனது நிச்சயம் இங்கன மென மதித்திருந் 
துஞ் செருக்கின்மையே நிருமதமுமா மெனக் கூறினார் . 

சீவன் முத்தனது ஸ்வரூபம் தெரிந்தடையும் நிமித்தம் அவர தடை 
யாளங்களைக் கூறின தென்பது . 

(50) 
( அ . கை .) 
சீவன் முத்தனாற் சீடன் முதலிய நால்வரும் எய்தும் பிரயோசன இல 
கணம் னைய வென வுணர்த்துகின்றது . 
தெரிவரிய சீவன் முத்தன் றனை நம்பு மதனாற் 

சீடர்க்கு முத்தியுமன் பொடுவழிபா டதனைப் 
புரியுமுயர் பத்தர்க்கு நல்வினையு மவன்றன் 

புனிதமுறு சரி தமது கண்டவுதா சீனர்க் 
குரிய புண்ணியலயமு மவன் றன்வடி வினைக்கண் 

ணுறு தன் முதலானவற்றாற் பாவிகட்குப் பாவ 
விரிவுமுறு மென்பரகர்த் தாதருக்கா தியினா 

லெங்கனெனின் முத்தனாற் பிரமோப தேசம் . 
( இ , ரை ) " தெரி வரிய சீவன் முத்தன் றனை நம்புமதனாற் சீடர்ச்கு 
முத்தியு மன்பொடுவழிபா டதனைப் புரியு முயர் பத்தர்க்கு கல்வினையும் ” 
எ .து . இனையனென யாவரானும் உணர்தற்தரிய சீவன் முத்தன் சிவவடிவ 
மாக நம்புங்காரணத்தால் அவனை யடுத்த சீடர்களுக்கு ஐச்சமுத்தியும் , மிக்க 
அன்போடு வந்தனை வழிபாட்டை யிடைவிடாது புரியும் உயர்ந்த பத்தர் 
ளுக்குச் சற்கிருத்தியமும் , “ அவன்றன் புனித முறு சரிதமது கண்டடி தர 
சீனர்க் குரிய புண்ணியலயமும் ” எ . து . அச்சீவன் முத்தனது பரிசுத்தமான 
சரித்திரத்தை வாசித்துணர்ந்த வுதாசீனர்களுக்கு அம்முத்தனுக்குரிய புண் 
ணிய நாசமும் , " அவன்றன் வடிவினைக் கண்ணுறுதன் முதலானவற்றாற் 
பாவிகட்குப் பாவவிரிவுமுறு மென்பர் ” எ . து . அச்சீவன்முத்தனது உருவ 


உகா 


வேதாந்தசூளாமணி. 


த்தைப் பார்த்தல் முதலியவற்றாற் பாவிகளுக்குப் பாவ விருத்தியும் உண்டா 
மெனச் சத்துக்கள் கூறாநிற்பர் . அகர்த்தா தருக்காதியினாலெங்ஙனெனின் 
முத்தனாற் பிரமோபதேசம் எ.து. யாதியற்றினுங் கர்த்திருத்துவம் எய்த 
ப் பெறாத சீவன் முத்தனால் தருக்க முதலியவற்றைக் கொண்டு பிரமோப 
தேசம் எய்தல் எங்கனம் வாய்க்கு மெனின் எ.று. 

சீடர்க்கு முத்தியும் , பத்தர்க்கு நல்வினையும் , உதாசீனர்க்குப் புண்ணிய 
லயமும் , பாவிகட்குப் பாவவிரிவு முறுமென முடிக்க , 

உதாசீன மென்பது உபேக்ஷை யெனக் கொள்க . கொள்ளவே , சத்து 
க்களின் பரிசுத்த நடை யைக் கண்டும் , வழிபடா திருத்தலின் அஃதவமான 
மாதலிற் பூருவ புண்ணிய க்ஷய முண்டா மென்க . தருக்காதி யென்றமை 
யின் , வேதாந்த வாக்கிய சத்திய தாற்பரிய அனுகூல தர்க்க திருஷ்டாந் 
தாதிகளின் நயத்தின் புரசுரமுங் கொள்க . 

தீவிரதர பக்குவத்தால் இவரே நம்மை யிரட்சிகத் தக்கவரென நம் 
பிச் சரணாகதியை யடைந்து இவரது அனுக்கிரகமாகிய பிரமோப தேசத்தி 
னாற் பிரமமே தானாக நிற்றலிற் சீடர்க்கு முத்தியும் , பிரிவில்லாத அன்பி 
னால் இவரே நாம் அடையத்தக கதியை யடைவிக்கத் தக்கவரென வழி 
பாடுடைய பத்தர்களுக்கு ஈசுரார்ப்பணமாகச் செய்யும் நல்வினையும் , அவ 
ரது சரித்திரத்தினால் விளங்கிய பரிசுத்த நடையைக் கண்டுஞ் செல்வச் 
செருக்கினால் ஓர் லட்சிய மில்லாதவர்களுக்குப் புண்ணிய க்ஷயமும் , அவ 
ரது வடிவை நேரே தரிசிக்கும்போது அவர் கடாக்ஷந் தங்கலிற் பாவிகட்கு 
ப் பாவ விரிவும் உண்டாமெனக் கூறினார் . 

வின: - முன் னனுக்கிரக மெனக் கூறிப் பின் தரும் க்ஷயமான நிக்கிர 
கம் வரலாமோ ? 

விடை: - காமிய தருமத்தா லுண்டான ஐசுவரிய மமதையால் மகான் 
களை லட்சியஞ் செய்யாது அவமதிப்புச்செய்ய நேரிடும் ; அதனால் புண்ணிய 
நசிப்புவரும் , வரின் பின் அன்புண்டாதற் கேதுவாதலின் அஃதுங் கிருபை 
யே யெனக் கொள்க . 

சீவன் முத்தனை யடைந்தவர்களின் பக்குவத்திற்குத் தகுந்த பயனுண் 
டாதலைக் கூறிய தென்பது . 

( கஎக ) 
( அ. கை .) 
அகர்த்துருத்துவமுள்ள சீவன் முத்தனால் மகா வாக்கியார்த்தத்துக்கு 
அநுகூலமாயுள்ள திருஷ்டாந்த மாதியவற்றான் வெளிப்படுத்தும் பிரயோச 
னத்தோடும் உபதேசம் எங்ஙனமா மென்ற வினாவிற்கு உத்தர முணர்த்து 
மறைப்பகலு மொருபிரம சொரூபமா தலினான் 

மகிழ்ச்சிவெறுப் பிலாவீசற் கனுக்கிரகஞ் செயவு 
மொறுப்புறவும் வரும்வினையி னோராலத் தொழில்க 

லுறு தல்போற் சாதகர்தம் பக்குவபே தத்தாற் 


கின்றது , 


திரிசியவிவேகம் ... 

உகஎ 
சிறப்புறு நல் லுப்தேசா திகண்ஞானிக் கெய்துஞ் 

செப்பியவிவ் விலக்கணமொ டிராதுபல முறையாற் 
அறப்பிலருட் சீவன் முத்த ரிருப்பதென்கொ லென்னிற் 

றுணிவுதோன் றுறமுது நூ றொகுத்தபரி சுரைப்பாம் . 
( இ . ரை . ) " மறைப்பகலு மொரு பிரம சொரூப மாதலினால் மகிழ்ச்சி 
வெறுப்பிலா வீசற் கநுக்கிரகஞ் செயவு மொறுப்புறவும் வரும் வினையினோ 
ரா லத்தொழில்களுறுதல்போல் ” எ . து . மறைப்பென லுறப்பெறாது சதோ 
தயமாக விளங்கும் ஒப்பற்ற பிரமசொரூபமா நிற்றலின் விருப்பு வெறுப்புக் 
குடன்படாத மாயாரகித ஈசனுக்குச் சற்கிருத்திய முடையோராலறுக்கிரகஞ் 
செய்தலுந் தீவினையுடையோரால் வெறுப்புச்செய்தலும் ஆகிய தொழில்கள் 
எங்ஙனம் வாய்க்குமோ அதுபோல , " சாதகர்தம் பக்குவபேதத்தாற் சிறப் 
புறு நல்லுபதேசாதிகண் ஞானிக் கெய்தும் " எ . து , அப்பியாசிகளுடைய 
பக்குவபேத காரணங்களாற் சிறந்த நல்ல அநுக்கிரகஞ் செய்தன் முதலிய 
வைகள் சீவன்முத்தனுக்கு வாய்க்கும் . " செப்பிய விவ்விலக்கணமொடிராது 
பல முறையாற் றுறப்பி லருட் சீவன்முத்த ரிருப்ப தென்கொ லென்னில் " 
எ . து . இவ்வாறு கூறிய இலக்கணங்களோடு அழியாத அருளையுடைய சீவன் 
முத்தர் நில்லாது பலவேறு விகற்ப நெறியால் இருப்ப தென் கொண்டோ 
அஃதறிகிலனெனக் கேட்கில் , துணிவு தோன்றுற முதநூ றொகுத்த பரி 
சுரைப்பாம் ” எ.து . ஸ்திரமான நிச்சயம் தோன்றுமாறு பழமையாயு வேதாந்த 
சாஸ்திரங்கள் தொகுத்துக் கூறியதன்மையை யிங்கே சொல்லுதும் எ , று . 

எனவே , ஈசனைப்போல ஞானியும் அவரவர் பக்குவத்துக் இயைந்தவா 
வழிப்ப னென்றாயிற்று , 

இராகத் துவேஷ மின்றிச் சுவயம்பு வடிவமான ஈசனுக்குச் சீவர்கள் 
நல்வினை தீவினையைக் குறித்து அவர்கட்கு அனுக்கிரக நிக்கிரகம் உண்டா 
வதுபோல விருப்பு வெறுப்பின்றிச் சுயஞ் சைதன்னியசொரூபமாகவிளங்கு 
கின்ற ஜீவன்முத்தனுக்கு ஆத்மாக்களின் பக்குவ தாரதம்மியங்களைக் குறி 
த்துச் சிக்ஷை ரக்ஷைக் கிரமமான உபதேசாதிக ளுண்டாதற்கு ஐய மின்று 
என்பது . 

( கஎ 2 ) 
( அ . கை . ) 
சீவன் முத்தன் ஒரு படித்தா யிராமற் பல விதமா யிருப்ப தியாதினா 
லென்ற வினாவை நோக்கிப் பிராரத்த சம்ஸ்காரம் நான்கினால் வந்ததெனக் 
கூறுவான் றொடங்கி அவற்றின் நாமமும் அவற்றின் மூன்றின் இலக்கண 
மும் உணர்த்துகின்றது . 
வந்தணையும் பிராரத்த வாசனை தீ விரமே 

மத்திய மந் தஞ்சுத்த மெனவொருகான் காகும் 
பந்தமறு ஞானியா யினும் போகத் தழுந்திப் 

பசுப்போலத் தன் மகிழ்ச்சி மாத்திரையா யிருத்தன் 


உகஅ 


வேதாந்தசூளாமணி . 


முந்துரைசெய் தீவிரம்போ கச்சிறப்புற் றிடினு 

மொழியான்ம தற்பரனாய் வினோதமே புரிந்து 
மைந்தரென விருத்தன்மத் தியம்போக மனைத்து 

மாற்றிமிது னம்போலா நந்தமுறன் மந்தம் . 
( இ.ரை.) " வந்தணையும் பிராரத்த வாசனை தீவிரமே மத்திய மந்தஞ் 
சுத்தமென வொரு நான்காகும் எ. து . வந்தணைதற் பாலவாகிய பிராரத் 
அவ வாசனை யெனல் தீவிரம் , மத்தியம் , மந்தம் , சுத்தம் என நான்காம் . 
பந்தமறு ஞானியாயினும் போகத் தழுந்திப் பசுப்போலத் தன் மகிழ்ச்சி 
மாத்திரையா யிருத்தல் " எ . து . பந்த மற்ற ஞானவானா இருக்கனும் போகத் 
தின்கண் அழுந்திப் பசுவைப்போல ஆத்மாகந்த மாத்திரமாயிருத்தல் , “ முந் 
துரைசெய் தீவிரம் எ.து.முன்னர்க்கூறிய தீவிரமெனப்படுவதாம் ; “ போக 
ச் சிறப்புற்றிடினு மொழி யான்ம தற்பரனாய் விநோதமே புரிந்து மைந்த 
ரென விருத்தன் மத்தியம் எ.து. விடய போகங்களில் மீக்குற்று நிற்பி 
னும் முன்னர்க் கூறிய ஆத்ம ஸ்வரூபனா யெவர்க்கும் இனிய விநோதங்க 
ளையே செய்து பாலரைப் போல இருத்தல் மத்தியமெனப்படுவதாம் ; " போக 
மனைத்து மாற்றி மிதுனம்போ லானந்த முறன் மந்தம் ” எ . து . சசல போ 
சங்களும் ஒருங்கே யொழித்து மிதுனம்போல நிசானந்தம் உற்றிருத்தல் 
மந்தமெனப் படுவதாம் எ.று. 

மிதுன மென்பது சுரத லீலையி லுண்டாகும் விஷயாநந்தமெனக் கொ 
ள்க . ஜீவன் முத்தன் சுகதுக்கங்களின் மூழ்கி யிருப்பினும் முன் பின் உண 
ராது தற்பிரியம் விடாமல் அனுபவித்தலிற் பசுவைப்போ லெனவும் , விடய 
போகங்கள் விசேடமா யுண்டாயினுந் தான் அவைகட்குச் சாட்சியா யிப் 
போகங்களை விளையாட்டாகப் பார்த்திருத்தலிற் பாலரைப்போ லெனவும் , 
வராநின்ற போகங்க ளனைத்தையும் மித்தையென ரீக்கினவனும் நீக்கப்படு 
பொருளு மின்றித் தன்னின்ப மாத்திரமா யிருத்தலின் மிதுனம்போ லெ 
னவும் உவமித்ததென்சு . 

( கஎ ங . ) 
( அ. கை . ) 
மற்ற நான்காவதன் இலக்கணமும் இந் நான்கினா லெய்தும் பயனும் 
இனையவென வுணர்த்துகின்றது . 
உலகவழக் ககன்று நிரு பாதிகான் மாவி 

லுற்றதற் பரனாகிப் பரமுத்த னெனவே 
யிலகுசுகத் துடனிருத்தல் சுத்தவா சனையா 

மென்பரிந்தால் வகையாகுங் கருமவா சனையாற் 
றலை 

மகொண்முத் தர்கள் வேறு வேறாய வொழுக்கஞ் 

சாரினுஞ்செந் நெறிகோண நெறிபெறுமா நதிக 
ளலைகடலிற் புகுதல் போன் முடிவினின் மெய்ப் பாமா 

யமர்தருகன் முத்திசுக மொருபரி சென் றறியே . 


திரிசியவிவேகம் . 

உககூ 
( இ . ரை . ) உலக வழக் ககன்று நிருபாதிகான் மாவி லுற்ற தற்பரன 
கிப் பரமுத்தனெனவே யிலகு சுகத்துடனிருத்தல் சுத்த வாசனையா மென் 
பர் " எ.து . உலகங் காரணமாக வழங்கும் லவுகிக தர்மங்களி னின்று நீங்கி 
நிருபாதிகமா நின்றுள்ள பரமான்மாவி னிடத்திற் பொருந்திய ததேக சித்த 
னாய்ப் பரமுத்தனைப் போலச் சதோதயமாக விளங்கும் பரம சுகத் திருத்த 
லே சுத்த வாசனையெனப் படுவதாம் எனச் சத்துக்கள் கூறாநிற்பர் . “ இர் 
நால் வகை யாகும் கரும வாசனையாற் றலைமை கொண் முத்தர்கள் வேறு 
வேறாய வொழுக்கஞ் சாரினும் எ . து. இங்ஙனங் கூறிய நால்வகை யென 
ப்படும் பிராரத்துவ கன்ம சமஸ்காரத்தால் மேன்மையுற்ற சீவன் முத்தர்கள் 
பலவேறு வகைப்பட்ட ஒழுக்கத்தினிற்பினும் செந்நெறி கோணநெறி பெ 
று மாநதிக ளலைகடலிற் புகுதல்போல் எ . து . நேராகவுங் கோணலாகவுஞ் 
செல்லு நிலைக ளெய்தற்பாலவாகிய பெரிய நதிகள் அலைகளையுடைய சமுத் 
திரத்தில் விழுத லெங்ஙனமோ அதுபோல , " முடிவினின் மெய்ப் பரமா 
யமர்தரு நன் முத்தி சுக மொருபரி சென்றறி எ . து . பிராரத்வ முடிவில் 
உண்மையான பிரமசொரூபமாக அமர்ந்திருக்கின்ற நல்ல மோட்ச இன்பம் 
ஒர் படித்தா மென்றறிதி எ.று. 

ஏ அசை , யாவுமாய் விளங்காநின்ற பிரமாநந்தத் திருத்தலிற் பர முத்த 
னைப்போ லெனவும் , முத்தர்க ளென்னும் பன்ன 

மை பிரம வித்து , 
வரன் , பிரம வரியான் , பிரம வரிட்டனெனவும் , வேறு வேறாய வொழுக்க 
மென்பது அவர்கள் அனுஷ்டான தாரதம்மியமெனவும் , விவகாரங்களினாற் 
போகங்களிற் கூடினுந் தற்பிரியத்திற் றீவிரமா யுற்றிருத்தலிற் பிரம வித்த 
னுக்குத் தீவிரவாசனையெனவும் , அவ்விவகாரங்களினுள்ள போகங்களனைத் 
தினுக்கும் மத்தியனாயிருந்து சாட்சியா யறிதலிற் பிரம வரனுக்கு மத்திய 
வாசனையெனவும் , அவ்விவகாரபோகங்கள் அனைத்தும் நீங்கிப் பரமசுகத்தின் 
மக்தகதியா யடங்கிநிற்றலிற் பிரமவரியனுக்கு மந்தவாசனையெனவும் , வாச் 
னாட்சயத்திற் றத்துவ ஞானமானது பரிசுத்தமாய் விளங்கலிற் பிரமவரிட்ட 
னுக்குச் சுத்தவாசனையெனவுங் கொள்க . 

குரு முகமாய் விசாரிக்கும் ஆத்ம ஞான விசாரத்தால் நித்தி யாநந்த 
போதமுதயமாயினும் பிராரத்த தேக சம்பந்தத்தினால் அப்பியாச தாரதம்மி 
யங்கள் இருக்கினும் அனுபவமாகிய முத்தி பல மொன்றே யென்பது தோ 
ன்ற விகாசமாய் விளங்க வுணர்த்தியதென்பது . 

(கஎச) 
( அ.கை. ) 
முன்னர்க் கூறிய அப்பியாசத்தின்கணுள்ள பிராரத்தவாசனை நான் 
கும் மூன்றுவிதமாக அபவித்துத் தீரு முறைமை யினையவென வுணர்த்து 


இன்றது . 


இச்சையுட ன நிச்சைபிற ரிச்சையெனு மிவற்றா 

லியம்பலுறு பிராரத்த மூன்றுவகைப் படுமா 
லச்சுரர்க ளானும் விலக் குதற்கரிய வாகு 

மபத்தியஞ்செய் திடறனக்கே கேடெனவிங் கறிந்தும் 


உ 20 

வேதாந்தசூளாமணி . 
வைச்சுமது புரிவித்த லிச்சை செய்யே னெனினு 

மன்னவர்தம் மாணைபோற் செய்வித்த லநிச்சை 
யிச்சையநிச்சைகளின்றி யிருந்துமய லோரா 

லின்பதுன்ப நுகர்வித்தல் பிறரிச்சை வினையாம் . 
(இ . ரை .) " இச்சையுடனநிச்சை பிறரிச்சையெனு மிவற்றா வியம்ப 
லுறு பிராரத்த மூன்று வகைப்படும் எ.து. இச்சையும் , அநிச்சையும் , பிற 
ரிச்சையும் எனப்படும் இம்மூன்றாற் சொல்லற் கியைந்த பிராரத்துவங்கள் 
மூன்று வகையாக நிற்கும் ; அச்சுரர்களானும் விலக்குதற் கரிய வாகும் ” 
எ . து . அந்தத் தேவர்களானும் இவற்றைத் தடுத்தற்குக் கூடாதனவா யிரு 
க்கும் . “ அபத்தியஞ் செய்திடறனக்கே கேடென விங்கறிந்தும் வைச்சுமது 
புரிவித்த லிச்சை எ. து . பத்தியந் தவறுதல் தனக்கே கேடெய்து மென 
இங்கறிந்தும் அதனை மதியாது மதுமாமிசாதி யுண்ணச் சம்மதிக்கச் செய் 
தல் இச்சாபிராரத்துவமும் , செய்யே னெனினு மன்னவர்த மாணை போற் 
செய்வித்த லநிச்சை எ.து. அங்ஙனங் கோடற் குடன்படே னெனக் 
கூறினும் அரசன் ஆக்கினையால் எங்ஙனங் கோடற் கியைய வேண்டுமோ 
அதுபோல வுடன் படச் செய்வித்தல் அரிச்சா பிராரத்துவமும் , “ இச்சை 
யநிச்சைக ளன்றி யிருந்து மயலோரா லின்ப துன்ப நுகர்வித்தல் பிறரி 
ச்சை வினையாம் " எ . து . இச்சாபிராரத்துவம் அதிச்சாபிராரத்துவஞ் சற்று 
மின்றி யிருந்தும் அன்னியரா லின்ப துன்பம் அனுபவிக்கச் செய்தல் பிறர் 
இச்சாபிராரத்துவமுமாம் எ.று. 

ஆல் அசை . தான் இவற்றையனுபவிக்கக்கூடாத காரியமென நன்றாய்த் 
தெரிந்திருந்தும் அதன்படி நில்லாமல் அனுபவிக்க வருவது இச்சையென 
வும், தனக் கிச்சையின்றாயினும் அவற்றை அனுபவிக்கச் செய்வது அநிச்சை 
யெனவும் , தனக்கு அவ்விரண்டும் இன்றாயினும் பிறர் அன்புக்காக அனுப 
விக்கப்படுவது பிறரிச்சையெனவுங் காண்க . 

விருப்பு வெறுப்பு உபேக்ஷையான விவைகளாற் பலாத்காரமாக அனு 
பவித்துத் தீர்வது பிராரத்த கன்மங்களாமென்பது .. 

( க எரு ) 
( அ. கை . ) 
முற்கூறிய பிராரத்த கன்மங்களுள்ள ஜீவன் முத்தர்கள் நடை பல 
வாயினும் அவர்களுண்மை யொன்றேயென வற்புறுத்தற்கு உவமான பூருவ 
மாக வுணர்த்துகின்றது . 
இப்பரிசு மூவகையாம் பிராரத்த விளைவா 

லெண்ணில் பல வொழுக்கமாஞ் சீவன் முத்தர்க் கிந்த 
மெய்ப்பொருளை வசிட்டனா ரதன்றுருவா சன்சீர் 

வியாதனொடு சுகன்வாம தேவனருட் சனக 


திரிசியவிவேகம் . 

உக 
னொப்பரிய பரதனெழிற் கௌதமனே முதலா 

யுளர்வருத்த னாபேத முணர்த்தலுறு மிங்கன் 
றுப்புதவு பிராரத்தங் கொளினஞ்ஞானிக்குஞ் 

சுத்தனுக்கும் வேறுபா டெங்ஙனெனின் மொழிவாம் . 
( இ . ரை .) இப்பரிசு மூவகையாம் பிராரத்த விளைவா லெண்ணில் 
பல வொழுக்கமாஞ் சீவன் முத்தர்க்கு ” எ . து . பிராரத்த கன்ம விளைவி 
னால் இங்ஙனங் கூறிய தன்மை மூன்று வகையாநிற்கும் ; இஃதன்றியுஞ் 
சீவன் முத்தர்களுக்குப் பலவேறுவகைப்பட்ட ஒழுக்கங்கள் அளவில்லன 
வா யிருக்கும் . “ இந்த மெய்ப் பொருளை வசிட்ட னாரதன் றுருவாசன் சீர் 
வியாதனொடு சுகன் வாமதேவ னருட்சனக னொப்பரிய பரத னெழிற் கௌ 
தமனே முதலாயுளர் ” எ . து . இங்கே கூறி வந்த உண்மைப் பொருளை வசி 
ஷ்டன் , நாரதன் , துருவாசன் , கீர்த்தி பொருந்திய வியாசன் , சுகன் , வாம 
தேவன் , அருளை யுடைய சனகன் , ஒப்பிடற் கரிய பரதன் , அழகிய கௌத 
மன் முதலாயினோர் உடையவராவர் . “ வருத்தனாபேத முணர்த்தலுறு மிங் 
ஙன் றுப்புதவு பிராரத்தங் கொளின் " எ .து . இங்ஙனம் வர்த்தித்து வருந் 
தாரதம்மிய பேத முணர்த்தற் கியைந்த போகமா யுள்ள பிராரத்துவத்தை 
யிவ்வாறு கொள்ளின் , " அஞ்ஞானிக்குஞ் சுத்தனுக்கும் வேறுபா டெங்க 
னெனின் மொழிவாம் ” எ . து . அஞ்ஞானிக்கும் ஞானவானுக்கும் வேறு 
பாடு எங்ஙன முளவாமெனின் அதனை மொழிகுதும் எ.து. 

முத்தியைப் பெற்ற ஞானவான்கள் சீவன் முத்தித் தன்மையோடு நானா 
விதமான நடைகளையுடையவர்களாய் விர்த்தியையடைந்து வருவதற்கு வசி 
ட்ட முனியாதிய பெரியோர்களை மேற்கோளாக வெடுத் துணர்த்திய தென் 

( கஎசு ) 
( அ. கை . ) 
அங்ஙனம் வினாவிய பேதத்திற்கு உத்தர முணர்த்துகின்றது . 
மண்ணுலகில் விராத்தியர் சுரோத்தியர் தமக்கு 

மறையொழி தன் மொழி தலா லன்றியுணன் முதலா 
யெண்ண வருஞ்செயலான்வே றிலாமையது போல 

விதயபந்த முறலொழித லாலன்றிப் போக 
முண்ணு நிலை யதனாலஞ் ஞானமுடை யோர்க்கு 

முணர்வுமய மாய்நின்ற சீவன் முத்தர் தமக்கு 
நண்ணிவரு வேறுபா டிலையெனவே நவில்வர் 

ஞான நூல் பலவுணர்ந்த நல்லுணர்வி னவரே . 
( ஈ . ரை . ) மண்ணுலகில் விராத்திரியர் சுரோத்திரியர் தமக்கு மறை 
யொழிதன் மொழிதலா லன்றி " எ.து. உலகின்கண் விராத்திரிய ரென்போ 
ருக்குஞ் சுரோத்திரிய ரென்போருக்கும் வேதாத்தியயன் மின்மையாலும் 


- 


வேதாந்தசூளாமணி. 


உண்மையாலுமே பேத முளவாமன்றி , உணன் முதலா யெண்ணவருஞ் 
செயலான் வேறிலாமையது போல " எ .து . உண்டல் உறங்கல் முதலியவாக 
எண்ணிடற் கியைர்த முயற்சிகளால் வேறுபா டெங்கன மின்சோ, அது 
போல , இதய பந்த முற லொழிதலா லன்றி எ .து . இதயத்தின்கண் 
விடாது நின்றுள்ள பந்தநிவர்த்தியாற் பேதமுறுதலேயன்றி , போக முண்ணு 
நிலை யதனா லஞ்ஞான முடையோர்க்கு முணர்வுமய மாய்நின்ற சீவன்முத் 
தர் தமக்கும் எ .து . சுக துக்க போகமாகிய பிராரத்துவ கர்மத்தை யனுப 
விக்கும் நிலையினால் அஞ்ஞானமயமா நின்றோருக்கும் , ஞானமயமாய் விளங் 
குஞ் சீவன் முத்தர்களுக்கும் , " நண்ணிவரு வேறுபாடிலையெனவே நவில்வர் 
ஞான நூல் பல வுணர்ந்த நல்லுணர்வினவர் எ, து. உண்டாய் வருகின்ற 
வேறுபாடு சற்றுமில்லையென்றே யான்ம சாஸ்திரமா நின்றுள்ள பலவற்றை 
யும் நன்குணர்ந்த மெய்யுணர்வுடைய சத்துக்கள் கூசநிற்பர் எ . று. 

ஏ அசை . மறையொழிதல் மொழிதலென்றதை நிரைநிரையாய் மறை 
ஒழிதலை விராத்திரியருடனும் மொழி தலைச் சுரோத்திரியருடனுங் கூட்டுக . 
விராத்திரிய னென்பவன் அனுலோமப் பெண்ணிற்கும் பிரதிலோம ஆணு 
க்கும் பிறந்தவன் , அனுலோமப்பெண் கீழாயபீசத்திற்கும் மேலாயயோனிக் 
கும் பிறந்தவள் . பிரதிலோமன் மேலான பீசத்திற்குங் கீழான யோனிக்கும் 
பிறந்தவன் , சுரோத்திரிய னென்பவன் பிரமோபதேசத்தைக் கேட்கும் அக் 


ணன் . 


ன 


பெத்தனுக்கும் முத்தனுக்கும் அகம்பாவம் நீங்கலும் ஒங்கலுமேயன்றி 
மற்றச் செய்கைகளினாற் பேதமின்றென்பது . 

( கஎள ) 
( அ . கை . ) 
சீவன் றனது கற்பிதவொழிவிற்குச் சம்மதித்துப் பிரமமாதற்கு உடன் 
படுமோ வென்ற வினாவிற் கியைந்த உத்தர முணர்த்துகின்றது. 
தத்துவஞா னத்தினான் பிரமமடைந் திடுமேற் 

மறு கண் வரிப் புலிகண்டோன் போற்சீவத் துவந்தா 
னத்தலையே யழிந்திடுமா தலினாலச் சீவ 

னழிவுதனக் குடன்படுமோ வெனிற்கடவு டன்மைக் 
குய்த்தவா தரவினாற் கங்கை முத லவற்று 

ளொழிப்பதனுக் கிசைவர்நரத் துவமதுபோ லென்றும் 
பொய்த்தலிலாத் துரியவடி வாம்பிரமத் துவத்திற் 

பொருந்தத்தன் கேட்டினுக்கிங்குடன்படுஞ்சீவன்றான் . 
( இ , ரை . ) " தத்துவ ஞானத்தினாற் பிரம மடைர் திடுமேற் றறுகண் வரி 
ப்புலிகண்டோன் போற் சீவத்துவந்தா னத்தலையே யழித்திடுமா தலினால் ” 
எது உண்மைஞான விளக்கத்தினாற் பிரமசொரூபம் வாய்க்குமாயின் கோப 
க்கண்களையும் வரிகளையுமுடைய புலியைக் கண்டோ னெங்ஙன மாவனோ 
அதுபோலச் ; சீவத்துவமானது அக்கணமே நசித்துவிடும் ; ஆகையால் , “ அ 


உத 


திரிசியவிவேகம். 
ச்சீவனழிவு தனக் குடன்படுமோ வெனில் " எ . து . அந்தச் சீவன் றனது 
கற்பனா நாசத்துக் குடன்படுமோவெனக் கேட்கில் , " கடவுடன்மைக்குய்த்த 
வாதரவினாற் கங்கை முதலவற்று ளொழிப்பதனுக் கிசைவர் நரத்துவ மது 
போல் எ . து . தேவத் தன்மை யடைதற்குச் செலுத்தற் கியைந்த மிக்க 
ஆசையினாற் கங்கை யமுனை முதலிய நதிகளில் மானிடத்தன்மையை ஒழி 
ப்பதற் கெங்கன முடன் படுவரோ அதுபோல , “ என்றும் பொய்த்த லிலாத் 
துரிய வடிவாம் பிரமத்துவத்திற் பொருந்தத் தன் கேட்டினுக் கிங்குடன்படு 
ஞ் சீவன் தான் எ . து . எப்போதும் நசியாமல் ஒரு தகைத்தா விளங்குஞ் 
சிற்சோதிவடிவாயுள்ள பிரமத்தன்மையில் பேதமின்றி நிற்கச் சீவனானவன் 
மனது கற்பனா நாசத்துக்கு இவ்விடத்துடன் படும் எ.று. 

கங்கைமுதலென்றமையின் யமுனா சரஸ்வதி கூடிய திரிவேணி சங்கம 
மெனக் கொள்க . தன் கண்ணினாற் றன துருவத்தைக் காண்பது போலத் 
தற்பிரக்ஞையாற் றன்னைக் கண்டமைவானென்பார் தத்துவ ஞானத்தினாற் 
பிரமமடைந் திடுமெனவும் , ஆணவத்தைக் கெடுக்குங் கொடிய நோக்கென் 
பார் தறுகண்ணெனவும் ,சமாதியின் கண் நவநவமா யுதயமான அனுபவமெ 
ன்பார் வரியெனவும் , சீவன் றனக் காதாரமான சிவத்தைப் பார்க்கச் சிவந் 
தனக்காரோபமான சிதாபாசனைப்பார்க்க இவ்விருபார்வையும் ஒத்தவிடத்து 
அவ்விரு தன்மையும் நீங்கிச் சுயஞ் சைதன்னியமாய் அதனாற் சங்கற்ப 
நாசம் வருமென்பார் புலிசண்டோன்போற் சீவத்துவம் அத்தலையே யழிக் 
திடுமெனவும் , சங்கற்பந் தன தழிவான அநீதத்திற் குடன்படுமோ வென் 
பார் சீவ னழிவு தனக் குடன்படுமோ வெனவும் , மண்ணின் கண் மனித 
வேடம் பூண்டவன் விண்ணின்கண் தேவவேடம் பூணும் நிமித்தங் கங்கை 
யாதியின் இத் தேகத்தை விடுவதுபோலச் சீவ வேடம் பூண்ட துரியன் 
மனது யதார்த்த வடிவமாகிய பிரம ஸ்வரூபத்தை யடையும் நிமித்தல் 
கற்பிதரூபமான சீவ சிதாபாசத்துவத்தைச் சமாதியாதி யவற்றினால் ஒழிக்க 
விரும்பினா லென்பார் கடவுட் டன்மைக் குய்த்த ஆதரவினாற் கங்கை முத 
லவற்றுள் ஒழிப்பதனுக்கு இசைவர் நரத்துவம்போ லெனவும் , பரமாத்மா 
யிக்கமான பரதத்துவந் தானாகித் துவிதம் நீங்கினா னென்பார் பொய்த்த 
லிலாத் துரிய வடிவாம் பிரமத்துவத்திற் பொருந்தத் தன் கேட்டினுக்கு 
அங்கு உடன்படுஞ் சீவன்றானெனவுங் கூறினார் . 

வின: - தேக அழிவைச் சீவன் அழிவாக உவமானத்திற் கூறிய 
தென்னை ? 

விடை : -தேகியைக் காணாது தேகத்தைத் தானெனக் காண்பதா 
லென்க . 

கேட் 
வின: - சீவன் றனது லாபத்திற்கு உடன்படுமென்னாது தனது 
டிற்கு உடன்படுமென்ற தென்னை ? 

விடை - சங்கற்பஞ் சத்திற் கரைதலே சித்தாய் விளங்கலினாலென்க . 


உஉச 

வேதாந்தசூளாமணி . 
சீவ சிதாபாசன் றனது அவிருத்தாம்சமான சுயஞ் சித்தை கோக்கின 
விடத்திற் றனது விருத்தாம்சமான சகல கற்பனைகளும் நீங்குமென்பது . ( ) 

( அ . கை . ) 
இங்ஙனங் கூறிய சீவன் முத்தர்க்கு முன்னுள்ள ரிஷிகளைப்போலச் 
சாபானுக்கிரக சாமர்த்தியங் காண்கிலமே ; இவர்களை ஞானியென்றது எங் 
கனமென்ற வினாவிற்கு உத்தரம் உணர்த்துகின்றது. 
வாதரா யணன் முதலோர் போற்சாப முடனே 

மற்றருள்செய் வலியுடையோன் றத்துவஞா னத்தோ 
னேதிலா னலனெனினவ் வலிதவத்தின் பலமா 

மிலங்குதத் துவஞான பலமன்றா மாயின் 
மாதவமே ஞானத்திற் கேதுவெனுஞ் சுருதி 

வழக்கினாற் றவமிலர்க்குத் தத்துவஞான தா 
னேதெனிலாஞ் சாபாதிக் குச்சகா மியமே 

யேது நிட்கா மியதவஞா னத்தினுக்கென் றறியே . 
( இ . ரை . ) “ வாதராயணன் முதலோர்போற் சாபமுடனே மற்றருள் 
செய் வலியுடையோன் எ . து . வியாசர் முதலிய ரிஷிகளைப்போலச் சாப 
மும் அதற்கு எதிர்மறையாய அனுக்கிரகமு மென்னப்பட்ட சாமர்த்திய 
முடையவனே , “ தத்துவஞானத்தோ னே திலா னலனெனி லவ்வலி தவத் 
தின் பலமாம் " எ.து. மெய்யுணர்வுடையவனாவன் இவற்றுள் ஏதுமில்லாத 
வன் ஞானி யல்லனெனக் கூறில் , அந்தச் சாமர்த்தியக் தவத்தினது பல 
மாகமுடியும் . " இலங்கு தத்துவஞான பலமன்ராமாயின் மாதவமே ஞானத் 
திற் கேதுவெனுஞ் சுருதி வழக்கினாத் றவ மிலர்க்குத் தத்துவ ஞானந்தா 
னேதெனில் எ . து , சதோதயமாக விளங்கும் மெய்யுணர்வின் பலனல்ல 
வாகும் . இங்ஙனமாயின் , மெய்யுணர்வு உதித்தற்கு ஏது மகத்தான தவமே 
யெனக் கூறுஞ் சுருதி நெறி காரணத்தாற் றவமில்லாதவர்களுக்கு மெய்யு 
ணர்வு எங்ஙனம் வாய்க்குமெனக் கேட்கில் , ஆஞ் சாபாதிக்குச் சகாமியமே 
யேது நிட்காமிய தவ ஞானத்தினுக் கென்றறி " எ.து. வாய்த்தற்பாலவாகிய 
சாபானுக்கிரகங்கட்குக் காரணம் காமியத்தவ மெனவும் , மெய்ஞ்ஞானத் 
திற்குக் காரணம் நிட்காமியத் தவமெனவும் அறிந்திடுதி எ.று. 

ஏ அசை . ஏதெனலைத் தவமிரண்டினுக்கு மொட்டுக . சகாமியமென் 
பது சொர்க்காதி போகங்களை யனுபவிக்க விரும்புவதும் , நிட்காமியமென் 
பது அவ்விச்சையின்றித் தன்னிடத்து அமைந்து நிற்பதுமாம் . 

வினா: - சித்தி யுள்ள சாபானுக்கிரக சாமர்த்தியங் காமியத் தவத்தின் 
வலியேயன்றி ஞானத்தின் வலியல்லவென்றால் இதற்குத் தவம் ஏதுவெனச் 
சுருதி கூறிய தென்னை ? 

விடை :-ஞானத்திற்கு நிட்காமியத் தவம் ஏதுவாதலினானென்க . 


திரிசியவிவேகம் . 

2 உரு 
வின : -இந்நிட்காமிய தவத்திற்கு அவ்வலிமை யின்றாய தென்னை ? 
விடை: - 

இது ஞானோதயத்தில் கசிப்பதால் இதற்கு அவ்வளவு சத்தி 
யில்லை யென்க . 

வினா - சாபாதிக்குங் காமியம் எதுதானே ; அதற்கு அவ்வலி வந்த 
தென்னை ? 

விடை : -- அக்காமியஞ் சித்தியையுண்டாக்கித் தான் நீங்காமல் விரு 
த்தியடைந்து வருதலினா லென்க . 

வின: - அற்றேல் அச் சித்தியினால் இம் முத்திக்குப் பிரயோசன 
மின்றோ ? 

விடை: - கோசரம் அகோசரத்திற்கு எங்கனம் பிரயோசனமாமென்க . 

ஞானமாத்திரம் பெற்ற சீவன் முத்தனுக்குச் சாபானுக்கிரக சாமர்த்தி 
யம் மேற் சநநமரணத்திற்கு ஏதுவாகலின் அது வேண்டுவதின்றென்பது. 

( அ . கை . ) 
ஞானத்தான் முத்தி பெற்றிருக்கும் வியாசாதி மஹா ரிஷிகளுக்கு 
இச்சித்திவந்த காரண மியாதென்ற வினாவிற்கு உத்தர முணர்த்துகின்றது . 
வேதவியா சாதிகட்கு ஞானம்வலி யிரண்டு 

மேவுமே யெனிலவர்கட் கிருதவமு முளவா 
மாதலினா லவ்விரண்டு மாகுமொரோர் தவமே 

யாயினொவ்வொன் றேயடையு மதனான் மாறின்றா 
மேதையாஞ் சாபாதி வலியிவர்க ளாகி 

விதியிறத் துவஞானி களைக்கிரியா நிட்ட 
ரோதுவார் நீந்தையெனி னவர் தமக்கு விடயத் 

துழல்பவரா னிந்தையா தலிற்குறைவின் றாமால் . 
( இ . ரை . ) வேத வியாசாதிகட்கு ஞானம் வலி பிரண்டு மேவுமே 
யெனில் ” எ , து . வியாசர் முதலிய ரிஷிகளுக்கு முத்தி சித்தி யெனப்படும் 
இவ்விரண்டு நிலையும் வாய்த்திருந் தனவே யாது காரணத்தாலோ வெனக் 
கேட்கில் , “ அவர்கட் கிருதவமு முளவா மாதலினா லவ்விரண்டு மாகு 
மொரோர் தவமேயாயி னொவ்வொன்றே யடையு மதனான் மாறின்றாம் " 
எ .து .அந்த வியாசர் முதலிய ரிஷிகளுக்கு மேற்கூறிய இரண்டு தவமும் 
உள்ளனவாம் ; ஆதலினால் அவற்று லெய்தும் பலம் இரண்டும் அவர்கட்கே 
யாகும் . ஒவ்வொரு தவம் ஒவ்வொருவருக்கே யாயின் , ஒவ்வொரு பலனே 
வந்து வாய்க்கும் . அந்தக் காரணத்தால் விரோதமில்லையாம் , " மேதையாஞ் 
சாபாதி வலியிலர்களாகி விதியி றத்துவ ஞானிகளைக் கிரியாநிட்ட ரோது 
வார் நிக்தையெனின் ” எ . து . சிரேஷ்டமாகிய சாபாநுக்கிரக வல்லமை 
யில்லாதவர்களாய் விதி நிடேதங் கடந்துள்ள சீவன் முத்தர்களைக் கன்மா 
துஷ்டர்க ணிந்தை செய்வார்க ளெனக் கேட்கில் , " அவர் தமக்கு விடயத் 


உக 


உஉகள் 

வேதாந்தசூளாமணி . 
துழல்பவரா னிந்தை யாதலிற் குறைவின்றாம் எ.து. அந்தக்கன்மிகளுக்கு 
விடயத்தின்கண்ணே மாரு துழலும் நிர்மூடர்களால் நிந்தைவரு மாதலின் 
அதனால் மகான்களுக்குக் குறைவில்லையாம் எ.று. 

ஆல் அசை . விதியென்றதனால் நிடேதம் வருவித்தாம் . 
வினா - ஞானிகட்கு இக்காமியத் தவம் இன்றென்ப தென்னை ? 

விடை : -- தனக்கு வேறாய் அநித்தமாயுள்ள சிவலோகாதி பதத்தை 
யடைய விருப்பமின் ஈதலினானுந் தனக்கு வேறின்றாய்த் தானே தானாய் 
விளங்கு மிடத்து ஒன்றுவேண்டுதலும் ஒன்று தள்ளுதலு மின்மையாதலி 
னானு மென்க . காமியத் தவத்தாற் சித்தியும் நிஷ்காமியத் தவத்தான் முத்தி 
யும் வருமாயினும்முத்தியின்றிய சித்தியோர்க்குச்சாபானுக்கிரக சாமர்த்திய 
முண்டாயிருந்தும் பிறர்க்கு விநோதமாய்த் தனக்குப் பயனின்றி யிருத்த 
லின் , இந்திரசால முதலான விந்தை செய்வோனாகவும் , சித்தி யின்றிய 
முத்தியோர்க்குச் சாபானுக்கிரக சாமர்த்தியம் இன்றாயினும் பிறர்க்கு 
விநோதமின்றித் தனக்குப் பயனாயிருத்தலின் இவன் வித்தையைப் பார்க் 
குஞ் செல்வனாக விருத்தலின் ஈவோரில் ஏற்போர் அதிகமாகார்போல் 
முத்தியுள்ள ஞானவானுக்குச் சித்தியுள்ளோர் சமானாதிக மாகாரென்க . 

வினா - அங்ஙனமாயின் முத்திமாத்திரம் பெற்ற ஞானிக்கு இச்சித்தி 
முத்தியும் பெற்றவர்க ளதிகரலரோ ? 

விடை: -- தனக்கெனலின்றிப் பிராரத்தத்தினாற் சாபானுக்கிரக சாமர் 
த்தியமுண்டாம் . அவையுண்டானவிடத்து அகம்பாவ மிருத்தலினானும் அவ் 
வகம்பாவம் இவர்கட்கு இன்மையினானும் அதிகராகாரென்க 

வினு: - அங்கனமாயின் யாவரும் அவர்களை முக்கியமாகக் கூறுவ 
தெற்றினுக்கு ? 

விடை : - சீவர்கள் வேதத்தினுள்ள மஹாவாக்கிய நிச்சயம் உண்மை 
யாகக்கொண்டு முத்தியையடையுநிமித்தம் அவ்வாக்கியார்த்த நிச்சயத்தைச் 
சுருக்கிச் சொல்வதில் விசுவாசந் தோன்றி யச்சாபானுக்கிரக சாமர்த்தியத் 
தினாற் பயமுண்டாம் . அதன் வழி யொழுகவேண்டி யீசுர நியதிப்படி வந்த 
வர்களாதலினா லென்க . 

வி : -அற்றேல் இச்சாபானுக்கிரக சாமர்த்திய மில்லாத ஞானிகளை 
யஃதுடைய கன்மிகள் தூஷிப்பார்களே ? 

விடை: - அவர்களை விடயமோகத்தை யுடையோர் தூஷித்தலினால் 
அக்கன்மிகளுக்கு ஓர் குறைவின்றாயது போல , இக்கன்மிகள் தூஷிப்பினால் 
ஞானிக்கோர் குறைவு மின்றென்க . 

இச்சித்திகள் ஈசுரனுடைய வல்லப மாதலின் இவை யுள்ளவர்களைத் 
தேவத் தன்மையாக நம்பி யவர்களால் விதிக்கப்பட்ட விதிப்படி யுயிர்க 
ளொழுகவேண்டி , அவர்கட்கு இவ்வினோதமாயுள்ள சாபானு ரேக சாமர்த் 
தியம் # சரானுக்கிரகத்தினா லுண்டாயிற்றென்பது . 

( அ ) 


திரிசியவிவேகம் . 


உஉஎ 


வை 


( அ . கை . ) 
முற் கூறிய ஜீவன் முத்தன் பிராரத்த வசத்தாற் பலவித நடையை 
யுடையவனானாலும் அது அவனது சித்துவிலாசமாகக் காணவேண்டுமென 
வுணர்த்துகின்றது . 
உலகிறந்த சீவன்முத்த னுகர்வினைவா சனையா 

லுண்பொருள்கள் பலகவர்ந்து மவுனமே யுற்றும் 
பலதிறங்கண் மொழிந்துமுப தேசநெறி புரிந்தும் 

பரிதவித்து மகிழ்ந்துமிக வேடங்கள் புனைந்துங் 
கலை துறந்து முடையுடுத்துங் கல்விபல யயின்றுங் 

கல்லாது மாதர்முயக் கிடையுற்று மிவ்வா 
றலகிறந்த நடையுறினு மருள் விளையாட் டென்றே 

யவன் றனை நம் புகவைய மொரு சிறிது முறாமல் . 
( இ . ரை . ) " உலகிறந்த சீவன் மூத்த னுகர்வினை வாசனையா லுண் 
பொருள்கள் பலகவர்ந்து மவுனமே யுற்றும் எ . து . லௌகிக நடை 
திக நடையெனல் சற்றும் உள்ளத்தின்க ணின்றிய சீவன் முத்த னென் 
போன் றள்ளற் கொண்ணாக பிராரத்துவ கன்ம சம்ஸ்காரத்தால் அனுபவிக் 
கின்ற வஸ்துக்களைப் பலவாகக் கிரகித்தும் , மவுனமாக விருந்தும் , பலதி 
றங்கண் மொழிந்து முட்தேச தெறிபுரிந்தும் பரிதவித்து மகிழ்ந்து மிகவேட 
ங்கள் புனைந்தும் எ . து . நவநவமாக விளங்கும் அனுபூதித் திறங்களைப் பல 
பலவாக எடுத்துச் சொல்லியும் , உபதேசித்தற் கியைந்த நெறிகளைச் செய் 
தும் , பிறவி தோய்க்காக விசன முற்றும் , அந்நிய மின்மை பற்றி மகிழ்ந்தும் , 
மிகவும் பலவேறு விகற்ப வேடங்களைப் புனைந்தும் , " கலை துறந்து முடை 
யுடுத்துங் கல்வி பல பயின்றுங் கல்லாது மாதர் முயக்கிடை யுற்று மிவ்வா 
மலகிறந்த நடையறினும் எ . து . வஸ்திரந் தரித்தல் சற்றுமின்றியும் , அத 
னையுடுத்தும் , பலவேறாய கல்விகளிற் பயிற்சியுற்றும் , யாதொன்றுங் கல் 
லாது மாதர்கள் பாற் புணர்ச்சி வேண்டி அவர்களை யகலா திருந்தும் எனக் 
கூறப்படுவன வாகிய இங்ஙனம் அள விறந்த நடத்கைகளில் நிற்பினும் , 
" அருள் விளையாட்டென்றே யவன்றனை நம்புக வைய மொரு சிறிது முறா 
மல் ” எ . து . இவையனைத்துங் கிருபா விநோத லீலையென்றே சந்தேகஞ் 
சற்றும் எய்தாமல் அந்தச் சீவன் முத்தனைச் சிவசொரூபமென்றே நம்புவா 


யாக எ. று . 


ஏ தோற்றம் இங்குள்ள வும்மையனைத்தும் எண்ணும்மை . 

சீவன் முத்தனாற் செய்யப்பட்ட பலவிதமான நடைகள் உலோகானுக் 
கிரகமாகவேயன்றி அவற்றால் அவனுக் கோர் பலாபல மின்மையின் , அந்த 
டைகளை யாத்மவுல்லாசமென்றே காணவேண்டுமென்பது . (கஅக ) 

( அ . கை . ) 
விதேகமுத்தன் இலக்கணமும் அதனை யடைதற்கு எதுவான மத்திய 
கரும் முதலான அனுஷ்டான மரபு இருபதாகக் கூறுவான் ரொம் 
நித்திய கருமமாதியவாறும் உணர்த்துகின்றது . 


• அ 


வேதாந்த சூளாமணி . 


என்று மெவ் விடத்தினுமோ ருடம்புமுறு தொன்றா 

யிருந்தசச்சி தாநந்த சிவசொருப மாத 
னன்றி தரு விதேககை வல்லியமென் றிசைப்பர் 

நவின் றவிதை யெய்துமா றெவ்வாறிங் கென்னிற் 
பொன் றலினித் தியகருமா னுட்டான மதனாற் 

புண்ணியமப் புண்ணியத்தாற் பாவமொழி வதனாற் 
குன்றலறு சித்தசுத்தி யதனாற்பொய்க் குடும்பக் 

குற்றநெகிழ் வதனான் மெய்த் துறவு துற வதனால். 
( ஐ . ரை . ) என்று மெவ்விடத்தினு மோருடம்பு முறா தொன்றா யிரு 
ந்த சச்சிதாநந்த சிவ சொருபமாத னன்றி தரு விதேக கைவவ்லிய மென் 
றிசைப்பர் எ . து . எந்தக்காலத்திலேனும் எவ்விடத்திலேனும் எழுவகைத் 
தோற்றத்தில் யாதோருடம்பு மாகாமற் பேத மின்றி யொன்றா யிருந்த சச்சி 
தானந்த சிவ சொருப மாதலே யெவற்றினும் மேலாய நன்றி தருகின்ற 
விதேக கைவல்லியமெனச் சத்துக்கள் கூசநிற்பர் . " நவின்ற விதை யெய்து 
மா றெவ்வா றிங்கென்னில் எ. து . இங்கே சொல்லிய இந்த விதேகமுத்தி 
நிலையை யிங் கெய்து மார்க்கம் எங்கனமெனக் கேட்கின் , " பொன்றலி 
னித்திய கருமானுஷ்டான மதனாற் புண்ணிய மப்புண்ணியத்தாற் பாவ 
வொழி வதனாற் குன்ற லறு சித்த சுத்தி யதனாற் பொய்க் குடும்பக் குற்ற 
நெகிழ் வதனான் மெய்த் துறவு துறவதனால் எ . து . உயிர்கள் வழிபடற்கு 
என்றும் நசியாது நின்றுள்ள நித்திய கன்மானுஷ்டானமும் , அக்கன்மானுஷ் 
டானத்தாற் புண்ணியமும் , அப்புண்ணியத்தாற் பாவ நாசமும் , அப்பாவ 
நாசத்தால் என்றுஞ் சுருங்காத சித்தசுத்தியும் , அந்தச் சித்தசுத்தியாற் பொய் 
யாகிய குடும்பத்தால் விளைந்த பந்தத் தளர்ச்சியும் , அந்தப் பந்தத் தளர்ச்சி 
யால் மெய்த் துறவு பூணலும் , அந்த மெய்த் துறவு பூணலால் எ.று. இ 
முதற் பின்னர் மூன்று கவியுங் குளகம் . 

கால தத்துவ மென்பார் என்றுமெனவும் , சகல புவன போகங்களும் 
என்பார் எவ்விடத்தினுமெனவும் , சராசரவுயிர்களாகிய பௌதிகமென்பார் 
ஒருடம்பெனவும் , இவையாவு மின்றென்பா ருறாதெனவும், பரிபூரணமா யிரு 
ந்ததென்பார் ஒன்றாயிருந்தெனவும் , காலத்திரயத்திலும் அழிவின்றி நித்திய 
மாயிருந்த தென்பார் சத்தெனவும் , ஆதி மத்தியாந்த ரத சதோ தயமாய் 
விளங்குமென்பார் சித்தெனவும் , தடையற்ற நிரதிசயாநந்தமென்பார் ஆக 
ந்த மெனவும் , மூன்றும் பிரி வின்றி யொன்றாய் மங்களகரமாய் விளங்கு 
கின்றதே பிரம மென்பார் சிவ சொரூப மெனவும் , அதுவே யுண்மையான 
தென்பார் ஆசலெனவும் , அதுவே யதீதபதமான முத்தி யென்பார் விதேக 
கைவல்லிய மெனவுங் கூறினார் . விதேகமுத்தியென்பது தேகஞ் சின் மாத் 
திரமாசலை . என ? வ, சீவன் முந்தியிற் சீவன் சிவமாய் விளங்குவதுபோலப் 
பிராரத்தானுபவரீக்கத்திற் றேகக் தேகியின் தேஜசா யானந்தமாத்திரமாய்ச் 
சேடித்துநிற்பதென்க . 


திரிசியவிவேகம் . 
வினா : -அற்றேல் உலகரைப்போல ஞானவான்களுக்கும் உயிர் பிரிய 
வும் அங்ஙனம் பிரிந்த தேகத்தைத் தகனஞ் செய்யவுங் கண்டிருக்கின் 
றோமே ; அங்ஙனமாக எங்ஙனம் பூரணமாயிற்று ? 

விடை: - பஞ்சபூத பௌதிகங்கள் பூரணமாக விளங்க இத்தேகமாத்தி 
ரமாக விளங்கவில்லை இஃதும் அங்ஙனமே விளங்குமென்க . 

வினா : - அற்றேல் இச்சகம் பூரண திருட்டியாய்ப் பார்க்கிற் பூரணமாய் 
த் தோன்றுவதேயன்றிப் பூரணமாய்க் கரையாததுபோலத் தேகமும் அங்க 
னம் பார்க்குமிடத்து அதுவாய்த் தோற்றுவதேயன்றி அதுவாய்க் கரைய 
வில்லையே . 

விடை : -- அஸ்தியாதிய கடின ரூபமாயுள்ள இத்தேகம் ஓர் சித்தியினாற் 
பரமாணுரூபமாய்ப் பந்தனம் பண்ணின வீட்டின்கணின்று வெளிப்படுதல் 
போலச் சைதன்னிய சிந்தனையாற் றேகஞ் சைதன்னிய ரூபமாதற்குச் சந் 
தேகமென்னையென்க . 

வினா: -அற்றேல் இங்ஙனமாயின் அதற்குப் பிரமாணமுண்டோ ? 

விடை :-பாரதத்தில் வியாச வசிஷ்டாதிய மஹாரிஷிகளும் , இகத்தில் 
ஆசாரிய சுவாமிகள் முதலியோரும் இன்னும் மாணிக்கவாசக சுவாமிகளும் 
தேக சேடமின்றிச் சோதியாய்க் கரைந்தாரென்பதும் இன்னும் அல்லமாப் 
பிரபுதேவர் ஜீவன் முத்தித் தசையிற்றானே கோரக்கர் கட்சம் பரிசியாமற் 
சாயையா யிருந்தாரென்பதும் இன்னும் அநேசமு முண்டென்க . 

வினா : - அற்றேல் யாவரும் ஏன் அனுஷ்டிக்கவில்லை ? 

விடை: - கிஞ்சிக்ஞத்துவமான ஜீவன் சர்வக்ஞத்துவமுள்ள சிவத்தை 
ச் சிந்தித்து அது நீ யென்னும் பகுப்பறச் சுத்த சைதன்னிய மாதற்கே 
சிருட்டி தொடங்கி யிதுகாறும் வருந்தும் வருத்தத்திற்கு அள வின்மையா 
யிருத்தலினானும் , இச்சடத்தைச் சித்தாகக் கரைத்தற்குள்ள வருத்தம் இவ் 
வளவென மட்டிடக் கூடாமையாலும் , எவரும் அனுஷ்டிக்கும்படி சுருதிகள் 
சொல்லாமையாலும் , ஆசிரியரும் நிரந்தரமாய் அதுஷ்டிக்கச் சொல்லவில்லை 
யாதலாலும் ஏகதேசத்தில் உண்டென்க . 

வினா - இனிச் சீவன் முத்தியில் விதேகமுத்தித் தன்மையும் விதேகமு 
த்தியிற் சீவன் முத்தித் தன்மையும் உண்டென்பது எங்ஙனம் ? 

விடை: - சீவன்முத்தித் தன்மையாயிருந்து உபதேசாதிகள் செய்யு 
மிடத்துந் தேகமின் திச் சாயைமாத்திரமாயிருந்த அல்லமாப்பிரபுதேவர்போல 
இருப்பது சீவன்முத்தியின் விதேசமுத்தியெனவும் , விதேகமுத்தித் தன்மை 
யாற் பரிபூரணமாயிருந்துஞ் சக சீவ பரங்களை வியக்காமல் இயக்குவிக்கும் 
பரமேசனைப் போல இருப்பது விதேக முத்தியிற் சீவன் முத்தியெனவுங் 
கொள்க . 

விதேகமுத்தித்தன்மை யிஃதென விளங்கக் கூறியது . (கஅஉ ) 


கூ 0 


வேதாந்தசூளாமணி. 


( அ. கை . ) 
நிறுத்த முறையான் முத்தி விருப்பமாதிய பதினொருவித மரபுணர்த்து 
என்றது . 
முத்திவிருப் பதனானே புறக்கரும வொடுக்க 

மொழிந்ததனால் யோகநிலை முயற்சியது தன்னாற் 
பொய்த்தலறு துரியவிழை வத்துரிய விழைவாற் 

புகலருமா வாக்கியவா ராய்ச்சியதனானே 
யத்து வித ஞானமத னாலவிச்சை நாச 

மதனாற்பொய்த் துவிதமயக் கழி தலத னானே 
மெத்து சுக துக்க நினை வழிவதனால் விருப்பு 

வெறுப்பறுத லதனாலொண் விதிவிலக்கோய் வதனால் . 
( இ . ரை . ) முத்திவிருப் பதனானே புறக் கரும வொடுக்க மொழிந்த 
தனால் யோக நிலை முயற்சி யது தன்னால் " எ.து. முத்தி விருப்பும் , அந்த 
முத்தி விருப்பால் புறக்கரும நாசமும் , அந்தப்புறக் சரும நாசத்தால் யோக 
நிலையை யடைதற் இயைந்த முயற்சியும் , அங்கனமாய முயற்சியால் , 
பொய்த்த லறு துரிய வினழ வத்தரிய விளைவாற் புகலரு மாவாக்கிய 
வாராய்ச்சி யதனான் எ . து , என்றும் நசியாத ஆத்மப்பிரியமும் , அவ்வாத்ம 
ப் பிரியத்தால் சொல்லற்கரிய மகாவாக்கிய வாராய்ச்சியும் , அவ்வாராய்ச்சி 
யால் , அத்துவித ஞான மதனா ல்விச்சை நாச மதனாற் பொய்த்துவித மயக் 
கழித லதனான் ” எ.து. அத்துவித ஞானமும் , அவ்வத்துவித ஞானத்தால் 
அவித்தையா நாசமும் , அந்த வவித்தையா நாசத்தால் பொய்யான துவித 
மயக் கொழிதலும் , அந்தத் துவித மயக் சொழிவால் , " மெத்து சுக துக்க 
நினைவழி வதனால் விருப்பு வெறுப்பறுதல தனா லொண் விதி விலக் கோய் 
வதனால் எ . து . எவரும் மெச்சுகின்ற சுக துக்க நினை வொழிவாதலும் , 
அவ்வொழிவால் விருப்பு வெறுப்பொழிதலும் , அவ்வொழிவால் ஒள்ளிய 
விதிவிலக்குக் கெய்ப்பு காண்டலும் , அங்ஙனம் எய்ப்புக்காண்டலால் எ.று. 
ஏகார மூன்றும் அசை நிலைகள் . 

( அ . கை .) 
முன் னிறுத்த முறையால் இருவினையாதிய மூன்றின் இலக்கணமும் 
இவ்விருபது சோபானத்திற்கும் அதீதமான விதேக கைவல்லிய இலக்கண 
மும் உணர்த்துகின்றது . 
வினையிரண்டு மகறலத னாற்றேக பாவ 

விச்சிந்தி யதனானே பாசமெலா மொழி தல் 
பினையறைந்த வதனானே பராபரமாய் முடிவாய்ப் 

பெயர்சாதி குறிபெறா தொன்றாகி வாக்கு 


மாகி 


இ 


திரிசியவிவேகம் . 

உட்க 
மனமிறந்து நித்தியா நந்தமய மாகி 

மறுவிலா விதேககை வல்லியம்வந் தெய்து 
மெனவறிந்து துணிந்திடுக சுருதிகுரு பரனா 

லின்பவீ டடையுநெறி விரும்புறுமுத் தமரே , 
( இ .ரை. ) " வினை யிரண்டு மகற லதனாற் றேக பாவ விச்சிந்தியத் 
மனே பாசமெலா மொழிதல் பினையறைந்த வதனான் " எ . து . நல்வினை 
தீவினை யெனனும் இரண்டு வினையும் நாசமெய்தலும் . அந்த நாசத்தால் 
தேகான்ம புத்திநீங்கலும் , அந்நீக்கத்தால் பாசம் அனைத்தும் ஒருங்கொழித 
லும் , முடிவிற் கூறிய இந்தப் பாசவொழிவால் , “ பராபரமாய் முடிவாய்ப் 
பெயர்சாதி குறிபெறா தொன்றாகி வாக்கு மனமிறந்து எ . து . பராபரமாக 
வும் , எவற்றிற்கும் முடிவாகவும் ; இன்னபெயர் , இன்னசாதி . இன்ன குறி 
எனப் பொது ஏகமாகவும் , மனோவாக்குக் கெட்டாது , நித்தியாநந்த மய 

மறுவிலா விதேக கைவல்லியம் வந்தெய்துமென வறிந்து துணிந் 
திடுக ” எ . து . நித்தியாநந்த மயமாகவும் விளங்குங் களங்கமற்ற விதேக 
கைவல்லியம் வந்து வாய்க்குமென்று தீர்ப்பாக வறிந்து தெளிதி , " சுருகி 
குரு பரனா லின்ப வீடடையு நெறி விரும்புறு முத்தமர் " எ.து. 
சுருதி குருவாற் பேரின்ப வீடடைதற்கு நெறித்தாதலின் இதனைச் சத்துக் 
கள் விரும்பா நிற்பர் எ.று. 

ஏகார மூன்றும் அசை நிலைகள் . 

உதயபூருவம் ஐந்து கடிகைக்குள்ளான உஷத் காலத்தில் விழித்துச் 
சுசியோடுங் கூடத் தான் வழிபடு கடவுள் வணக்கத்தோடும் விதிப்படி மல 
சல வுபயத் துவார சுத்திசெய்வதே சவுச விதியெனவும் மேற் றந்த தாபன 
சப்தத் துவார சுத்தி செய்வது தந்த தாபன விதியெனவும் , தீர்த்தத்திற் படி 
ந்து மனோசரீர சுத்திசெய்வது ஸ்நானவிதி யெனவும் , மூன்று சுத்தியோடு 
தான் சிவசொரூபமாக விபூதிதரிப்பது அனுஷ்டான விதியெனவும் , பிரண 
வாதி மந்திரங்களால் உருவேற்றுவது சபவிதியெனவும் , பூத சுத்தி முதலிய 
பஞ்ச சுத்திகளோடுந் தான் சிவசொரூபமா யிருந்து சோடசவுபசாரத்தோடு 
சிவத்தைப் பூசிப்பது பூசாவிதி யெனவும் , மேற் பிராண பலியோடுங்கூட 
ஆத்ம திருப்தி பண்ணுவிப்பது போஜன விதியெனவும் ஆகிய சப்த விதிக 
ளும் இங்கன மபரான காலத்திலுஞ் செய்கின்றது மிடையிற் றியான பரனா 
யிருப்பதுமாதலின் நித்திய கருமானுஷ்டானமெனவும் , இவ்வனுஷ்டானஞ் 
சற்கருமமாய்த் தூய்தான புண்ணிய விசேடமாதலிற் புண்ணியமாமென 
வும் , அத்தூய்மையாற் பாவகருமஞ் சேர்தற்கு இடமின்மையிற் பாவலொழி 
வெனவும் அதன் நீக்கம் நிருமலமாதலிற் குன்றலறு சித்த சுத்தியாமென 
வும் , அச்சித்த சுத்தியின் விடயத்தின் உண்மை தெரிதலிற் பொய்க்குடும் 
பக் குற்ற நெகிழ்வா மெனவும் , அத்தோஷ திருஷ்டியினால் ஒன்றினும் பற் 
நின்மையின் மெய்த்துறவா மெனவும் , அவ்விரத்தி சுகவேதுவா யிருத்த 


உஉ 

வேதாந்தசூளாமணி . 
வின் முத்திவிருப்பமா மெனவும் , அம்முத்தி விருப்பம் அகமுகத்திற் சார் 
ந்து பாகிய கன்ம மொடுங்கலிற் புறக் கரும வொடுக்கமா மெனவும் , அவ் 
வொடுக்கம் மனோநிக்கிரகத்தை நாடலின் யோக நிலை முயற்சியா மெனவும், 
அம்முயற்சி தனித் திருப்பதை நாடலிற் பொய்த்த லறு துரிய விழைவா 
மெனவும் , அத்திரிய மிஃதென அறியும் பரமாத்ம விசாரஞானம் வேண்டுத 
லிற் புகலரு மாவாக்கிய ஆராய்ச்சியா மெனவும் , அவ்விசாரம் அபேதமாத 
லின் அதன் சாரமான அத்துவித ஞானமாமெனவும் , அவ்வத்துவித ஞானம் 
அபரோட்சமாதலின் அவித்தியா நாசமாமெனவும் , அவித்தையா நாசத்தில் 
அக மித மென்னும் பிராந்தி நீங்கலிற் றுவிதமயக் கொழிதலாமெனவும் , 
அவ்வொழிதலில் இன்ப துன்பம் நீங்கலிற் சுக துக்க நினைவொழிவாமென 
வும் , அவ்வொழிதலின் இராகத்துவேஷ மின்மையின் விருப்பு வெறுப் 
பறுதலெனவும் , அது நீங்கவே யிது செய்யத்தக்கது செய்யத்தகாத தென் 
னுஞ் சங்கற்ப விகற்ப மின்மையின் விதிவிலக் கோய்வாமெனவும் , இவற் 
றாற் சொர்க்க நரக மின்மையின் வினை யிரண்டும் நீங்குமெனவும் , இந்நீக் 
கத்தில் நாம ரூப பாவனை யின்மையிற் றேக்பாவ விச்சிந்தியாமெனவும் , 
இவ்விச்சிந்தியினால் அவாவனைத்தும் அன்பாய்க் கரை தலிற் பாச மெலா 
மொழிதலெனவும் , அப்பாசமாகிய மூலாஞ்ஞானம் நசித்தவிடத்திற் பரமா 
கிய ஈசுரத்தன்மையும் அபரமாகிற சீவத்தன்மையு நீங்கி யானாயென்னும் 
பிரமகூடஸ்த அயிக்கமான அத்துவித சொரூபமாதலிற் பராபரமெனவும் , 
இவ்வத்துவித பதத்திற்குமே லொருபதமு மின்மையின் முடிவாயெனவும் , 
இதற் கோருருவ மின்மையிற் பேர் பெறா தெனவும் , இஃதொன்றின் அம்ச 
மாகாமையிற் சாதி பெரு தெனவும் , இஃதிங்கன மிருக்குமென ஓர் அடை 
யாள மின்மையின் குறிபெறா தெனவும் , இஃதெங்கும் பரிபூரணமாக 
நிறைந்திருத்தலின் ஒன்றாகியென்வும் , இதை வாக்கினாற்று திக்கத்தொடங் 
கின் அத்துதி முடிவு பொது அதிற் கரைதலின் வாக்கிறந்த தெனவும் , 
இதை மனதினாற் சிந்திக்கத் தொடங்கின் அச்சிந்தனத்தின் மனம் அது 
வாய்க் கரைந்து போதலின் மனமிறந்த தெனவும் , இங்ஙன மியாவுங் கரை 
ந்த விடத்து நிரதிசயாநந்தமாய் நிறைந்து நிற்றலின் நித்தியாநந்த மயமாகி 
யெனவும் , இக்களங்கங்க ளனைத்தும் நீங்கித் தானே தானாய் விளங்கலின் 
மறுவிலா விதேக கைவல்லிய மெனவுக் கூறினார் . 

இங்ஙனம் விதேக கைவல்லியத்தை யடையும் நிமித்தம் நுதலிய நித் 
திய கருமானுஷ்டான முதற் பாசம் ஈறாய மரபு இருப்பதில் முன்னைய எட் 
டும் பாகிய சாதனமெனவும் , இடையின் மூன்றும் ஆந்தரிய சாதன மென 
வும் , மேலொன்றுஞ் சாத்திய மெனவும் , ஏனைய எட்டும் நீங்கள் சாதன 
சாத்திய மெனவுங் கொள்க , 

வினூ: -இவற்றில் வஸ்து நிச்சயம் உபக்கிரமத்திலாவது உபசங்காரத் 
திலாவது கடறாது மத்தியிற் கடறிய தென்னை ? 


திரிசியவிவேகம் . 

உஙக 
விடை : -அவ்வஸ்து சர்வதோமுகமாயிருந்து யாவுமாய் விளங்குதல் 
அனுபவமாதலினானும் , சுருதிகள் மத்தியகத ஸ்வரூபமென விளம்புதலினா 
னும் , விசாரத்தில் ஒன்றிற் சார்பில்லாது நடுநிலையாய் விளங்குதலினானும் , 
சாதனத்தில் ஆசிரியர் உபதேச அனுஷ்டானத்தில் யாவிற்குஞ் சாட்சியாய்க் 
காண்கையினானும் , சாத்தியத்தில் யாவும் பரிபூரணமாய் விளங்குதலினா 
னும் மரபினும் மத்தியகதமே கூறினாரென்க . 

வின: - இங்ஙனங் கூறிய மரபிற் சீவன் முத்தித் தன்மையைக் கூறாது 
விதேக கைவல்லியத்தை மாத்திரங் கூறிய தென்னை ? 

விடை: - சீவன் முத்தியே விதேக முத்தியாதலி னென்க . 
வினூ : -அற்றேல் , அஃதிரண்டாகக் கூறுவ தென்னை ? 

விடை : - தத்தபட மென்னு மிடத்திற் படத்திற்கு நாம் ரூபம் இருப் 
பது போலத் தோற்றுவது மாத்திரமே யன்றி , அஃதின்மை போல , ஞானத்தி 
னாற் றேகபாவ நீங்கியும் இருப்பதுபோலத் தோற்றுவதுமாத்திரமேயன்றி 
யஃதில்லாமையால் அக்தோற்றத்தைச் சீவன் முத்தியெனவும் , அது நீங்கி 
னதே விதேக முத்தி யெனவும் நாவை காவென்றாற்போலக் கூறினா 
ரென்க . 

அதி தீவிர பக்குவவான்கள் விதேக முத்தியை யடையுஞ் சோபான 
மரபு இங்ஙனமெனவும் , இங்ஙனம் அதை யடைந்த ஸ்வானுபவ உல்லாசம் 
இனைய தெனவும் உணர்த்திய தென்பது . 

(கஅச ) 
( அ . கை . ) 
இந்நூற் பெருமையையும் இதை யடையத்தக்க அதிகாரியின் இயல் 
பையும் உணர்த்துகின்றது . 
வேதமுத லாகிய நூ லனைத்தினுஞ்சொற் பொருளை 

விளங்கியிடக் கரதலா மலகமெனக் காட்டிப் 
போதமய மாகியபே ராநந்தத் தழுத்தும் 

பொருவிகந்த விந் நூலை முத்திபெறற் குரிய 
சாதனநான் கினையுமடைந் தெவரானு மென்றுந் 

தடுப்பரிய பிறவிநோய் தணிப்பதனுக் கெண்ணி 
யாதரவி னருட்குரவன் றனைத்தேடி யுருகு 

மன்புடையோர் தமைக்காணி னளித்திடுக வுவந்தே . 
( இ . ரை . ) வேதமுத லாகியா லனைத்தினுஞ் சொற்பொருளை விளங் 
இயிடக் 

கரதலாமலகமெனக்காட்டி எ.து. வேதமுதலாயுள்ள எல்லா நூல் 
களிலுஞ் சொல்லப்பட்ட பொருள்யாதோ, அதனை எவர்க்கும் நன்குவிள 
ங்குமாறு உள்ளங்கை நெல்லிக்கனிபோற் காட்டி , " போதமயமாகிய பேரா 
நந்தத் தழுத்தும் பொருவிகந்த விந்ஏலை எ . து . ஞானமயமாய் விளங்கும் 


வேதாந்தசூளாமணி . 


பேராநந்த நிலையில் ஆழ்த்தத்தக்க ஒப்பற்ற இந்த ஞானசாஸ்திரத்தை 
"" முத்திபெறற்குரிய சாதன நான்கினையு மடைந்தெவரானு மென்று தடுப் 
பரிய பிறவிநோய் தணிப்பதனுக் கெண்ணி ” எ.து. ஐக்கியமுத்தி யெய்தற் 
குரிய சாதன சதுஷ்டயங்களை யடையுமாறடைந்து யாவராலேனும் என் 
றுந் தடுத்தற்கரிய பிறவிநோய் தொலைப்பதற் கெண்ணமுற்று , " ஆதரவி 
னருட்குரவன்றனைத் தேடி யுருகு மன்புடையோர் தமைக்காணி னனித்தி 
கே வுவந்து " எ.து. மிக்க ஆசைகொண்டு கருணைக்கடலாகிய ஞானாசானை 
எங்கணும் தேடி மனமுருகுகின்ற அன்புடைய மாணாக்கர் யாவரோ அவர் 
களைக்காணின் , மிக்க மகிழ்வு கொண்டு தந்திடுதி எ.று. 

ஏ அசை . பொருளை காட்டி அழுத்தும் இந்நூலெனவும் , அடைந்து 
எண்ணி தேடி உருகு மன்புடையோ ரெனவு முடிக்க . 

தீவிரதரபக்குவமுள்ள சாதனசதுஷ்டய சம்பன்னனான அதிகாரிக்கே 
யிச்சுவானுபவநூல் பிறந்தமையின் அவனுக்கே யிந்நூல் உரித்தென்பதை 
யுணர்த்திய தென்பது . 

(கஅரு ) 
வேதாந்தசூளாமணி 
மூலமுமுரையும் முற்றுப்பெற்றது . 

ஸ்ரீசற்குருவேகம் , 


பிழைதிருத்தம் . 


--020 


பக்கம் . 


வரி . 


உஎ 


திருத்தம் . 
அறையப்படுதலை 
னெனவுங் 
விசிட்டாத்துவிதிக 
லிவர்க்கு 


உக 


கஎ 


P 


கச 


கசு 


புனலின் 


சு 


யாய 


காக 


கா 


எ 


க 


கூ 


பிழை. 
அறைப்படுதலை 
னெனவங் 
விசிட்டாத்துலிதிக 
விவர்க்கு 
புனவின் 
பாய 
பரிபாய 
பொருந்தினேன் 
தேகஞ் 
ஏய்ப்புறு 
மிசம 
யுந்திரிய 
தவனுக்கும் 
ஒண்மதலின் 
சரின 
அரமும் 
சகத்தில் 
வத்தைகளி 
நிசாநந்த 
ஓரபேட்சையின 


கச 


க 02 


கே 


கலச 


கள் 


ககடு 


கசு. 


பரியாய 
பொருத்தினோன் 
தேகச் 
எய்ப்புறு 
மிசம் 
பிந்திரிய 
தவனுக்குப் 
உண்டாதலின் 
தரிசன 
அகரமும் 
சகசத்தில் 
வவத்தைகளி 
நிசாநந்தக் 
ஓரபேக்ஷையின்றி 


ககஅ 


கேக 


க 


க 2.0 


கஉஅ 


ககன 


கசு 


காக 


2 


ககச 


எ . 


சு . 


கருக 


கட 


கருஉ 


சம 


மவித்தை 
வறிந்திடுத 
சேர்த்த 
பரமாத்யா 
கூஸ்தர் 
சர்வதத்துவாதி 
றொடங்கிச் 
குத்தமொரு 
வாக்கியத்ற்கு 
சுபப்பவனை 
அலட்சி 


மவத்தை 
யறிந்திடுத 
சேர்த 
பரமாத்மா 

உஸ்தர் 
சர்வஞ்ஞத்துவாதி 
சொடக்கியச் 
குத்தமொழி 
வாக்கியத்திற்கு 
சுமப்பவனை 
இலட்சி 


கே 


உக 


க 


ருரு 
கடு 
கருக 


க 


உஙசு 


பக்கம் . 


வரி . 


கசு 


கசுசு 


கஅ 


3 


உக 


சஎ 0 


பிழைதிருத்தம் . 
பிழை . 

திருத்தம் . 
கூறுகின்ற 

விகார வாதமும் ஒன்றே 
பலவும் ஆகாத வஸ்துவிற்கு 
அவை அமைத்துக் கூறு 

கின்ற 
கட்டுப்பட்ட 

கட்டுப்பட் 
இவ்வைத்தும் 

இவ்வைந்து 
கிடத்தல் 

கிடைத்தல் 
தேடாது 

தேடாதது 
தேற்றலால் 

தோற்றலால் 
மற்றவற்கே 

மற்றிவற்கே 
வருத ெபார் 

வருதலேன்பார் 
ஒருவித 

ஒருவி 
கூறும் 

கூறுதும் 
இவவித 

இவ்வித 

கருச 
வருனாசிரம 

வருணாசிரம 
வழவாதி 

வுழவாதி 
வருளவும் 

வருமளவும் 
பிராத்த 

பீரத்த 
லென்பவனா 

லென்பரவை 


கஎரு 


கஅகூ 


க 


சுகம் 


ககூடு 
ககூஅ 


கசு 


உ0 க 


கக 


உலக 


2.05 


கக 


கரு 


எ. து. 


20 


அதீதத்திற் 


உஉசு 


பென்க . 


2 உஎ 


22 எ 


உஎ 


எது 
அநீதத்திற் 
பென்க 
யறினும் 
நடைகைகளில் 
ஏ தோற்றம் 
கைவவ்லிய 
வராச்சி 
யென்னும் 


உஉஎ 


உஉ அ 


கா 


யுறினும் 
நடக்கைகளில் 
ஏ . தேற்றம் 
கைவல்லிய 
வாராய்ச்சி 
யென்னும் 


உ x0 


எ 


உருக 


எ 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 
சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய 


வேதாந்த சூளாமணி 


உரை : ஈசூர் . சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் 


Pub No : 849 
ISBN : 978-93-85165-60-3 
வேதாந்த சூளாமணி 


150.00 


